என்‌ ஆசிரியப்பிராண 


_ இ,வா. ஜகந்நாதன்‌ 


மகாமகோபாத்தியாய 


டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ 
தநூல்கிலையம்‌ 


என்‌ ஆசிரியப்பிராள்‌ 


ஐயரவர்கள்‌ சுயசரித்திரத்தின்‌ தொடர்ச்சி 
கி. வா. ஜகந்நாதன்‌ 
எழுதியது 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌. உ. வே. சாமிநாதையர்‌ நூல்நிலையம்‌ 
திருவான்மியூர்‌, சென்னை-600 041 
1983 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌, உ. வே, சாமிநாதையர்‌ 
- நூல்நிலைய வெளியீடு எண்‌-83 


முதற்பதிப்பு--1982-1000 பிரதிகள்‌ 


6 மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ 
நூல்நிலையம்‌, திருவான்மியூர்‌, சென்னை-600 041 


உழு119/60்‌ சர்‌ 06 1:10 க0181 ௧551818006 ௦₹ 
உளற எம்‌ 01 18018, டை 070. . 
3௨ பேமா6, 1460 ஓவ்‌, 


ஜீவன்‌ பிரஸ்‌, சென்னை-600 005 


உள்ளுறை 


முன்னுரை 
பதிப்பாளர்‌ குறிப்பு 
என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


போலீஸ்‌ அதிகாரியின்‌ செயல்‌ 

கிராமம்‌ பெற மறுத்தது 

பாட புத்தகம்‌ எழுத மறுத்தது 

மற்ற வேலைகளில்‌ ஈடுபடாமை : 

பல பெருமக்களின்‌ தொடர்பு 

பழைய மரபு 

பிள்ளேயவர்களும்‌ அவர்கள்‌ மாணாக்கர்களும்‌ 
அயல்நாட்டு அன்பர்கள்‌ ப 
சென்னை வாசம்‌ தொடக்கம்‌ 

சென்னை வாழ்க்கை உறுதியானது 
மகாமகோபா த்தியாயப்‌ பட்டம்‌ பெற்றது 
பாண்டித்துரையின்‌ தொடர்பு 

சொந்த வீடு _ 

சில நூல்களின்‌ வெளியீடு 

சில நிகழ்ச்சிகள்‌ 

பலவகைப்‌ பெருமைகள்‌ 


பிறருக்குச்‌ செய்த உதவிகள்‌ 


. பல பெருமக்களின்‌ வருகை 


பலர்‌ செய்த உதவிகள்‌ 


பலவேறு முயற்சிகள்‌ 


பக்கம்‌ 


மிர 


13 
15 
19 
97. 
40 
49 
56 
6] 
69. 
72 
76 
85 
89 
99 
97 

102 

107 


21, 
22. 


29. 


94, 
25. 
96, 
9, 

99. 
99, 
90. 
91. 


92. 
90, 


54, 
45 
46. 


57. 


99, 


99. 


40, 


பலருக்கு உதவியது 

பெரியோர்‌ சந்திப்பு 

ஓய்வு பெற்றது 

மாணவர்‌ நன்றி 
திருவாவடுதுறை வாசம்‌ 
பெருங்கதை 

சிதம்பர வாழ்க்கை 
சிதம்பரத்தை விட்டு நீங்குதல்‌ 
நான்‌ ஐயரவர்களைத்‌ தரிசித்தது 
சென்னை திரும்பல்‌ 
நான்‌ ஆசிரியரிடம்‌ சேர்ந்தது 
தமிழ்விடுதூ து ஆராய்ச்சி 
தக்கயாகப்பரணிப்‌ பதிப்பு 
மாணாக்கராகவும்‌ இருக்கத்‌ தெரிந்தவர்‌ 


- பிள்ளையவர்கள்‌ சரித்திரத்தின்‌ இறுதி 


டி, லிட்‌. பட்டம்‌ பெற்றது 


காந்தி தரிசனம்‌ 


குறுந்தொகைப்‌ பதிப்பு 


இறுதிக்‌ காலம்‌ ... 


பண்பு ௩ஈலங்கள்‌ 


சி பட்‌ பெயர்‌ ப பற்க்கை ற்றின்‌ அகராதி . 


114 
1 2] 
195 
197 
19] 
197 
14] 
146 
150 
159 
154 
160 
169 
172 
175 
191 


198 


196 
207 
219 
221 


முனனுரை 

தமிழ்நாட்டில்‌ முன்‌ காலத்தில்‌ தமிழ்ப்புலவர்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு எங்கே போனாலும்‌, ::கம்பராமாயணத்திலிருந்து ஒரு 
பாட்டைச்‌ சொல்லி விளக்குங்கள்‌!” என்று சொல்வார்கள்‌. எல்லா 
நூரல்சுளிலும்‌ பழமையானதும்‌ சிறந்ததும்‌ கம்பராமாயணம்‌ என்ற 
எண்ணம்‌ அந்தக்‌ காலத்தில்‌ எல்லோருக்கும்‌ இருந்து வந்தது, 
தமிழ்‌ கற்கத்‌ தொடங்குபவர்கள்‌ முதலில்‌ நைடதத்தைப்‌ பாடம்‌ 
கேட்பார்கள்‌. “நைடதம்‌ புலவர்க்கு ஒளடதம்‌'*” என்ற பழமொழி 
கூட எழுந்தது. ப 
.... அந்தக்‌ காலத்தில்‌ இப்பொழுதை விடத்‌ துமிழை ஆழமாகப்‌ 
படித்தவர்கள்‌ இருந்தனர்‌. புலவர்கள்‌] வீட்டில்‌ பலபல ஏட்டுச்‌ 
சுவடிகள்‌ இருந்தன. ஓர்‌ ஏட்டுச்‌ சுவடி பழையதாகப்‌ போய்‌ விட்‌ 
டால்‌ அதைப்‌ பிரதி பண்ணி வைத்துக்‌ கொண்டு மூல ஏட்டை 
நெய்யில்‌ தோய்த்து ஆகுதி பண்ணி விடுவார்கள்‌; அல்லது ஆற்றில்‌ 
விட்டு விட்டார்கள்‌. துர திஷ்டவசமாசப்‌ பிற்காலத்தில்‌ மூலத்தைப்‌ 
பிரதி பண்ணும்‌ வழக்கம்‌ போய்‌ ஏடுகளை ஆற்றில்‌ விட்டு விடும்‌ 
பழக்கம்‌ வந்து விட்டது. அதனால்‌ எத்தனையோ நூல்கள்‌ அழிந்து 
போய்‌ விட்டன. ப ப 

மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையரவர்கள்‌ 
- திருவாவடுதுறை மடத்தில்‌ ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்பிள்ளையவரா்‌ 
. களிடம்‌ தமிழ்‌ பயின்ற போது வளையாபதி ஏட்டுச்‌ சுவடியைப்‌ ' 
பார்த்திருக்கிறார்களாம்‌. அவர்கள்‌ பதிப்பு வேலையைத்‌ தொடங்கி 
நடத்தி வரும்‌ காலத்தில்‌ அந்தச்‌ சுவடி. இடைக்கவில்லை.  வேறோரி 
டத்தில்‌, *இன்னாரிடம்‌ தகடூர்‌ யாத்திரை இருக்கிறது” என்ற குறிப்பு 
இருந்ததாம்‌. அதைத்‌ தேடும்‌ போது அதுவும்‌ இடைக்கவில்லை. ப 

தமிழ்‌ ஏட்டுச்‌ சுவடிகளும்‌ புலவர்களும்‌ மிகுதியாக இருந்த 
காலத்தில்‌ பழைய நூல்களைப்‌ பதிப்பிக்கும்‌ துணிவ யாருக்கும்‌ 
இல்லை. யாழ்ப்பாணம்‌ ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவல்ரவர்கள்‌ சில பிற்‌ 
கால நூல்களைப்‌ பதிப்பித்திருக்கிறார்‌. ப ப 

சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ என்பவரின்‌ தரண்டுதலால்‌ 
ஐயரவர்கள்‌. சீவகசிந்தாமணியைப்‌ படிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 
அதில்‌ ஆழ்ந்து பிறகு அதைப்‌ பதிப்பிக்கும்‌ வாய்ப்பும்‌ இடைதீதது. 
அது தொடங்கிப்‌ பத்துப்பாட்டு, மணி3மகலை, ஐங்குறுநூறு, 
பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, புறநானூறு, வேறு பல பிரபந்தங்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ பகஇப்பித்துத்‌ தமிழ்‌ நாட்டுக்கு வழங்கினார்கள்‌. 


மூலை முடுக்குகளிளெல்லாம்‌ சென்று ஏடுகளைத்‌ தேடி எடுத்து 
வந்து. ஆராய்ந்து தம்முடைய மதிநுட்பத்தால்‌ பொருள்‌ 
உணர்ந்து பஇப்பித்து வழங்கினார்கள்‌ அவர்கள்‌. இருவாவடுதுறை : 
ஆீனத்தாரின்‌ பரிந்துரையின்‌ மேல்‌ பல புலவர்‌ வீடுகளில்‌ ஏடு 
தேடும்‌ முயற்சிக்குத்‌ துணை கிடைத்தது, அவ்வாறு தேடி எடுத்த 


4] 


பழைய நூல்கள்‌ எளிதில்‌ பொருள்‌ உணர முடியாமல்‌ இருத்தன. 
அந்த நிலை ௪சண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ விட்டது போல இருந்தது. 


இருப்பினும்‌ ஆண்டவன்‌ தஇிருவருளினாலும்‌ இடைவிடாத. 
முயற்சியினாலும்‌ அவற்றின்‌ பொருளை உணர்ந்து கொண்டார்கள்‌. 
அவற்றை அழகுறப்‌ பதிப்பித்தார்கள்‌. ஆங்கிலமே தெரியாத 
அவர்கள்‌ ஆங்கில நரல்களைப்‌ போன்ற முறையில்‌ நூல்களை வெளி 
யிட்டதைக்‌ சண்டு பலரும்‌ வியப்படைந்தார்கள்‌. ப  . 


- அவர்கஞுடைய பதிப்பில்‌ முதலில்‌ முன்னுரையில்‌ நூலில்‌ உள்ள. 
பொருள்‌ இன்னது என்பதும்‌, ஏட்டுச்‌ சுவடி கிடைத்த இடங்கள்‌ 
இன்னவை என்பதும்‌, பதிப்பிக்கும்‌ போது துணையாக இருந்து பணி 
புரிந்தவர்கள்‌ இன்னார்‌ என்பதும்‌ 'இருக்கும்‌. பிறகு ஆசிரியர்‌ வரலா. 
றும்‌, அப்பால்‌ நூலைப்‌ பற்றிய ஆராய்ச்சியும்‌ இருக்கும்‌. 

நூற்பதிப்பில்‌ அடிக்குறிப்பில்‌ ஒப்புமைப்‌ பகுஇகளும்‌, 
உரையாசிரியர்கள்‌ மேற்கோளாகக்‌ காட்டும்‌ அந்த நூற்பகுதி' 
விளக்கமும்‌, பாட பேதங்களும்‌ இருக்கும்‌. நூலின்‌ இறுதியில்‌ அரும்‌. 
பதம்‌ முதலியவற்றின்‌ ௮அகரஈதி இருக்கும்‌. ப 


அவர்கள்‌ பஇப்பித்த ஒரு நூலை ஆழ்ந்து படித்தாலே பல நூல்‌ 
களைப்‌ படித்த அறிவு உண்டாகும்‌. ஒரு வகையில்‌ தமிழ்க்‌ களஞ்சிய 
மாக அடிக்குறிப்புக்கள்‌ இருக்கும்‌, 
இன்னும்‌ பல நூல்களைப்‌ பதிப்பிக்க வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌: 
அவர்சளுக்கு இறுதி வரையில்‌ இருந்தது, அதுவே அவர்களுடைய 
உபாசனை, தமிழே அவர்களுடைய மூச்சு, நோய்வாய்ப்‌ பட்டிருந்த 
- போதுகூடத்‌ தமிழ்‌ நூலைப்‌ படிக்கச்‌ சொல்லிக்‌ கேட்டும்‌ பாடம்‌ 
சொல்லியும்‌ வந்தார்கள்‌. தமிழ்‌ நூல்களை மாணுக்கர்களுக்குப்‌ 
பரடம்‌ சொல்வ இல்‌ அவர்களுக்கு இருந்த ஆர்வம்‌ அளவில்‌ அடங்கு 
வது அன்று, தம்‌ மரணாக்கர்களுக்கு ஏதேனும்‌ நன்மை கிடைத்தால்‌ 
தமக்குக்‌ கடைதீ்ததுபோல மகிழ்ச்சி அடைவார்கள்‌. 


பழைய நூல்களைப்‌ பதிப்பித்த அவர்கள்‌ பிற்காலத்தில்‌ தம்‌ 
அநுபவங்களையும்‌, ஏடு தேடிய வரலாறுகளையும்‌, புலவர்களின்‌ 
வரலாறுகளையும்‌ உரை நடையில்‌ எழுதினார்கள்‌. கலைமகள்‌” பதீதிரி' 
கையும்‌ பிற பத்திரிகைகளின்‌ சிறப்பு மலர்களும்‌ அவர்களுடைய 
எழுத்தைத்‌ தாங்கிச்‌ சிறப்புப்‌ பெற்றன. 

ஐயரவர்கள்‌ தம்முடைய வரலாற்றை எழுத வேண்டுமென்று 
அடிக்கடி பலர்‌ வற்புறுத்தி வந்தார்கள்‌. அதனால்‌ 6--7--1940. 
முதல்‌ ஆனந்தவிகடனில்‌ ஓவ்வோர்‌ இதழிலும்‌ தம்‌ வரலாற்றை. 
வெளியிட்டு வந்தார்சள்‌” 78489 ஆம்‌ அண்டு மே மாதம்‌ வரையில்‌ 
இந்தச்‌ “சுயசரிதம்‌” வெளியாயிற்று. 7948-ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ 
மாதம்‌ ஐயரவர்கள்‌ அமரராகி விட்டார்கள்‌. ஆகவே 1449 அத்தி 
யாயங்களோடு வரலாறு நின்று விட்டது. அதிலுள்ள இறுதி 
வாக்கியம்‌, (மேலே ஐங்குறுநூறு, . பதிற்றுப்பத்து, அகநானூறு, 
பெருங்கதை என்பவற்றில்‌ என்‌ கருத்தைச்‌. செலுத்தலானேன்‌” 
என்பது. பெருங்கதை ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லாமல்‌ இருந்தது, 
இருப்பினும்‌ அதைப்‌ பதி, பித்தார்கள்‌. பல வடமொழி நாற்‌. 


ர 


பொருளை அறிந்து “உதயணன்‌ சரித்திரம்‌? என்ற பகுதியை அந்தப்‌ 
பதிப்பின்‌ அங்கமாகச்‌ சேர்த்தார்கள்‌. அகநானூற்றைப்‌ பதிப்பிக்க 
நேரம்‌ இடைக்கவில்லை. எப்போதும்‌ உழைத்துக்‌ கொண்டே இருந்த 
அவர்கள்‌ ஏதேனும்‌ பதிப்பில்‌ ஈடுபட்டிருப்பார்கள்‌. ஆகவே 
அவர்கள்‌ விரும்பியபடி. எல்லா நூல்களையும்‌ பதிப்பிக்க இயலவில்லை. 
ஆண்டவன்‌ அருளால்‌ 88 ஆண்டு வாழ்ந்த அவர்கள்‌ பதிப்பு வேலை 
யைத்‌ தொடங்கி காலமுதல்‌ இறுதி வரையில்‌ அந்தத்‌ தொண்டை 
நிறுத்தவே இல்லை. 
6 இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌; இமையோர்‌ 

விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌;--திருந்த 

'உதிப்பித்த பன்னூல்‌ ஒளிர அடியேன்‌ 

பதிப்பிக்க வவேகடைக்கண்‌ பார்‌”? 


என்று தமிழினிடம்‌ விண்ணப்பம்‌ செய்து கொண்டார்கள்‌; - 


. . அவர்களுடைய வரலாற்றின்‌ பிற்பகுதியை எழுத வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ அவருடைய திருக்‌ குமாரராகிய அமரர்‌ திரு 
கல்யாண சுந்தரம்‌ ஐயரவார்களுக்கு இருந்தது. *என்‌ சரித்திரத்தின்‌” 
முகவுரையில்‌, ₹:பின்‌ நிகழ்ச்சிகள்‌ சம்பந்தமான குறிப்புக்கள்‌ 
ஒழுங்கு படுத்தி வைக்கப்‌ பெற்றுள்ளன. திருவருள்‌ துணை கொண்‌, 
டும்‌ அன்பர்கள்‌ உதவி கொண்டும்‌ “என்‌ சரித்திரத்‌” தின்‌ தொடர்ச்சி 
யாக ஐயரவர்கள்‌ வரலாற்றைப்‌ பூர்த்தி செய்து வெளியிடலாம்‌ 
என்று கருதியுள்ளேன்‌”” என்று எழுதியுள்ளார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ 
கள்‌ நினைத்த வண்ணம்‌ எழுத முடியவில்லை. அவர்கள்‌ எழுதஇுவைத்‌ 
திருந்த குறிப்புக்கள்‌ யான்‌ இதை எழுத மிகவும்‌ உதவியாக 
இருந்தன. 

... ஐயரவர்களுக்கு அவ்வப்போது பலர்‌ கடிதங்கள்‌ எழுதிய 
துண்டு. அவற்றையெல்லாம்‌ அவர்களுடைய நூல்‌ நிலையத்தில்‌ 
பிரதி செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்‌. அவற்றையெல்‌ 
லாம்‌ படித்துப்‌ பரர்த்து, இந்த வரலாற்றை எழுத உரியவற்றைப்‌ 


ட ஆ 


பயன்படுத்திக்‌ கொண்டேன்‌. 


முருகப்‌ பெருமான்‌ திருவருளாலும்‌ என்‌ ஆசிரியப்‌ : பெருமான்‌ 
தஇருவருளாலும்‌ *என்‌ ஆசிரியப்பிரான்‌” என்ற பெயருடன்‌ இதை 
வெளியிடுகிறேன்‌, அவர்கள்‌ வாழ்ந்த . நெடுங்‌ காலத்தில்‌ 
எத்தனையோ வகையான இடங்களுக்குச்‌ சென்றிருக்கிறுர்க்ள்‌. 
அங்கங்கே பல பல சுவையான நிகழ்ச்சிகள்‌. நடை பெற்றிருக்கும்‌. 
அவற்றையெல்லாம்‌ தொகுத்து வகுத்து வெளியிட்டால்‌ இத்த 
வரலாறு இன்னும்‌ விரிவாக அமைந்திருக்கும்‌, ப ட. 

ஆனால்‌ என்னுடைய சிறிய அறிவையும்‌ ஆற்றலயும்‌, ஐஓயரவர்‌ 
கள்‌ என்னிடம்‌ வைத்திருந்த.பேரன்பையும்‌ துணையாகக்‌ கொண்டு 
இதை இந்த அளவாவது ' எழுதி முடிக்க முருகன்‌ திருவருள்‌ செய்‌ 
தானே என்று அப்பெருமானை மனமாற வழுத்துகிறேன்‌. ப 


14--9.1969 கி. வா. ஜகந்நாதன்‌ 


-பதிப்பாளர்‌ குறிப்பு. 


பாகிடர்‌ ஐயரவர்கள்‌ சுய! சரித்திரமாகிய “என்‌ சரித்திரம்‌'* 
7950. ஆம்‌. ஆண்டில்‌ வெளியிட்ப்பெற்றது. ' அதன்‌: இரண்டாம்‌ 
பதிப்பு. நூல்றிஷைய இவளிலிடான. 14-18- -1984ல்‌ பிரசுரிக்கப்பெற்றது. 


7௪90 முதல்‌ 11948. ட ணய்கிள்‌.. ஐயரவர்கள்‌ : வரலாற்றுக்‌ 
குறிப்புக்களை... என்‌: க்ப்பனார்‌ எஸ்‌. கலியாணசுந்தரையர்‌ 
அவர்கள்‌. - ஒருவள்று '. 'தொகுத்து . வைத்திருந்தார்கள்‌. இத்தால்‌ 
நிலையத்தின்‌. ஆரர்ய்ச்சித்துறை இயக்குநராக இருந்துவரும்‌ இரு 
வா€௪:கலாநி.இ.- கி. வா. ஜகந்நர்தன்‌ அவர்கள்‌: மூல்மே , *என்‌ 
சரி.த்திர*த்தின்‌ தொடர்ச்சியான - வரலாறு வெளிவர வேண்டும்‌ 
என்பதை. நூல்திலையத்தரர்‌. 'விரும்பினார்கள்‌. அதற்கிணங்க ௫. வா. 
ஐகந்நாதன்‌: அவர்கள்‌; கு; .நிப்புக்களையும்‌ நூல்‌. நிலையத்‌ தி. லுள்ள பல 
வகைய் ஈன: செய்திகளைக்‌. கொண்டும்‌, அவரே குமரர்‌ 75. ஆண்டு. 
கஞக்குமேல்‌ .ஐய்ரவர்களுடன்‌.. இருந்து அறிந்து "கொண்ட, விஷயங்‌ 
களைத்‌ ' 'கொண்டும்‌.. :நல்ல்முறையில்‌ அனைவரும்‌ சுவைக்கும்படி. 40. 
ககிய்புக்களில்‌, எழுதிய தவியதே. இந்த வெளியீடு. 


புல்‌. ப ஆண்டுகளாயினும்‌ திரு கி.வா. ஜகந்நாதன்‌ அவர்கள்‌ 
தவர்‌”, (கள்க்கத்துடன்‌". இத்த . நூலினை. எழுதித்தந்தமை. மிகவும்‌. 
பாராட்டற்குரியது.. : அவர்களுக்கு." நன்றி. "தெரிவித்துக்‌ “கொள்ளு. 
கிறேன்‌. என்‌. பரட்டனார்‌ டாக்டர்‌.  ஐயரவர்களையும்‌; இரு கி, வா. 
ஜகந்நாதன்‌. அவர்களையும்‌' 'தமிழ்‌ உலகம்‌ நன்கு அறியுமாதலின்‌ 
இந்த - - நரலினை ர. ப -வாங்கிப்படித்து . " இன்புறுவார்கள்‌. 
என்பதல்‌ ஐயமில்லை. ' 


- திருவான்மியூர்‌, _] க, , சுப்பிரமணியன்‌ 
3--10--1984 டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ 
நூல்நிலையம்‌, 


டக்கு 

 ். 
மஅபத்‌ 

ம ட. ன்‌ 
ட 

ப 2007 

னி ்‌ 

14410 லி 

ப 


ல்‌ 
ன்‌ 
ள்‌ 
மடு 
(ல 





பாக்டா 
டா ஐயரவாகுள 


ட்‌ 


பழமா 0 ட்‌ 
1 கலவா 
... 
பி வடப்ட வட்‌ அவ்‌ லட 
பபால்‌ ்‌ 


வலம 
ப்‌ 





வாக்ச கலாநிதி 
தி. வா. ஜகந்நாதன்‌ 


என்‌ ஆசிரியப்பிரான்‌ 
1. போலீஸ்‌ அதிகாரியின்‌ செயல்‌ 


திருவேட்டீசுவரன்‌ பேட்டையில்‌ ஜெயசிங்‌ என்ற போலீஸ்‌ 
அதிகாரி ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ கொஞ்சம்‌ மூரட்டுச்‌ சுபாவம்‌ 
உடையவர்‌. யாரே ஒருவர்‌ அவரிடம்‌ 'காவடிச்‌' சிந்தையும்‌, 
இருப்புகழையும்‌ ' பாடியிருக்கிறார்‌. அவற்றிலுள்ள பெண்களின்‌ 
வருணனைகளைக்‌ கேட்டு அவருக்குக்‌ கோபம்‌ கோபமாக வந்தது. 
“(இப்படியெல்லாம்‌ பாடல்களைப்‌ பாடிக்‌ குழந்தைகளின்‌. மனசைக்‌ . 
கெடுத்துவிடுகிறார்கள்‌. இனிமேல்‌ இத்தகைய புத்தகங்களை வெளி 
வராமல்‌ தடுத்துவிட வேண்டும்‌” * என்று பேசிக்‌. கொண்டிருந்தார்‌; 
அதற்கு வேண்டிய: முயற்சிகளையும்‌ செய்யத்‌. தொடங்கினர்‌... இந்தக்‌ 
செய்தியைச்‌ சில அன்பர்கள்‌ ஆிரியம்‌, பெருமானிடம்‌ வந்து 
சொன்னார்கள்‌. | | 


ஆசிரியா்‌ வாழ்ந்து கொண்டிருந்த' 'இருவேட்ட்சுவ்ரன்‌' எட்டு 
யில்தான்‌ ஜெயூங்‌ குடியிருந்தார்‌. ஒருநாள்‌ அந்தப்‌. “போலீஸ்‌ 
அதிகாரியைப்‌ போய்ப்‌ பார்க்க ஆசிரியர்‌ சென்றார்‌. : 


! ஏங்கே இவ்வளவு தூரம்‌ வந்தீர்கள்‌ 2 நானே தங்களைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்றிருந்தேன்‌. தங்களுக்குக்‌ கோர்ட்டிலிருந்து 
ஸம்மன்‌ வரும்‌*” என்று: அந்தப்‌ போலீஸ்‌ . அதிகாரி: சொன்னார்‌. 


₹₹ரனக்கும்‌ கோர்ட்டுக்கும்‌. என்ன சம்பந்தம்‌ 2*” 


₹₹ஓரு முக்கியமான விஷயத்தில்‌ தாங்கள்‌ சாட்டி சொல்ல 
வேண்டும்‌. தமிழ்‌ நூல்கள்‌! . சிலவற்றில்‌ பெண்களைப்‌ பற்றி ஆபாச 
மான வர்ணனைகள்‌ வருகின்றன. அத்தகைய: நூல்களையெல்லாம்‌ 
பறிமுதல்‌ செய்ய வேண்டும்‌ என்று சொல்லியிருக்கிறேன்‌. அது 
பற்றித்‌ தங்களைச்‌ சாட்சியாகப்‌ போடப்‌ போகிறேன்‌." * 


அப்படியா! அதுபற்றித்தான்‌ தங்களைக்‌ கண்டு பேசலாம்‌ 
என்று வந்தேன்‌.”* ப 
₹*என்ன அது 27” 
ப “தரங்கள்‌ மிகவும்‌ நல்லவார்கள்‌ என்று கேகள்விப்‌ பட்‌ 
டேன்‌. ஆபாசமான விஷயங்களை எல்லாம்‌ நாம்‌ அதிகமாகப்‌: 
பரவவிடக்‌ கூடாது என்ற எண்ணம்‌ தங்களுக்கு இருப்பது தெரிந்து 
நான்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி அடைகிறேன்‌. நம்முடைய நாகரிகத்தைத்‌ 
தெரிந்தவர்களுக்குத்தான்‌ இந்த உண்மை நன்றுகத்‌ தெரியும்‌, 
8604-7 


2 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அனால்‌, இலக்கியங்களை நாம்‌ பார்க்க வேண்டிய முஜஹையே வேறு. 
இருங்காரச்‌ சுவையுடைய நூல்கள்‌ தமிழில்‌ இருக்கின்றன. அவற்றை 
எல்லாம்‌ பல காலமாக இந்து நாட்டில்‌ புலவர்கள்‌ ஆராய்ந்து 
வருகிறார்கள்‌. செய்யுள்‌ வடிவில்‌ இருப்பதனால்‌ அவற்றைப்‌ படிப்ப 
வார்களுக்கு இலக்கியச்‌ சுவை தோன்றுமேயொழிய ஆபாசமான 
உணர்ச்சி தோன்றாது?” என்று ஆசிரியப்‌ பெருமான்‌ பேச்சை 
ஆரம்பித்தார்‌. 


₹:இல பைத்தியக்காரப்‌ புலவர்கள்‌ கன்னா பின்னா என்று பாடிக்‌ 
குழந்தைகளின்‌ உள்ளத்தைக்‌ கெடுத்து விடுகிறார்கள்‌. அத்தகைய 
ஆபாசப்‌ பாடல்களைத்‌ தடுத்துவிட வேண்டும்‌ என்பது என்னுடைய 
. கருத்து, இதுபற்றி எனக்கு ஒரு யோசனை சொன்னால்‌ உபகாரமாக 
இருக்கும்‌ * என்று அவர்‌ சொன்ஞார்‌. 


இப்போது துங்களுக்கு அவகாசம்‌ இருக்கும்‌ அல்லவ௱ஈ 2 
நிதானமாகப்‌ பேச வேண்டும்‌ என்று வத்திருக்கிறேன்‌'” என்று 
சொன்னார்‌ ஆசிரியர்‌. 


்‌:பெரியவர்களாகிய தாங்களே வந்திருக்கிற போது, தங்க 
ளோடு பேசிக்‌ கொண்டிருப்பதைவிட வேறு வேலை எனக்கு என்ன 
இருக்கிறது 2? தாங்கள்‌ சொல்லுங்கள்‌; நான்‌ கவனிக்கிறேன்‌: ” 
என்றார்‌ ஜெயசிங்‌. ப 


என்னிடம்‌ சல புலவர்கள்‌ வந்து, தங்களைத்‌ தமிழுக்கு விரோதி 
என்று சொன்னார்கள்‌. நான்‌ அவர்களிடம்‌, தாங்கள்‌ அப்படி. இருக்க 
மாட்டீர்கள்‌ என்று சொன்னேன்‌. பழைய இலக்கியங்களை எல்லாம்‌ 
கொளுத்திவிட வேண்டும்‌ என்று தாங்கள்‌ சொல்வதாகச்‌ 
சொன்னார்கள்‌. தங்களைத்‌ தவறாக அவர்கள்‌ தெரிந்துகொண்டிருக்‌ 
இிருர்கள்‌ என்று நான்‌ தீர்மானமாக எண்ணினேன்‌. அதனால்தான்‌ 
குங்களை நேரில்‌ பார்த்துப்‌ போக வந்தேன்‌?” என்றார்‌ ஆசிரியா்‌. 


“எல்லாப்‌. புலலர்களுக்கும்‌ என்மேல்‌ கோபம்‌ இருக்கலாம்‌, 
ஆனால்‌ எனக்கு ஆபாசம்‌ கூடாதென்பதுதான்‌ எண்ணம்‌. அதனால்‌ 
தான்‌ காவடிச்‌ இந்து போன்ற புத்தகங்கள்‌ பரவக்கூடா என்று 
எண்ணுகிறேன்‌'' என்றார்‌ போலீஸ்‌ அதிகாரி. 


காவடிச்‌ இந்து, திருப்புகழ்‌ அகியவற்றில்‌ பெண்களின்‌ 
வருணனைகள்‌ இருப்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அந்த வருணனை களை 
எல்லாம்‌ படித்து அவற்றோடு நிறுத்திவிடக்‌ கூடாது. பாட்டு 
முழுவதையும்‌ படித்தால்‌ அந்த மாதிரி ஈடுபடுவது தவறு என்று 
- சொல்லியிருப்பதைக்‌ காணலாம்‌. ஒன்பது ரசங்களில்‌ சிருங்கார ரசம்‌ 


போலீஸ்‌ அதிகாரியின்‌ செயல்‌ 3 


என்பது ஒன்று, அதைப்பற்றிப்‌ பல நூல்கள்‌ தமிழில்‌ இருக்கின்றன; 
வடமொழியிலும்‌ இருக்கின்றன. பெண்களுடைய வருணனை 
கூடாது என்று சொன்னால்‌ எத்தகைய இலக்கியத்தையும்‌ படிக்க 
முடியாது. நான்‌ மிகப்‌ பழைய நரல்களாகிய சங்க நூல்களை 
வெளியிட்டிருக்கறேன்‌. அதனால்தான்‌ தமிழ்நாடு எனக்குகீ 
கொஞ்சம்‌ மதிப்பு வைத்திருக்கிறது. அந்த நூல்களிலும்கூடப்‌ 
பெண்களின்‌ வருணனை இருக்கிறது. ஆனால்‌ அவற்றைப்‌ படிக்கிற 
போது ஆபாச உணர்ச்சி தோன்றுது; இலக்கியச்‌ சுவைதான்‌ 
தெரியும்‌. தாங்கள்‌ இவற்றை எல்லாம்‌ பொசுக்க வேண்டும்‌ என்று 
தினைப்பதாகச்‌ சிலர்‌ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அப்படியானால்‌ 
சங்க நூல்களை எல்லாம்‌ கடலில்‌ போட வேண்டியதுதான்‌? 
காவியங்களை எல்லாம்‌ பொசுக்கிவிட. வேண்டியதுதான்‌. வட 
மொழியில்‌ உள்ள நூல்களில்‌ கூட அத்தகைய வருணனைகள்‌ 
வருகின்றன, அவற்றை எல்லாம்‌ யாரும்‌ படிக்கக்கூடாது என்று 
சொல்ல வேண்டியிருக்கும்‌. இப்படிப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
போனால்‌, பிறகு தமிழிலும்‌, வடமொழியிலும்‌ படிப்பதற்கு 
ஒன்றுமே அகப்படாது” * என்றார்‌. ஆசிரியர்‌... ௬ 


அப்படியா? தாங்கள்‌ சொல்வதைப்‌ பார்த்தால்‌ எல்லர்ப்‌ 
ப புக்தகங்களுமே ஆபாசம்‌ என்றல்லவா நினைக்கத்‌ தோன்றுகிறது?! * 
என்றார்‌ ஜெயசிங்‌, 


₹அபாசம்‌ என்பது வேறு. ரச உணர்ச்சி என்பது வேறு. மனித 
வாழ்க்கையில்‌ காதல்‌ என்பது மிக முக்கியமான உணர்ச்சி; 
காவியங்களும்‌, சாஸ்திரங்களும்‌ இந்தக்‌ காதல்‌ உணர்ச்சியைப்‌ 
பற்றிச்‌ சொல்கின்றன. கடவுளைப்‌ பாடுகிறவர்கள்கூட ஆண்டவனைக்‌ 
காதலனாகவும்‌ தங்களைக்‌ காதலிகளாகவும்‌ வைத்துப்‌ பாடியிருக்‌ 
இருர்கள்‌. அங்கெல்லாம்‌ சிருங்கார ரசம்‌ இருக்கும்‌”, 


“அப்படியா ? தேவாரம்‌, திருவாசகம்‌ போன்ற நூல்களிலும்‌ 
இருங்கார ரசம்‌ இருக்கிறதா ?:' என்று கேட்டார்‌ ஜெய௫ங்‌, 


₹₹டதவாரம்‌, திருவாசகம்‌, இிவ்வியப்பிரபந்தம்‌ ஆகிய எல்லா 
வற்றிலும்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ எல்லாம்‌ ஆண்டவனிடத்‌ தில்‌ 
உள்ள பக்தியைக்‌ காதலாக மாற்றிப்‌ பாடியிருக்கிறார்கள்‌. “எல்லி 
செட்டி லக்க ஏக லக்கா” என்றபடி பெண்‌ வருணனை வருவதனால்‌ 
ஆபாசம்‌ என்று இவற்றையெல்லாம்‌ தூக்கி எறிந்துவிட்டால்‌ 
குமிமுக்குத்‌ தேவாரம்‌ கிடைக்காது) இிவ்யப்பிரபந்தம்‌ கிடைக்காது.” 


அப்படியா? இதெல்லாம்‌ எனக்குப்‌ புதிதாக இருக்கிறதே! 


4 - என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


“தாங்கள்‌ இவற்றை யெல்லாம்‌ நன்றாக ஆராய்ந்து இருக்க. 
மாட்டீர்கள்‌ என்று எண்ணுடுறேன்‌. கஇிராமாந்தரங்களில்‌ பெண்‌ 
கள்‌ கச்சு அணியாமல்‌ வருகிறார்கள்‌. காய்கறி விற்கிறவார்கள்‌, பால்‌ 
குயிர்‌ விற்கிறவார்கள்‌ அப்படித்தான்‌ இன்னும்‌ கூட நடமாடுகிரர்கள்‌.' 
அவர்களைக்‌ கண்டு யாரும்‌ தவராக எண்ணுவது இல்லை. பார்க்கிற 
வார்களுடைய கண்ணில்‌ உள்ள தவறுதான்‌ அவர்களைத்‌ தவருகப்‌ 
புரிந்து கொள்ளச்‌ செய்கிறது. * 


“தாங்கள்‌ சொல்வது உண்மைதான்‌”” என்று ஒருவாறு இறங்கி: 
வந்தார்‌ ஜெயசிங்‌. 

“மற்றொரு விஷயம்‌, தாங்கள்‌ கோவிலுக்குப்‌ போகிறீர்கள்‌ 
அல்லவா ?*₹* என்று கேட்டார்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌. 


“ஏன்‌ போகாமல்‌ ? நாள்‌ தவராமல்‌ கோவிலுக்குப்‌. போவேன்‌: 
அர்ச்சனையும்‌ பண்ணுவேன்‌” * என்றார்‌ ஜெயசிங்‌. 


“அங்கே உள்ள மூர்த்திகளை, கோபுரங்களிலுள்ள சிற்பங்களைப்‌: 
பார்த்தது உண்டா 277 உ 3 


₹₹ஐ1 பார்த்திருக்கிறேனே !** 


“அங்கேயுள்ள சிற்பங்களில்‌ பெண்மையைக்‌ காட்டுகின்ற. 
அங்கங்கள்‌ பெரியனவாக இருந்தாலும்‌ அவற்றைக்‌ கண்டு பக்தர்கள்‌: 
விகார: உணர்ச்சி கொள்வ இல்லை. படுத்‌ திருக்கும்‌ தாயின்‌ மார்பில்‌. 
குதித்து விளையாடுகிற குழந்தைக்குக்‌ தவரான உணர்ச்சி உண்டாவ: 
தில்லை. இது இன்று நேற்று வந்தது அன்று. பல காலமாக இருக்கிற: 
செய்தி. தாங்கள்‌. சொல்்‌இறபடி.. திருப்புகழை, காவடிச்‌ சிந்தைை,. 
அவற்றில்‌ வருகிற பெண்‌ வருணனைக்காக எரிக்கக்‌ தொடங்கினால்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களையும்‌, வடமொழி இலக்கியங்களையும்‌ கடலில்‌ 
கொண்டுபோய்ப்‌ போடவேண்டும்‌: கோவில்களில்‌ உள்ள விக்கிரங்‌: 
களை எல்லாம்‌ உடைத்தெரிய வேண்டும்‌, *? ர ப 


“ஐயா, ஐயா ! ஏன்‌ அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌ 2? நான்‌ அந்தக்‌: 
காரியத்தைச்‌ செய்ய உடந்தையாக இருப்பேனா 2 எனக்கு இந்த. 
விஷயம்‌ தெரியாமல்‌ ஏமாந்து போனேன்‌. நல்ல சமயத்தில்‌ தாங்கள்‌ 
எனக்கு இந்த உண்மையைச்‌ சொன்னீர்கள்‌. இத்த மாதிரியான: 

- விஷயங்களில்‌ பெரியவர்களின்‌ ஆலோசனையைக்‌ கேட்காமல்‌ _ நான்‌ 
எதையும்‌ இனிச்‌ செய்யத்‌ துணியமாட்டேன்‌. துங்களுக்கு மிகவும்‌, 
நன்றி” என்றார்‌ ஜெயசிங்‌, ஆரியர்‌ வீட்டிற்குத்‌ திரும்பும்போது, 
கும்‌ வீட்டு வாசல்‌ வரை வந்து வழியனுப்பி வைத்தார்‌, அத்தட்‌ 
போலீஸ்‌ அதிகரி, 


2. கிராமம்‌ பெற மறுத்தது 


அரியர்‌ பதிப்பித்த மணிமேகலை, புறப்பொருள்‌ வெண்பா 
மாலை ஆஇயவற்றுக்கு உதவி செய்தவர்‌ இராமநாதபுரம்‌ 
பொ. பாண்டித்துரை தேவர்‌ அவர்கள்‌. அவர்‌ மதுரையில்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தை உண்டாக்கிப்‌ பல நூல்களை வெளியிட்டுள்ளார்‌. அதோடு 
“செந்தமிழ்‌” என்னும்‌ இலக்கியப்‌ பத்திரிகையையும்‌ வெளியிட்டு 
வந்தார்‌. அவருடைய தாயார்‌ 1898-ஆம்‌ ஆண்டு இறைவன்‌ 
இருவடியை அடைந்தார்‌. அது காரணமாக இராமநாதபுரம்‌ 
சென்று அவரிடம்‌ துக்கம்‌ விசரித்து வரவேண்டுமென்று ஆசிரியா்‌ 
எண்ணினர்‌. அப்போது இராமநாதபுரத்திற்குப்‌ புகைவண்டி 
ஏற்படவில்லை, மதுரைபோய்‌, அங்கிருந்து வண்டி. வைத்துக்‌ 
கொண்டுதான்‌ இராமநாதபுரம்‌ போகவேண்டும்‌. ப 


ஆசிரியரும்‌, அவருடைய குமாரரும்‌ சென்னையிலிருந்து புறப்‌ 
பட்டு மதுரையை அடைந்து, அங்குள்ள இருவாவடுதுறை மடத்தில்‌ 
குங்கினார்கள்‌. சிறுவயல்‌ ஜமீன்தார்‌ முத்துராமலிங்கத்‌ தேவர்‌ 
ஆூரியரிடம்‌ மிக்க அபிமானம்‌ உடையவர்‌. ஆசிரியர்‌ இராமநாத 
புரத்திற்குப்‌ புறப்பட்டு, மதுரை வந்த செய்தியை அவர்‌ தெரிந்து 
கொண்டார்‌. ஆ௫ரியரைப்‌ போய்ப்‌ பார்த்து, இராமநாதபுரம்‌ 
செல்ல அங்கங்கே தாம்‌ வண்டியை ஏற்பாடு செய்து தருவதாக 
மனமுவந்து சொன்னார்‌. வண்டியில்‌ அங்கிருந்து புறப்பட்டு, 
அடுத்துப்‌ பரமக்குடியில்‌ போய்த்‌ தங்கினார்‌. வைகையில்‌ வெள்ளம்‌ 
வந்துவிட்டதனால்‌ அங்கிருந்து உடனே பயணத்தைத்‌ தொடர 
முடியவில்லை. மூன்று நாட்கள்‌ கழித்தே இராமநாதபுரம்‌ போய்ச்‌ 
சேர முடிந்தது. ப 


இராமநாதபுரத்தில்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ தங்கியிருந்த 
அரண்மனைக்குச்‌ சோமசுந்தர விலாசம்‌ என்று பெயர்‌, ஆசிரியர்‌ 
இராமநாதபுரம்‌ வந்ததை அறிந்து, பாண்டித்துரைத்‌ தேவர்‌, அவர்‌ 
_ வசதியாகத்‌ தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. 


இராமநாதபுரத்தில்‌ ஆசிரியர்‌ ஒரு மாதகாலம்‌ தங்கியிருந்தார்‌. 
அதனால்‌ பாண்டித்துரைத்‌ தேவருக்கு மிக்க மஇழ்ச்சி உண்டாயிற்று. 
பாண்டித்துரைத்‌ தேவர்‌ தமிழில்‌ நல்ல புலமை உடையவர்‌. 
பன்னூற்றிரட்டு என்ற நூலைத்‌ தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்‌. 
காலையிலும்‌, மாலையிலும்‌ அவரும்‌ ஆசிரியரும்‌ சந்தித்து உரையாடி 


6 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


னார்கள்‌. தஇிருர£ஈ. இராகவையங்கார்‌ முதலிய புலவர்களும்‌ "உடன்‌ 
இருந்தார்கள்‌. ஆசிரியர்‌ பேசும்போது பல இலக்கியத்திலுள்ள 
நயங்களையும்‌, தம்‌ அனுபவத்தால்‌ தெரிந்துகொண்டசெய்திகளையும்‌ 
எடுத்துச்‌ சொல்வார்‌; நயம்பட நகைச்சுவை தோன்றும்படி 
பேசுவார்‌. அவற்றைக்‌ கேட்பவர்கள்‌ நேரம்‌ போவது தெரியாமல்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 


பாண்டித்துரைத்‌ தேவர்‌ நாள்கள்‌ போகப்‌ போக மகிழ்ச்சிக்‌ 
கடலில்‌ அழ்ந்தார்‌. “என்னுடைய தாயார்‌ இறந்து போனதில்‌ 
எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது. தாங்கள்‌ இங்கே வந்து தங்க 
வேண்டுமென்று எழுதினால்‌ வந்து தங்குவீர்களா? தங்களுக்குக்‌ 
குமிழ்த்‌ தொண்டே நாள்‌ முழுவதும்‌ இருக்கும்‌. ஏதோ ஓரு சம்பிர 
கதாயத்திற்காகத்‌ துக்கம்‌ கேட்க வந்தீர்கள்‌. தங்களோடு சல்லாபம்‌ 
செய்துகொண்டிருப்பதில்‌ என்‌ அன்னை இறந்துபோன துக்கமே 
மாறிவிட்டது. நல்லவார்கள்‌ எதைச்‌ செய்தாலும்‌ அது நன்மையையே 
குரும்‌ என்பதைக்‌ தெரிந்துகொண்டேன்‌. என்னுடைய தாயார்‌ 
மிகவும்‌ சிறந்தவர்‌. அவருடைய உயர்ந்த குணங்களை எல்லாம்‌ நான்‌ 
அறிந்து மகிழ்ந்து இருக்கிறேன்‌. அவர்‌ வாழ்ந்திருந்த காலத்திலும்‌ 
எனக்கு எத்தனையோ நன்மைகளைச்‌ செய்தார்கள்‌. அவர்‌ இறந்த 
பிறகும்கூட, தங்களை எல்லாம்‌ வரும்படி. செய்து என்னைத்‌ தமிழ்‌ 
அமுதக்கடலில்‌ அழ்த்தினார்கள்‌. இப்படி ஒரு சந்தர்ப்பம்‌ ஏற்பட்ட 
தற்கு மகிழ்ச்சி அடைகிறேன்‌” என்று பாண்டித்துரைத்‌ தேவர்‌ நய 
மாகப்பேசினார்‌. அந்த ஒரு மாதம்‌ போனதே தெதரியவில்லை. தினந்‌ 
கோறும்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ பல சங்கதே வித்துவான்க௧ளை 
வரவழைத்துக்‌ கச்சேரிகளும்‌, கதாகாலட்சேபங்களும்‌ தொடர்ந்து 
நடக்கும்படி செய்தார்‌. . அவருடைய ஆற்றலையும்‌, சிறப்பையும்‌ 
அறிந்து புலவர்கள்‌ வியந்தார்கள்‌. 


ஒரு நாள்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ சேதுபதி மன்னரைப்‌ 
பார்க்கப்‌ போயிருந்தார்‌. மன்னரிடம்‌ பேசிக்கொண்டிருந்தவர்‌ 
புறப்படும்போது பாஸ்கர சேதுபதி பாண்டித்துரைக்‌ கேவரைப்‌ 
பார்த்து, சாமி, கொஞ்சம்‌ இருங்கள்‌; ஒரு முக்கியமான சமாசாரம்‌ 
சொல்லவேண்டும்‌”” என்று சொன்னார்‌, பாண்டித்துரைத்தேவரைச்‌ 
சாமி என்று அழைப்பது வழக்கம்‌, எல்லோரும்‌ போனபிறகு 
மகாராஜா ஒரு கருத்தைத்‌ தெரிவித்தார்‌. அது கேட்டு மிகமகஒழ்ந்து, 
அது மிகவும்‌ பொருத்தமானது என்று பாண்டித்துரைத்தேவா்‌ 
சொல்லிவிட்டு ஆசிரியர்‌ இருந்த விடுதிக்கு வந்தார்‌. 


ஆசிரியர்‌ அவரை வரவேற்று உட்காரச்‌ சொன்ஞளார்‌. **தங்களுக்கு 
மகிழ்ச்சியான ஒரு செய்தியைச்‌ சொல்ல வந்திருக்கிறேன்‌'” என்று: 


கிராமம்‌ பெற மறுத்தது ப 7 


பாண்டித்துரைக்தேவர்‌ சொன்னவுடன்‌, ஆசிரியர்‌ ஒன்றும்‌ புரியா 
மல்‌, “ஏதாவது புதிய நூலைப்‌ பதிப்பிக்க உதவி செய்யப்போடறீர்‌ 
களா?” என்று கேட்டார்‌. **ஒரு நரல்‌ அல்ல; பல்‌ நூல்களைத்‌ 
தாங்கள்‌ பஇப்பிக்கலாம்‌. அந்த அளவுக்குக்‌ தங்களுக்குச்‌ செல்வம்‌ 
அளிக்கக்கூடியவாறு ஒரு கிராமத்தையே தங்கள்‌ பெயரில்‌ எழுதி 
வைக்க மகாராஜா நினைக்கிறுர்‌” * என்றுூர்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌. 
ஆசிரியருக்கு ஓன்றும்‌ புரியவில்லை. **கொஞ்சம்‌ தெளிவாகள்‌ 
சொல்ல வேண்டும்‌” ” என்று கேட்டார்‌. 


அப்போது பண்டித்துரைத்தேவர்‌ சொன்னார்‌; :*நான்‌ இன்று 
அரண்மனைச்குப்‌ போயிருந்தேன்‌. சேதுபதி அவர்கள்‌ இந்தச்‌ 
செய்தியைத்‌ தங்களுக்குத்‌ தெரிவிக்கச்‌ சொன்னார்‌. “எத்தனையோ 
போர்களுக்கு நம்முடைய சம்ஸ்தானத்திலிருந்து நாம்‌ உதவி செய்து 
வருகிறோம்‌. ஆனால்‌ அவர்களேஈ நமக்கு எந்த விதத்திலும்‌ உதவி 
செய்யவில்லை. மாருக என்னுடைய தந்தையாரைப்‌ பற்றியும்‌, 
என்னைப்‌ பற்றியும்‌ எவ்வளவோ பழி சொல்கிறவர்களும்‌ உண்டு. 
ஆனால்‌ ஐயர்‌ அவர்களோ நம்மிடத்தில்‌ எதையும்‌ எதிர்பார்க்காமல்‌ 
நம்மிடத்தில்‌ மிக்க அன்பைக்‌ காட்டிவருகிறார்கள்‌. இந்நாள்வரை 
அவர்களுக்கு நாம்‌ எந்த விதமான உதவியும்‌ செய்யாமல்‌ இருந்தது 
பெரிய தவறு, ஆகவே, அவர்களுக்கு இப்போது நம்‌ ஐமீனில்‌ 
உள்ள ஒரு கிராமத்தையே வழங்கிவிடலாம்‌ என்று தோன்றுகிறது. 
நான்‌ நேராகச்‌ சொன்னால்‌ அவர்கள்‌ என்ன சொல்வார்களோ 
தெரியாது, அகையால்‌ அவர்களிடம்‌ நெருங்கிப்‌ பழகுகிற நீங்களே 
இந்தச்‌ செய்தியை அவர்களிடம்‌ சொல்லி, எப்படியாவது 
என்னுடைய விருப்பம்‌ நிறைவேறும்படி. செய்ய வேண்டும்‌. அவர்கள்‌ 
அரசாங்க உத்தியோகத்தில்‌ இருப்பதனால்‌ இதுபோன்ற கெரடை 
யைத்‌ தாம்‌ வாங்கிக்கொள்வது சரியாகாது என்று நினைக்கலாம்‌. 
அதுவே காரணமாக மறுக்கவும்‌ மறுக்கலாம்‌, அப்படியானால்‌ 
அவருடைய குமாரர்‌ பேரில்‌ அந்தச்‌ கிராமத்தை எழுதி வைத்துவிடு 
இறேன்‌. எப்படியாவது நம்மாலே ஒரு பெரிய உபகாரம்‌ அந்தக்‌ 
குடும்பத்திற்குச்‌ சேரவேண்டும்‌, இதை இரகசியமாக வைத்துக்‌ 
கொண்டு, ஐயரது சம்மதத்தைப்‌ பெற்று எனக்குத்‌ தெரிவிப்பது 
நல்லது என்று சொன்னார்‌. அகவே அதைத்‌ தங்களிடம்‌ தெரிவிக்‌ 
கிறேன்‌'” என்று பாண்டித்துரைக்‌ தேவர்‌ சொன்னவுடன்‌ 
ஆசிரியருக்கு ஒன்றும்‌ தோன்றவில்லை. ₹ஒரு கிராமத்தையே 
வாங்கக்கொண்டு நாம்‌ என்ன செய்யப்‌ போடும்‌ 2? நம்‌ தொழி 
லுக்கும்‌, சாகுபடி செய்வதற்கும்‌, குத்தகை வாங்குவதற்கும்‌ ஓத்து 
வருமா ? என்றாலும்‌ இவ்வளவு பெரிய கொடையை வாங்கிக்‌ 
கொள்வதற்கு நாம்‌ என்ன செய்துவிட்டோம்‌ 2 நமக்கு என்ன தகுதி 
இருக்கிறது 2” என்றெல்லாம்‌ எண்ணினர்‌. 


8 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


உடனே ஆூரியர்‌, “மகாராஜா அவர்களுடைய எல்லையற்ற 
அன்பை நான்‌ இதனால்‌ உணர்ந்து கொள்கிறேன்‌. அவர்களை இக்‌ 
காலத்துக்‌ கர்ணன்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. என்னுடைய 
கருத்தை நான்‌ அவர்களிடமே நேரில்‌ சொல்கிறேன்‌”' என்று 
சொன்னார்‌. ப ப 


அப்படியே மறுநாள்‌ காலையில்‌ ஆசிரியர்‌ பாஸ்கர சேதுபதி 
மன்னரைப்‌ பார்க்க அரண்மனை சென்றார்‌. தம்‌ விருப்பத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, தமக்கு நன்றி தெரிவிக்கத்தான்‌ வந்திருக்கிறார்‌ என்று 
முதலில்‌ மன்னர்‌ எண்ணினார்‌. ஆகவே மகிழ்ச்சியோடு ஆசிரியரை 
வரவேற்றளுர்‌. _ 


மன்னரோடு ஆரியர்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. முதலில்‌ 
எடுத்தவுடன்‌ அதனைச்‌ சொல்லவில்லை. சிறிது நேரம்‌ வேறு பல 
விஷயங்களைப்‌ பற்றிப்‌ பேசக்‌ கொண்டிருந்துவிட்டு, முடிவில்‌ அது 
பற்றிச்‌ சொன்னார்‌. 


“மகாராஜா அவர்கள்‌ சாமி மூலம்‌ (பாண்டித்துரை தேவர்‌) 
சொல்லி அனுப்பிய செய்தியை அவர்கள்‌ தெதரிவித்தார்கள்‌. 
அதிலிருந்து மகாராஜா அவர்களுக்கு என்னிடத்தில்‌ எத்தனை 
அன்பு இருக்கிறது என்பதை உணர்ந்துகொண்டேன்‌. எவ்வளவே 
உபகாரங்களைத்‌ தங்களிடமிருந்து நான்‌ பெற்றிருக்கிறேன்‌. எனக்கு 
இப்போது எதிலும்‌ குறைவு இல்லை. ஆண்டவன்‌ திருவருளினால்‌ 
கல்‌. லுரரியில்‌ எனக்குச்‌ சம்பளம்‌ வருகிறது. எனக்கு அவ்வளவு 
பெரிய குடும்பமும்‌ இல்லை. இருப்பதை வைத்துக்கொண்டு செட்‌ 
டாக வாழத்‌ தெரிந்தவன்‌ நான்‌. தாங்கள்‌ வழங்குவதை ஏற்க 
மறுக்கிறேன்‌ என்று எண்ணக்‌ கூடாது. சம்ஸ்தானத்தின்‌ நிலமை 
எப்படி இருக்கிறது என்று எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌, இந்த 
நிலையில்‌ நான்‌ இப்போது அவ்வளவு பெரிய கொடையைக்‌ தங்களிட 
மிருந்து ஏற்றால்‌ அது என்‌ மனத்திற்குச்‌ சம்மதம்‌ ஆகாது”” என்று 
சொன்னார்‌. 


அப்போது இராமநாதபுரம்‌ சம்ஸ்தானம்‌ பல விதமான கடன்‌ 
தொல்லைகளுக்கு ஆளாகியிருந்த நேரம்‌, அதை எண்ணி ஆரியர்‌ 
அவ்வாறு சொன்னார்‌. 


ஆசிரியரது கருத்தை உணர்ந்துகொண்டு ஒரு பதிலும்‌ சொல்‌ 
லாமல்‌ சிறிது நேரம்‌ மெளனமாக இருந்தார்‌ சேதுபதி மன்னர்‌. 
பிறகு, **தங்கள்‌ விருப்பம்‌. அனால்‌ மேலும்‌ கடனாளியாக என்னைத்‌ 
தாங்கள்‌ ஆக்கிவிட்டது போன்ற உணர்ச்சிதான்‌ எனக்கு ஏற்படு 
கிறது”' என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினார்‌. 


3. பாட புத்தகம்‌ எழுத மறுத்தது 


ேம்பகோணம்‌ கல்லூரியில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ ராவ்பகதுரா்‌ 
ஹி. நாகோஜிராவ்‌ என்பவர்‌ முதல்வராக இருந்தார்‌. அவர்‌ 
இசையில்‌ சிறப்பான பயிற்சி உடையவர்‌; நன்றாகப்‌ பாடுவார்‌. 
இசை சம்பந்தமான சில புத்தகங்கள்‌ லாங்மென்ஸ்‌ கிரீன்‌ 
கம்பெனி மூலம்‌ வெளியிடவேண்டுமென்று அவர்‌ எண்ணியிருந்தார்‌. 
பல சீர்த்தனங்களைத்‌ தொகுத்து ராகம்‌, தாளம்‌, சுரம்‌ முதலியன 
அமைத்துத்‌ திருத்தமாக வெளியிட அவர்‌ எண்ணியதால்‌ அவற்றை 
முதலில்‌ ஆ௫ிரியரிடம்‌ கொடுத்துத்‌ திருத்திக்கொள்ள நினைத்தார்‌. 
அதற்காகச்‌ சங்கதப்‌ பயிற்சியுள்ள்‌ மகாராஷ்டிரர்‌ ஒருவரை 
அடிக்கடி ஆரியர்‌ வீட்டுக்கு அனுப்பினார்‌. : 


நாரகோஜிராவ்‌ அந்த மகாராஷ்டிரர்‌ மூலமாக அனுப்பி வைத்து 
புத்தகங்களை ஆசிரியா்‌ பார்வையிட்டு, அவற்றில்‌ பிழை இருந்தால்‌ 
அதனைத்‌ திருத்தி அவரிடமே ககொடுத்தனுப்புவார்‌. இப்படி 
அடிக்கடி ஆ௫ரியரிடம்‌ வந்து பழகியபோது, ஆசிரியர்‌ சாட்டிய 
அன்பையும்‌, ஆசிரியருக்கு இசையில்‌ இருந்த நல்ல தோர்ச்சியையும்‌ 
அந்த மகாராஷ்டிரர்‌ நாகோஜிராவிடத்தில்‌ சொல்ல, அவருக்கு 
அசிரியரிடமும்‌ முன்னாலே இருத்து அன்பும்‌, மதிப்பும்‌ பின்னால்‌ 
பன்மடங்காயின. 


ஆசிரியர்‌ பழைய இலக்கிய ரநூல்க&ஃ£ வெளியிடுகிரூர்‌ என்றும்‌, 
அதனால்‌ அவருக்குப்‌ பொருள்‌ வருவாய்‌ ஒன்றும்‌ இல்லை என்றும்‌, 
கைச்செலவே அதிகமாகிறது என்றும்‌ நாகோஜிரரவ்‌ உணர்ந்து 
கொண்டிருந்தார்‌. அதனால்‌ எப்படியாவது ஆசிரியருக்கு நல்ல 
(முறையில்‌ வருவாயை ஏற்படுத்தித்‌ கான்டுமமத்‌ எண்ணம்‌ 
அவருக்குக்‌ தோன்றியது, 


ஒரு நாள்‌ கல்லூரி முடிவகுற்குச்‌ சிறிது நேரம்‌ இருக்கும்‌: 
கல்லூரி முதல்வர்‌, கல்லூரி விட்டபின்பு தம்மைத்‌ தம்‌ 
அறையில்‌ வந்து பார்க்கும்படி, ஆசிரியரிடம்‌ சொல்லச்‌ சொல்லி 
ஒருவரை அனுப்பியிருந்தார்‌. ஆசிரியரும்‌ சல்‌.லூரி முடிந்தவுடன்‌, 
மூதல்வரது அறைக்குச்‌ சென்றார்‌. 


ரச 


₹* தங்களுக்கு இப்போது ஒன்றும்‌ அவசரமான வேலை இல்லையே! 
சன்று கல்லூரி முதல்வர்‌ பேச்சை ஆரம்பித்தார்‌. “*எப்போதும்‌ 
என்னுடைய நலன்பற்றிப்‌ பல நல்ல கருத்துக்களை எடுத்துச்‌ 


10 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


சொல்லும்‌ தங்களோடு பேசுவதைவிட அவசரமான காரியம்‌ வேறூ 
என்ன எனக்குஇருக்கிறது2'” என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌. அப்போது 
நாகோஜிராவ்‌ சொல்லலானார்‌. 


்‌ தாங்கள்‌ தமிழில்‌ உள்ள பழைய அரிய பெரிய நூல்களைப்‌ பதிப்‌: 
பித்து வருகிறீர்கள்‌. அதனால்‌ தங்களுக்கு லாபம்‌ எதுவும்‌ இல்லை 
என்பது எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. எனினும்‌ தங்கள்‌ பதிப்புக்கு. 
உதவியாகப்‌ பணம்‌ அதிகம்‌ வேண்டும்‌. இதை எல்லாம்‌ எண்ணி 
அதிக வருவாய்‌ கொடுக்கும்படியான ஓரு யோசனையைச்‌ சொல்‌ 
வதற்காகத்தான்‌ தங்களை அழைக்தேன்‌. நான்‌ பல வருஷங்கள்‌ 
பள்ளிக்கூடத்து இன்ஸ்பெக்டராக இருந்தேன்‌ என்பது தங்களுக்குத்‌ 
தெரியும்‌, பள்ளிக்கூடங்களில்‌ பாடமாக வைக்கப்‌ பெறுகிற புத்த 
கங்களை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. எனக்கு அவற்றில்‌ எதுவும்‌ 
திருப்தி அளிக்கவில்லை. தனித்தனியாக எழுதவேண்டும்‌; பிழை 
யின்றி அச்சடப்பெறவேண்டும்‌. அப்படி எந்தப்‌ புத்தகமும்‌ 
இடைக்கவில்லையே என்று வருந்திக்கொண்டிருந்தேன்‌. தாங்களே 
முதல்‌ வகுப்பு முதல்‌ மூன்றாம்‌ பாரம்‌ வரையிலான தமிழ்ப்பாடப்‌ 
புத்தகங்களை உரைநடையில்‌ எழுதினால்‌, அவற்றை லாங்மன்ஸ்‌ பதிப்‌ 
பகத்தார்‌ வெளியிடுவார்கள்‌. தங்களுக்கும்‌ நல்ல முறையில்‌ சம்மானம்‌ 
வழங்குவார்கள்‌. அந்த நூல்கள்‌ பள்ளி மாணவர்களுக்கும்‌ நல்ல 
பயன்தரக்‌ தக்கனவாக இருக்கும்‌ அல்லவா?'” என்று சொன்னார்‌. 


இதகைக்கேட்டவுடன்‌ ஆரியருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும்‌ 
என்று நாகோஜிராவ்‌ நினைத்திருக்கக்கூடும்‌, ஆசிரியரிடம்‌ எந்த 
விதமான மகிழ்ச்சியும்‌ உண்டாகவில்லை, **என்ன யோசிக்கிறீர்கள்‌? 
நான்‌' இதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா?” என்று நாகோஜிராவ்‌ 
கேட்டார்‌. 


ஆரியா சொன்னார்‌: “நான்‌ தங்களுடைய அன்பைப்‌ 
பாராட்டுகிறேன்‌. எனக்குள்ள துன்பங்களை எல்லாம்‌ தாங்கள்‌ 
நன்றாகத்‌ தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்‌. அதுவே எனக்குப்‌ 
போதுமானது. தாங்கள்‌ மாத்திரம்‌ அல்ல, வேறு சில அன்பார்களும்‌ 
பாடப்‌ புத்தகங்களை நான்‌ எழுக வேண்டுமென்று சொல்லி 
வருகிறார்கள்‌. எனக்குப்‌ பணம்‌ முக்கியம்‌ அல்ல, என்னுடைய 
நேரம்‌ முழுவதும்‌ இப்போது கல்லூரியில்‌ பாடம்‌ சொல்வதிலும்‌, 
குமிழ்‌ நூல்களை ஆராய்வதிலும்‌ கழிகின்றது. தமிழ்‌ நூல்‌ 
ஆராய்ச்சிக்கு எவ்வளவு நேரம்‌ செலவழித்தாலும்‌ போதாது, 
நான்‌ வேறு துறையில்‌ இறங்கினால்‌ நூல்‌ ஆராய்ச்சிக்கு வேண்டிய 
பொழுது கிடைக்காது. அது மாத்திரம்‌ அல்ல. அதிக அளவுக்குப்‌ 
பணம்‌ வந்து, செல்வ ஆசையும்‌ பிறந்துவிட்டால்‌, பழைய நூல்களை 


பாட புத்தகம்‌ எழுத மறுத்தது 17 


எல்லாம்‌ அச்சிட வேண்டுமென்ற உயர்ந்த கருத்தை நான்‌ மறந்து 
விடும்படி நேரிடலாம்‌. நானும்‌ மனிதன்தானே? தயை செய்து: 
காரங்கள்‌ இதை என்னை ஏற்கும்படி. வற்புறுத்த வேண்டாம்‌. என்னை” 
என்னுடைய பழைய சுவடியோடு இருக்கும்படி விட்டுவிடுங்கள்‌- 
தாங்கள்‌ சொல்வதை நான்‌ அவமதிப்பதாக நினணைக்கக்கூடாது.. 
பழைய நூல்களின்‌ ஆராய்ச்சிக்கு எத்தனை நேரம்‌ இருந்தாலும்‌ 
போதாது, இந்த நாட்டில்‌ கோன்றிய பழைய நூல்கள்‌ எத்தனையே 
இன்னமும்‌ கிடைக்கவில்லை. கிடைத்த ஒரு நூலை :ஆராய்கிறபோது 
அதன்‌ உரையில்‌ குறிப்பிடப்பெற்றிருக்கும்‌ வேறு பல நூல்கள்‌ சண்‌: 
ணால்‌ பார்ப்பதுற்குக்கூடக்‌ கிடைக்கவில்லையே என்ற துக்கம்‌ என்னை. 
வ௱ஈட்டுகிறது. கிடைப்பனவற்றை நல்ல முறையில்‌ அச்சிட்டுவிட 
வேண்டும்‌ என்று இருக்கிறேன்‌. ஆண்டவன்‌ எனக்கு அனுகூல 
மாகவும்‌ இருக்கிறான்‌. இந்தத்தொண்டுக்குக்‌ தடைவராமல்‌ இருக்கத்‌. 
தாங்களும்‌ என்னை ஆசர்வ௱தம்‌ செய்யுங்கள்‌. இதைவிடப்‌ பெரிய 
காரியங்கள்‌ உலகத்தில்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இதுதான்‌ எல்லா 
வற்றையும்‌ விடச்‌ சிறந்த பணியாக எனக்குத்‌ தோன்றுகிறது. ”? 
என்று சொன்னார்‌. 


ராவ்பகதரர்‌ நாகோஜிராவ்‌, “இத்த மனிதருக்குப்‌ பணத்தில்‌. 
ஆசை இல்லையே! பழஞ்சுவடிகளை வெளிக்கொண்டுவர வேண்டு 
மென்றுதான்‌ எத்தனை ஆசை! இப்படியும்‌ ஒரு மனிதரா?' என்று: 
மனத்திற்குள்‌ நினைத்திருப்பார்‌. 


சின்னசாமி ஐயர்‌ 


ஆகசிரியருடைய தந்தையாரின்‌ இளவல்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. 
அவருக்குச்‌ சின்னசாமி ஐயர்‌ என்று பெயர்‌. அசிரியர்‌ தந்‌ைத. 
வேங்கடசுப்பையராகிய பெரியசாமிக்குத்‌ தம்பி, அதலால்‌ 
சின்னசாமி என்ற பெயர்‌ இவருக்குப்‌ பொருத்தமானது என்று 
சிலர்‌ சொல்வார்கள்‌. அூரியப்‌ பிரானுடைய தந்தையார்‌ நல்ல 
சங்கேத வித்துவான்‌. பல பெரியோர்களின்‌ கர்த்தனங்களை நன்றாகப்‌ 
பாடுவார்‌. அப்பொழுதெல்லாம்‌ சின்னசாமி ஐயரும்‌ உடன்‌ 
பாடுவார்‌. பின்பாட்டும்‌ பாடுவதுண்டு, 


அவரிடத்தில்‌ ஆசிரியப்பிரானுக்கு மிகுதியான அன்பு உண்டு. 
கும்‌ தந்தையாருடன்‌ பயபக்தியுடன்‌ பழகும்‌ ஆசிரியர்‌ சின்னசாமி 
ஐயருடன்‌, “சிற்றப்பா, சிற்றப்பா!'* என்று சகஜமாகப்‌ பழகுவார்‌.. 


சின்னசாமி ஐயருக்குக்‌ குழந்தைகள்‌ இல்லை. ஆதலால்‌. 
ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ அவருக்கு நிரம்பிய பாசம்‌ இருந்தது.. 
7898-ஆம்‌ அண்டு சின்னசாமி ஐயருக்கு அறுபது பிராயம்‌ நிறைந்து 
சஷ்டியப்த பூர்த்தி நடைபெற்றது, ஆசிரியப்பிரான்‌ தாமே முன்‌: 


12 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


நின்று அதை வைதிக முறைப்படி இறப்பாக நடத்தினார்‌. தமக்குப்‌ 
பிள்ளையில்லையே என்ற வருத்தம்‌ சின்னசாமி ஐயருக்கு அந்த நிகழ்ச்சி 
பினால்‌ அறவே மறந்து போயிற்று, உத்தமதானபுரத்தில்‌ அவர்‌ 
கிராம மூன்சீபாக இருந்தார்‌. பல பமைய கீர்த்தனைகளை அவர்‌ 
ஒரு நோட்டுப்‌ புத்தகத்தில்‌ எழுதி வைத்திருந்தார்‌. 

1901-ஆம்‌ ஆண்டில்‌ அவர்‌ இறைவன்‌ திருவடியை அடைத்தார்‌. 
அவருக்குச்‌ சந்ததி இல்லாமையால்‌ ஆரியப்‌ பெருமானே 
அவருடைய ஈமக்கடன்களைச்‌ செய்து நிறைவேற்றினார்‌. அவருடைய 
சிராத்தத்தையும்‌ ஆண்டு தோறும்‌ செய்து வந்தார்‌. 1906ம்‌ 
ஆண்டு அவருடைய சிராத்த தினத்தன்றுதான்‌ ஆ௫ிரியப்பிரானுக்கு 
மகாமகோபாத்தியாயர்‌ என்னும்‌ பட்டம்‌ இடைத்தது. 


4. மற்ற வேலைகளில்‌ ஈடுபடாமை 


ஆரியர்‌ கல்‌ ஓரரிக்குப்‌ போய்விட்டு வந்த நேரங்களிலெல்லாம்‌. 
பழைய நூல்களை ஆராய்ச்சி செய்வதிலும்‌, அவற்றை வெளியிடு: 
வகுற்கு வேண்டிய முயற்சிகளைச்‌ செய்வதிலும்‌ ஈடுபட்டு வந்தார்‌. 
அவை சம்பந்தமாகவே கனவுகள்‌ கூடக்‌ கண்டு வந்தார்‌. அதனால்‌: 
வேறு எத்தனை உயர்ந்த காரியமாக இருந்தாலும்‌ அதில்‌ அவரது: 
உள்ளம்‌ ஈடுபாடு கொள்ளவில்லை. 


ஐயரவார்களுடைய கைவண்ணகத்தால்‌ செப்பம்‌ செய்யப்‌: 
பெற்றால்‌ தங்கள்‌ நூலுக்குச்‌ சிறப்பு உண்டாகும்‌ என்று பலர்‌: 
நினைத்தார்கள்‌. ஆசிரியப்பிரான்‌ எப்போதுமே ஏதாவது நுரலா: 
ராய்ச்சியில்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ நினப்பதில்லை. 
அந்தக்‌ காலத்தில்‌ திருவல்லிக்கேணியில்‌ இருந்த எஸ்‌, எம்‌. நடே௪ 
சாஸ்திரியார்‌. வால்மீகி இராமாயணத்தைக்‌ தமிழில்‌ மொழி . 
பெயர்த்து வந்தார்‌. தரம்‌ எழுதும்‌ நூலில்‌ குமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
குவறு எதையும்‌ காண இடமளித்துவிடக்‌ கூடாது என்று நினைந்தார்‌. 
அவருக்கு ஆசிரியப்‌ பெருமானுடைய நினைவு வந்தது. ஆசிரியருக்கு, 
ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. £*வால்மீகி இராமாயணத்தை எல்லோரும்‌. 
வடமொழியில்‌ படிப்பது எளிதன்று, அதை நான்‌ த.மிழில்‌. 
மொழி பெயர்த்து வருகிறேன்‌. வடமொழி தெரியாதவர்களும்‌. 
இதன்மூலம்‌ வால்மீகி இராமாயணத்தைக்‌ தெரிந்துகொள்ள: 
முடியும்‌, எனினும்‌ என்னுடைய மொழிபெயர்ப்பில்‌ எத்தனையோ: 
பிழைகள்‌ இருக்கலாம்‌. தாங்கள்‌ என்பால்‌ மிக்க அன்பு உடைய: 
வர்கள்‌. 'தாங்கள்காம்‌ இதை ஒருமுறை பார்த்து, இதிலுள்ள: 
பிழைகளை நீக்கித்‌ திருத்திக்கொடுக்க வேண்டும்‌'* என்று எழு திஞார்‌.. 


- அந்தக்‌ கடிதத்தைக்‌ கண்ட அசிரியர்‌ உடனே அதற்கு விடை. 
எழுதினர்‌. **தாங்கள்‌ மேற்கொண்ட காரியம்‌ மிகவும்‌ சிறந்தது... 
ஆனால்‌ பழைய நூல்களை ஆராய்ச்சி செய்து பதிப்பதிலேயே எனக்கு. 
நேரம்‌ சரியாகிவிடுகிறது. அதற்கே நேரம்‌ போதவில்லை, தாங்கள்‌: 
செய்திருக்கும்‌ காரியம்‌ மிகப்‌ பெரியது என்றாலும்‌, அதனை நான்‌: 
பார்த்துக்‌ திருத்திக்‌ கொடுக்க நேரம்‌ இல்லாமல்‌ இருப்பதற்கு. 
வருந்துகிறேன்‌. சென்னையிலே பெரும்‌ புலவராக வை,மு.. 
சடகோப இராமானுஜாசாரியார்‌ இருக்கிறார்‌. அவரைக்‌ கொண்டு. 
இருக்திக்கொள்ளலாம்‌!?' என்று எழுதிஞர்‌. நடேச சாஸ்‌ இரியும்‌. 


14 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அதன்படியே செய்தார்‌. அவரால்‌ சடகோப இராமானுஜாசாரி 
யாருக்கு ஒரளவு ஊதியம்‌ கிடைத்தது. 


ஆசிரியர்‌ நூலாராய்ச்சியையே தம்‌ வேலையாக வைத்துக்‌ 
கொண்டதனால்‌ மற்ற விஷயங்களைக்‌ கவனிப்பதில்லை, தம்‌ குடும்ப 
விஷயத்திலும்‌ அவர்‌ ஈடுபடுவதில்லை. அவர்‌ தந்தையார்‌ இருந்த 
காலத்தில்‌ அவர்‌ அதைக்‌ கவனித்துக்‌ கொண்டார்‌. பிறகு 
அவருடைய தம்பி திரு சுந்தரேசையர்‌ பார்த்துக்கொண்டார்‌. 
இறுதியில்‌ ஆசிரியப்‌ பிரானுடைய குமாரர்‌ திரு. கல்யாணசுந்தரம்‌ 
ஐயர்‌ கவனித்து வந்தார்‌. அதனால்‌ ஆசிரியருடைய தமிழ்த்‌ 
தொண்டு தடைபடாமல்‌ நடந்து வந்தது, 


போப்பின்‌ பாராட்டு 


அக்காலத்தில்‌ ஜே. எம்‌. நல்லசாமி பிள்ளை என்பவர்‌ ஜில்லா 
மூன்சீபாக நந்தியாலில்‌ இருந்தார்‌. அவர்‌ சைவ சித்தாந்த நூல்‌ 
களில்‌ நல்ல பயிற்ச உடையவர்‌, சைவத்தில்‌ கீவிரப்‌ பற்றுக்கொண்டு 
குமிழில்‌ “சித்தாந்த தீபிகை” என்ற பத்திரிகையையும்‌, அங்கிலத்தில்‌ 
“லைட்‌ அப்ட்ரூத்‌” (டராம ௦7 [பரி என்ற மாதப்‌ பத்திரிகையையும்‌ 
வெளியிட்டு வந்தார்‌. அவருக்கு ஆ௫ிரியப்பிரானிடம்‌ பேரன்பு 
உண்டு. மணிமேகலையை ஆரியர்‌ பதுப்பித்தவுடன்‌, அவர்‌ அதனை 
விரிவாகப்‌ பாராட்டி எழுதஇயிருக்கிறார்‌. 


அவரிடமிருந்து 7889-ஆம்‌ வருஷம்‌ மார்ச்சு மாதம்‌ ஒரு கடிதம்‌ 
வந்தது. றாயல்‌ ஏஷியாடிக்‌ ஜர்னலில்‌, ஆசிரியப்‌ பெருமானைப்‌ 
பாராட்டி ஜி.யு, போப்‌ அவர்கள்‌ எழுதியிருப்பதாக அந்தக்‌ 
கடிதத்தில்‌ தெரிவித்தார்‌. அதன்‌ கருத்து இதுதான்‌. 

“கும்பகோணம்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகவுள்ள சாமி 
நாதையர்‌ புறநானூறு பதிப்பித்துள்ளார்‌. இனிக்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ 
பதிப்பிக்க விரும்புகிறவார்கள்‌ எல்லோரும்‌ அவரது பப்பு 
முறையைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. அவர்‌ வெளியிட்டுள்ள சிறந்த 
நூல்களில்‌ இது 5-ஆவது ஆகும்‌. மேல்நாட்டு அறிஞர்கள்‌ இந்நூலை 
மதிப்பிடப்‌ புகுந்தால்‌, அவர்கள்‌ இந்த வெளியிடுகளால்‌ ஐயருடைய 
இலக்கிய ஞானத்தையும்‌, அவர்‌ எடுத்துக்‌ கொண்ட பேருழைப்‌ 
பையும்‌ பாராட்டி, ஐரோப்பிய மேதாவிகள்‌ கூட்டத்தில்‌ ஓர்‌ 
உயர்ந்த நிலையைப்‌ பெறச்‌ செய்வார்கள்‌. ஐயர்‌ அவர்களுடைய 
யதிப்புக்களால்‌, தமிழ்மொழியானது எந்த மொழிக்கும்‌ தாழ்ந்தது 
அல்ல என்பது தநிரூபிக்கப்படுகிறது'* என்று பேரப்‌ எழுதியிருப்ப 
தாக அவர்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. *பழமையிலும்‌ இலக்யெ வளத்‌ 
திலும்‌ எந்த மொழிக்கும்‌ தமிழ்‌ தாழ்ந்தது அல்ல என்பது உலகுக்கு 
எடுத்துக்‌ காட்டப்பெறுகிறது'” என்று நல்லசாமிப்பிள்ளை எழுதினார்‌. 


2. பல பெருமக்களின்‌ தொடர்பு 


ஹாவலக்‌ துரை 


1898-ஆம்‌ ஆண்டு அகஸ்ட்‌ மாதம்‌ 19-ஆம்‌ கேத கும்பகோணம்‌ 
அல்‌ லூரிக்கு அக்காலத்தில்‌ சென்னை மாநிலக்‌ கவர்னராக இருந்த 
.ஹாவ்லக்‌ (181௦௦0) பிரபு விஜயம்‌ செய்தார்‌. யாரேனும்‌ 
பேரறிஞார்களோ அதிகாரிகளோ வந்தால்‌ அங்கிலத்தில்‌ வரவேற்‌ 
பளிப்பார்கள்‌. அக்காலத்தில்‌ ஆங்கிலத்திற்குத்தான்‌ மதிப்பு அதிகம்‌: 
ஆனால்‌ கல்லூரி முதல்வராகிய நாகோஜி ராவ்‌ ஆரியப்‌ 
பெருமானுடைய பெருமையை அறிந்தவர்‌ ஆதலால்‌, அவரைக்‌ 
கொண்டு தமிழிலும்‌ ஒரு வரவேற்புப்‌ பத்திரம்‌ வாடசித்தளிக்க 
வேண்டுமென்று எண்ணினார்‌. இது ஒரு புதுமையாக இருப்பதோடு 
கவர்னருக்கு மகிழ்ச்சி ஏற்படும்‌ என்பது அவருடைய எண்ணம்‌, 


கவர்னர்‌ கல்‌. லூரிக்கு விஜயம்‌ செய்தபோது பல பெருமக்கள்‌ 
வந்திருந்தார்கள்‌. முதல்வர்‌ நாகோஜிராவ்‌ கவர்னரை ஆங்கிலத்தில்‌ 
வரவேற்ருர்‌. ஆங்கிலத்தில்‌ ஒரு வரவேற்புப்‌ பத்திரமும்‌ வாசித்‌ 
குளிக்கப்‌ பெற்றது. அடுத்து ஆசிரியப்‌ பெருமான்‌ தாம்‌ இயற்றிய 
குமிழ்ச்‌ செய்யுளைப்‌ படித்தார்‌. அதன்‌ மொழிபெயர்ப்பைக்‌ 
கவர்னருக்கு எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. அசிரியர்‌ அதை இசையுடன்‌ 
படித்தபோதே அதில்‌ ஈடுபட்ட கவர்னர்‌ அதன்‌ பொருளை உணர்த்து 
பிறகு மிகவும்‌ மகிழ்சி அடைந்தார்‌. அங்கிருந்த பெருமக்கள்‌ 
எல்லோரும்‌ கவர்னர்‌ பெருமானுடைய பெருமைச்கு ஏற்றபடி அந்கு 
வரவேற்புப்‌ பத்திரப்‌ பாடல்கள்‌ அமைந்திருந்தன என்று சொல்லி 
ம௫ழ்ந்தனர்‌. ப 

டாக்டர்‌ வில்ஸ்‌ 

கும்பகோணத்தில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ மெளனசுவாமிகள்‌ என்ற 
ஒரு பெரியவர்‌ இருந்தார்‌. மடத்துத்தெருப்‌ பக்கத்தில்‌ ஒரு 
மடத்தில்‌ அவர்‌ இருந்தார்‌. எந்த விதமான பேச்சும்‌ இல்லாமல்‌, 
ஆரவாரம்‌ இல்லாமல்‌ எல்லா வகையிலும்‌ மெளனம்‌ சாதித்த 
அந்தப்‌ பெருமானை உலகமே போற்றியது, அஆசிரியப்பிரானும்‌ 
அவ்வப்போது சென்று அந்தச்‌ சுவாமிகளைத்‌ தரிசித்து வருவார்‌. 
மெளனசுவாமிகளின்‌ பெருமை நாடெங்கும்‌ பரவியிருந்தது. 
அவரைத்‌ தரிசிப்பதற்கு மேல்நாட்டிலிருந்தும்‌ பலபேர்‌ வருவார்கள்‌. 


16 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அவா்‌ யாரிடமும்‌ எதுவும்‌ பேசுவது இல்லை. உட்கார்ந்தவர்‌: 
உட்கார்ந்தபடியே இருப்பார்‌. அவருக்கு ஏதாவது கொடுத்து 
உண்பிக்க வேண்டுமென்று பலர்‌ விரும்புவார்கள்‌. 


டாக்டர்‌ வில்ஸ்‌ என்பவர்‌ கொழும்பிலிருந்து மெளன: 
சுவாமிகளைத்‌ தரிசிக்க வந்தார்‌. அவர்‌ வருவதைக்‌ கொழும்பில்‌: 
இருந்த பொ. இராமநாதன்‌ என்பவர்‌ ஆசிரியருக்குத்‌ தெரிவித்து: 
மெளனசவாமிகளைத்‌ தரிசிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுவென்று 
எழு தினார்‌. ப 

டாக்டர்‌ வில்ஸ்‌ கும்பகோணம்‌ வந்து ஆசிரியரைப்‌ பார்த்து 
மெளனசுவாமிகளைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற தம்‌ விருப்பத்தைத்‌. 
தெரிவித்தார்‌. தஇருபொ. இராமநாதன்‌ இதுபற்றித்‌ தமக்கு. 
முன்பே எழுதியதாகத்‌ தெரிவித்து, அவரை மெளனளசுவாமிகளிடம்‌. 
அழைத்துச்‌ சென்றார்‌. 


சுவாமிகள்‌ என்றால்‌ காஷாயம்‌ தரித்துக்‌ கொண்டு வந்தவர்‌ 
களுடன்‌ வேதாந்த விஷயங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவார்‌ என்று டாக்டர்‌ 
வில்ஸ்‌ நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ சுவாமிகளைப்‌ பார்த்தபோது 
அவருக்கு: அளவிறந்த வியப்பு உண்டாயிற்று, கிடந்தது கிடந்த. 
படியே வாய்‌ பேசாமல்‌ அவர்‌ இருந்ததால்‌, அப்படி ஒருவரால்‌ 
எப்படி இருக்க முடியும்‌ என்பதே டாக்டர்‌ வில்ஸாக்கு வியப்பாக 
இருந்தது. புலன்களை வென்றவர்களுக்கு அப்படி இருக்க முடியும்‌ 
என்றும்‌ இந்தியாவில்‌ அத்தகைய ஞானிகள்‌ பலர்‌ உண்டு என்றும்‌. 
ஆூரியர்‌ தெரிவித்தார்‌. கிடைத்தற்கரிய பேறு பெற்றதாக. 
எண்ணி டாக்டர்‌ வில்ஸ்‌ ம௫ழ்ந்து ஆசிரியப்‌ பெருமானுக்குத்‌. 
தம்முடைய நன்றியைத்‌ தெரிவித்தார்‌. 


“வரந்தருவார்‌ பாரதம்‌' 


_ வரம்‌ தருவார்‌ பாரதம்‌ பார்த்திருக்கிறீர்களா? தாங்கள்‌ பல: 
புத்தகங்களைப்‌ பார்த்திருப்பீர்களே! தாங்கள்‌ சேமித்து வைத்துள்ள 


நூல்களில்‌ அந்தப்‌ புத்தகம்‌ இருக்கிறதா?” என்று ஒரு நண்பா்‌ 
ஆசிரியரிடம்‌ கேட்டார்‌. 


கும்பகோணத்தில்‌ ஆசிரியப்பிரான்‌ இருந்தபோது, திருவ 
வடுதுறைக்கு விடுமுறை நாட்களில்‌ போய்வருவது வழக்கமாகை 
யால்‌ அன்று அங்கே போய்‌ இருந்தார்‌. அப்போது திருவாவடு 
துறை மடத்திற்குப்‌ புதுச்சேரியிலிருந்து வந்த ஞானப்‌ பிரகாச 
முதலியார்‌ என்னும்‌ கிறிஸ்தவ கனவான்தான்‌ அப்படி. ஆ௫ரியரிடம்‌. 
கேட்டார்‌. 


பல பெருமக்களின்‌ தொடர்பு 17 


ஞானப்பிரகாச முதலியார்‌ தமிழில்‌ மிக்க அன்பு உடையவர்‌. 
ஆயினும்‌ அவர்‌ கேட்ட கேள்வி ஆசிரியருக்கு வியப்பைத்‌ தந்தது. 
அதை வெளிப்படக்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌, நான்‌ வில்லிபுத்துரர்‌ 
அழ்வாரின்‌ பாரதம்‌ படித்இருக்கிறேன்‌. வில்லிபுக்தரர்‌ ஆழ்வாரின்‌ 
பிள்ளை பெயர்‌ வரம்‌ தருவார்‌ என்பது மட்டும்‌ எனக்குத்‌ தெரியும்‌, 
அவர்‌ பாரதம்‌ இயற்றி இருப்பதாக நான்‌ இதுவரை கேள்விப்‌ 
பட்டது இல்லை, தங்களுக்கு இந்தச்‌ செய்தியைச்‌ சொன்னவர்‌ 
யார்‌?”” என்று ஆசிரியப்பிரான்‌ கேட்டார்‌. 


அப்போது புதுச்சேரிக்‌ கனவான்‌ அதைப்‌ பற்றிச்‌ சொல்ல 
ஆரம்பித்தார்‌. ஈகடலூரிலிருந்து வாரந்தோறும்‌ ஒரு தமிழ்‌ 
வித்துவான்‌ புதுச்சேரிக்கு வத்து பல புதிய விஷயங்களைப்‌ பற்றிப்‌ 
பேசுவார்‌. ஒரு தடவை அவரே சில பாடல்களைச்‌ சொல்லி, அவை 
வரற்தருவார்‌ பாரதத்தில்‌ இருப்பதாகச்‌ சொன்னார்‌. அந்தப்‌ 
பாடல்களுக்கு அர்த்தமும்‌ சொன்னார்‌”? என்றார்‌. 


ஆசிரியப்‌ பெருமான்‌, “அப்படியா ? மிகவும்‌ ம௫ழ்ச்ச, அவர்‌ 
சொன்ன பாடல்களில்‌ எதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம்‌ 
இருந்தால்‌ சொல்லுங்கள்‌”? என்று கேட்டார்‌. 


ஞானப்பிரகாச முதலியார்‌, ஒரு பாடலைச்‌ சொன்னார்‌. இனக 
தான்‌ கவனிக்கிறேன்‌” என்பதற்கு மேல்‌ ஆசிரியர்‌ அப்போது வேறு 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. அவர்‌ போன பிறகு ஆசரியர்‌ சொன்னார்‌: 
“புறிதானூறுறில்‌ உள்ள பாடலைச்‌ சொல்லி அந்த வித்துவான்‌ 
இவரை ஏமாற்றி இருக்கிறார்‌. நான்‌ அப்போதே . சொல்லி 
யிருப்பேன்‌. கடலூர்ப்‌ புலவரிடம்‌ ஞானப்பிரசாச முூகலியாரர்‌ 
மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறார்‌. நான்‌ : அதனை . அப்போதே 
"சொல்லியிருந்தால்‌, அவருக்கு என்மேல்‌ கோபமும்‌, வருத்தமும்‌ 
வந்திருக்கக்கூடும்‌, அவர்‌ மகிழ்ச்சியைக்‌ குறைப்பானேன்‌ என்று 
இருந்தேன்‌. யார்‌ வேண்டுமானாலும்‌, எதை வேண்டுமானாலும்‌ 
சொல்லிவிடுகிறார்கள்‌. யாரும்‌ எதையும்‌ நம்பிவிடுகிறார்கள்‌. யாரும்‌ 
கேட்டிராத பாடல்‌ ஒன்றை மிகத்‌ தடபுடலாகச்‌ சொல்லி, இது 
வரந்தருவரர்‌ பாரதத்தில்‌ உள்ளது என்றால்‌ அதை யார்‌ ஆராயப்‌ 
போகிரூர்கள்‌ 2 இப்படித்தான்‌ எத்தனையோ போர்கள்‌ பொய்யும்‌, 
புரட்டும்‌ சொல்லி ஊரை. ஏமாற்றுகிறார்கள்‌?” என்று மிகவும்‌ 
வருத்தத்தோடு, கம்‌ வேதனையை வெளிப்படுத்திக்‌ கொண்டார்‌... 


சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை 
யாழ்ப்பாணத்திலிருந்து இந்இயாவுக்கு வந்து வாழ்ந்த 
சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை அந்தக்‌ காலத்தில்‌ பல தமிழ்‌ நூல்‌ 
2604-8 ப 


18 . என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


களைப்‌ பதிப்பித்துக்‌ கொண்டிருந்தார்‌. தொல்காப்பியம்‌, இலக்கண 
விளக்கம்‌, இறையனறாரகப்‌ பொருள்‌, சூளாமணி அஇய நூல்கள்‌ 
அவருடைய பஇப்புக்களாக வெளிவந்தன, ஆனாலும்‌ அவருடைய 
பதிப்புக்கள்‌ சிறப்பானவை என்று சொல்ல முடியாது. ஆரியப்‌ 
பெருமானுடைய பிப்புக்களுக்கும்‌, அந்தப்‌ பஇப்புக்களுக்கும்‌ 
அஜகஜாந்தரம்‌ அவர்‌ வேறோர்‌ இடத்தில்‌ வேலை பார்த்துக்‌ 
கொண்டே இவற்றையும்‌ கவனிக்க வேண்டி இருந்தது. பதிப்பிக்க 
வேண்டுமென்ற ஆர்வத்தில்‌ சில பண்டிதர்களின்‌ உதவியைக்‌ 
கொண்டு அவர்‌ பதிப்பித்தார்‌. 


... தாம்‌ பஇுப்பிக்கும்போது அந்த நூல்களைப்‌ பற்றிய செய்தியை 
ஆசிரியப்பெருமானுக்கு எழுதித்‌ தெரிவிப்பார்‌. தமக்கு ஏடுகள்‌ 
வேண்டுமென்று எழுதுவார்‌. அப்படியே ஆூரியரும்‌. அனுப்பி 
வந்தார்‌. . யுத்தகாண்டம்‌ தப்ப வேண்டுமென்று ஒரு முறை 
எழுதியிருந்தார்‌. 

பொன்னுசாமிப்பிள்ளை என்பவர்‌ ஆ௫ரியரிடம்‌ படித்தவர்‌. 
மகாபாரதப்‌ பிரசங்கம்‌ மிகச்‌ சிறப்பாகச்‌ செய்வார்‌, அவரோடு 
தொடர்பு கொண்டு தாமோதரம்‌ பிள்ளை தம்‌ நூல்‌ ஆராய்ச்சியை 
நடத்தி வந்தார்‌. அதனால்‌ தாமோதரம்‌ பிள்ளைக்குப்‌ பல 
விளக்கங்கள்‌ கிடைத்தன. பொன்னுசாமிப்பிள்ளைக்கும்‌ தக்க 
பொருள்‌ உதவி கிடைத்து. வந்தது. இவற்றை எல்லஈம்‌ எண்ணி 
ஆசிரியப்‌. பெருமான்‌ அவ்வப்போது தாமோதரம்‌ பிள்ளைக்கு த்‌ 
தம்முடைய ஏடுகளைக்‌ கொடுத்து வந்தார்‌. ஏடுகளைப்‌ பார்த்து 
ஆராய்ந்து பதிப்பிக்கும்‌ முறையில்‌ எவ்வளவு அல்லல்‌ உண்டு : 
என்பதைக்‌ தாமோதரம்பிள்ளை கும்முடைய நூல்களின்‌ 
மூகவுரையில்‌ எழுதஇயிருக்கிறார்‌. அப்படி எழுதிய முகவுரை ஒன்றில்‌ 
ஆசிரியப்‌ பெருமானை மிகவும்‌ பாராட்டியிருக்கிறுர்‌. 


"பதிப்பாசிரியர்களின்‌ வேண்டுகோள்‌ 


.... அந்தக்‌ . காலத்தில்‌ நரல்களைப்‌ பதிப்பிக்கும்‌ புலவர்கள்‌ 
சிலர்‌ இருந்தார்கள்‌. பதிப்பாசிரியா்களுக்குள்‌ சிறந்த மாணிக்க 
மாகத்‌ திகழ்ந்த அசிரியப்‌ பெருமானிடம்‌ அவர்கள்‌ பல 
யோசனைகளைக்‌ கேட்பார்கள்‌. தங்களுடைய பதிப்பைப்‌ பார்த்துத்‌ 
இருத்தித்தர வேண்டும்‌ என்று எழுதுவார்கள்‌. ஆனால்‌ 
தாம்‌ ஆராய்ந்து வருகின்ற நாரல்களில்‌ ஈடுபட்டு வேலை செய்‌ 
வதற்கே போதுமான நேரம்‌ இடைக்காததனால்‌, அத்தகைய 
வேலைககா ஏற்றுக்கொள்வதற்கு நேரம்‌ இருப்பதில்லை. என்றாலும்‌ 
கும்மால்‌ இயன்றவரை பல பட வர்‌ எழுது வார்‌; ஏட்டுப்‌ . 
பிரதிகளை உதவுவார்‌; ப 


6. பழைய மரபு 


அந்தக்‌ காலத்தில்‌ பாண்டிய நாட்டில்‌ கோவில்களில்‌ 
நாடார்கள்‌ புகுவது இல்லை. எத்தனையோ நாடார்கள்‌ நல்ல 
பழக்கங்களை உடையவர்களாகவும்‌, சவ பக்தியில்‌ இறந்தவர்‌ 
களாகவும்‌ இருந்தார்கள்‌. என்ருலும்‌ நாடார்‌ என்ற சாதியை 
எண்ணி, அவர்களைக்‌ கோவிலுக்குள்‌ விடுகிற பழக்கம்‌ இல்லாமல்‌ 


இருந்தது. 


இராமநாதபுரம்‌ ஐமீனைச்‌ சேர்ந்த கிராமம்‌ கமுதி, அங்கே 
மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ ஆலயம்‌ இருக்கிறது. நாடார்கள்‌ அந்தக்‌ . 
கோவிலுக்குள்‌ புகுந்தார்கள்‌. மற்றவர்கள்‌ அதைக்‌ எடுத்தக்‌ 
இதனால்‌ ஒரு கலகமே உண்டாயிற்று, 


தம்முடைய மீனைச்‌ சேர்ந்த கிராமம்‌ ஆகையால்‌, பழைய 
மரபை மாற்றக்‌ கூடாது என்ற எண்ணத்தைக்‌ கொண்ட அரசர்‌, 
அவ்வாறு கோவிலுக்குள்‌ புகுந்த நாடார்கள்‌ மீது ஒரு வழக்குப்‌ 
போட்டார்‌. பல காலமாக இருந்து வந்த பழக்கத்தை மாற்று 
வதனால்‌ தமக்குப்‌ பழி வரலாம்‌ என்ற எண்ணத்தில்‌ அவ்வாறு செய்‌ 
தார்‌. அவருக்கே பல நாடார்கள்‌ நண்பர்களாய்‌ இருந்தார்கள்‌. 
என்றாலும்‌ நட்பை உத்தேசித்து மரபை மாற்றக்‌ கூடாது என்ற 
உறுதியான எண்ணம்‌ உடையவராக இருந்ததால்‌ அந்த வழக்கைப்‌ 
“போட்டார்‌. 


மதுரைச்‌ சப்‌ கோர்ட்டில்‌ விசாரணை நடந்தது. டி. வரதராவ்‌ 
என்பவர்‌ அப்போது ச௪ப்ஜட்ஜாக அங்கே இருந்தார்‌. ஆசிரியப்‌ 
பெருமானை அங்கே வந்து சாட்சி சோல்ல வேண்டுமென்று 
சொன்னார்கள்‌. மன்னர்‌ பாஸ்கர சேதுபதி அவர்களே, *நீங்கள்‌ 
வந்து சாட்டு சொன்னால்‌ எனக்கு மிகவும்‌ பலமாக இருக்கும்‌?” ' 
என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. ஆசிரியப்‌ பெருமான்‌ அப்படியே 
“போய்ச்‌ சாட்டு சொன்னார்‌. நாடார்களைப்பற்றி இழிவாகக்‌ கூறாமல்‌ 
அவர்களில்‌ எத்தனையோ பக்தர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்று சொல்லி, 
ஆனாலும்‌ மரபு பிறழக்கூடாது என்று வற்புறுத்தினர்‌. அதன்‌ 
பிறகு சப்‌ ஐட்ஜ்‌ ஐர்ப்புக்‌ கூறினார்‌. அந்தத்‌ தீர்ப்பில்‌ ஆசிரியரைப்‌ 
அவற்றிச்‌ சிறப்பாக அந்த நீதிபதி சொல்லியிருந்தார்‌. 


20 ப என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


“இந்தச்‌ சாட்சியை அளித்தவர்‌ கும்பகோணம்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்‌ ஆசிரியராக இருக்கிறவர்‌. தமிழில்‌ உள்ள பழைய நூல்கள்‌ 
பலவற்றை ஆராய்ந்து பதிப்பித்துக்‌ கொண்டிருக்கிறவர்‌. 
சிலப்பதிகாரம்‌, சீவக சிந்தாமணி ஆகியவற்றைப்‌ பதிப்பித்திருக்‌ 
இழுர்‌. அந்நூல்களுக்கு உரையும்‌ எழுதியிருக்கிறார்‌. டாக்டர்‌ 
போப்‌ துரை முதலியவர்கள்‌ அவருடைய புலமைக்‌ இறத்தையும்‌, 
அவரது பெருமையையும்‌ சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள்‌. 
அவருடைய சாட்சி இந்த வழக்குக்கு மிகவும்‌ தகுதியானதாய்‌ இருக்‌ 
சிறது. அவர்‌ நடு நிலைமை பிறழாமல்‌ உண்மையை உணர்ந்து: 
சொல்்‌இருர்‌. ஆகையால்‌ அவருடைய சாட்சி மிகவும்‌ சுவன த்துற்‌. 
குரியதாய்‌ இருந்தது. இத்தகைய சிக்கலான விஷயங்களில்‌ 
அத்தகைய பெரியவர்‌. சாட்சி மிகவும்‌ பயனுள்ளதாக இருந்தது?” 
என்று விரிவாக எழு இஞர்‌. 


பழைய மேசை 


ஒரு சமயம்‌ கும்பகோணம்‌ காலேஜில்‌ மேசை, நாற்காலி போன்று 
இல மரச்சாமான்களை ஏலம்‌ போட்டார்கள்‌. தியாகராச செட்டியார்‌ 
பயன்படுத்திய மேசையும்‌ அவற்றில்‌ இருந்தது. 


குமக்கு வேலை பண்ணிவைத்து. தியாகராச செட்டியாரிடம்‌ 
பெரிதும்‌, நன்றியறிவுடையவர்‌ ஆசிரியர்‌. அவரை நினைவு கூரத்‌. 
தம்முடைய வீட்டுக்குத்‌ தியாகராச விலாசம்‌ என்று பெயர்‌ வைத்‌. 
தார்‌; அவருடைய வரலாற்றையும்‌ எழுதியிருக்கிறார்‌. ஆகவே 
தியாகராச செட்டியார்‌ பல காலம்‌ இருந்து பாடம்‌ சொல்லும்‌ 
போது,. ...அவறது கைபட்ட அந்த மேசை ஆ௫ூிரியருக்குப்‌ 
புனிதமான. பண்டமாகத்‌ தோன்றியது. அந்த மேசையும்‌ ஏலத்திற்கு. 
வருகிறது என்று தெரிந்தவுடன்‌, அதை ஏலம்‌ எடுத்துத்‌ தம்‌. 
வீட்டிற்குக்‌ கொண்டுவந்துவிடலாம்‌ என்று ஆசிரியர்‌ போனார்‌. 
ஆனால்‌ ஏலம்‌ கேட்கப்‌ போன போதுதான்‌, முதல்‌ நாளே அந்த. 
மேசையை வேறு ஒருவர்‌ வாங்கிக்கொண்டு போய்விட்டார்‌ என்ற, 
செய்தி ஆசிரியருக்குக்‌ கிடைத்தது. அதனால்‌ ஆசிரியர்‌ மிகவும்‌. 
ஏமாற்றம்‌ அடைந்தார்‌. 


“அது எங்கே போயிருக்கும்‌? யார்‌ அதை வாங்கிக்‌ கொண்டு 
போஞார்‌?' என்பனவற்றை எல்லாம்‌ விசாரித்தார்‌. பிறகு யானையடி 
குதிரையடி.த்‌ தெருவிலுள்ள இராமசாமிநாயுடு என்பவர்‌ அதை: 
வாங்கிக்‌ கொண்டு போய்‌ இருப்பதாகத்‌ தெரிந்தது. அதை. 
வாங்கினவர்‌ விலாசம்‌ தெரிந்தவுடன்‌, கொஞ்சம்‌ பணம்‌ அதிகமாகக்‌ 
கொடுத்து அவரிடமிருந்து மேசையைத்‌ தாம்‌ வாங்கிவந்து விடலாம்‌. 
என்ற தீர்மானத்தில்‌, இராமசாமி நாயுடுவைத்‌ தேடிச்‌ சென்ரறுர்‌.. 


பழையமரபு . 2 1 


அவரைச்‌ சந்இத்து, “நீங்கள்‌ வாங்கின விலையைவிட நரன்‌ அதிக 
மமாகக்‌ கொடுக்கிறேன்‌. அந்து மேசையை எனக்குக்‌ படக்‌ 
விடுங்கள்‌?” என்று கேட்டார்‌. 


“அது எப்படி? நான்‌ எனக்கு வேண்டுமென்றுகானே அதை 
வாங்கி வந்திருக்கிறேன்‌? அதை விட்டுவிட எனக்கு மனமில்லை”? 
என்று சொல்லிவிட்டார்‌ இராமசாமிநாயுடு, ஆ௫ரியருக்கு மிகவும்‌ 
வருத்தமுண்டாயிற்று, ஆயினும்‌ மனம்‌ தளரவில்லை, அடுத்‌ 
குடுத்துப்‌ பல நாட்கள்‌ அவருடைய வீட்டிற்குச்‌ சென்று கேட்டு 
வந்தார்‌. 


“நீங்கள்‌ மேசை வேண்டும்‌ என்றுதான்‌ வரங்கி வந்$ர்கள்‌. 
இதுவோ பழைய மேசை, நீங்கள்‌ புதியதாகவே ஒரு மேசையை 
வாங்கிக்கொள்ளலாம்‌, எனக்கோ இது குண்டும்‌ குழியுமாக இருக்கிற 
பழைய மேசையாகத்‌ தோன்றவில்லை. தியாகராச செட்டியாரின்‌ 
கைபட்ட புனிதமான பூஜைப்‌ பொருளாகத்‌ கோன்றுகிறது. என்ன 
வில்‌ சொன்னாலும்‌ நான்‌ தருகிறேன்‌. தயைசெய்து அதை எனக்கு 
அளிக்க வேண்டும்‌?” என்று கெஞ்சாக்‌ குறையாகக்‌ கேட்டார்‌. 


இராமசாமி நாயுடு மனம்‌ இரங்கி அந்த மேசையைக்‌ கொடுப்‌ 
பதாகத்‌ தோன்றவில்லை. ஆசிரியர்‌ அவர்மேல்‌ ஒரு . செய்யுளை 
இயற்றித்‌ தம்‌ விருப்பத்தைக்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌. வாய்ப்‌ 
பேச்சுக்கு இரங்காத அவர்‌, தம்மேல்‌ பாடம்‌. பெற்ற தமிழ்ச்‌ 
செய்யுளைக்‌ கேட்டவுடன்‌, மனம்‌ இரங்கி. அந்த மேசையை 
ஆசிரியருக்கு விற்றுவிட முன்வந்தார்‌. அந்த மேசையை வாங்கிக்‌ 
கொண்டு வந்து தம்‌ வீட்டில்‌ போட்டபிறகுதான்‌ ஆசிரியப்‌ 
பிரானுக்கு ஏதோ ஒரு புதிய ராஜ்யத்தைப்‌ பிடித்தது போன்ற 
மகிழ்ச்சி ஏற்பட்டது. 


இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ 


சிதம்பரம்‌ ஈசான மடத்தில்‌ இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ என்ற 
சைவத்‌ துறவி ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ பல நூல்களைப்‌ படித்து 
ஆராய்ந்திருந்தார்‌, குமரகுருபரருடைய பிரபந்தத்‌ திரட்டையும்‌, 
சிவப்பிரகாசருடைய பிரபந்தத்‌ திரட்டையும்‌ வெளியிட வேண்டு 
மென்ற ஆசை அவருக்கு இருந்தது. அவருக்குக்‌ கிடைத்த ஏடுகள்‌ 
அவருக்குத்‌ திருப்தி அளிக்கவில்லை. சிறந்த . ஏடுகள்‌ ஆரியப்‌ 
பெருமானிடம்‌ இருக்கக்கூடும்‌ என நினைத்தார்‌. பல சமயங்களில்‌ 
ஆசிரியரிடமிருந்து உதவி பெற்றிருந்ததனால்‌ அதுபற்றித்‌ தம்‌ 
கருத்தை ஆசிரியருக்கு எழுதினார்‌. அப்படியே ஆசிரியரும்‌ 
அவற்றை அனுப்பினார்‌. ப ப 


2 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 
குமரகுருபரர்‌ பிரபந்தங்கள்‌ 


பிற்கால த்தல்‌ இருப்பனந்தாளில்‌ எழுந்தருளியிருந்த சாமிநாதத்‌ த்‌ 
தும்பிரான்‌ சுவாமிகளின்‌ விருப்பப்படி மிகச்‌ சிறப்பான 
முறையில்‌ ஆ௫ரியப்பிரானே குமரகுருபரருடைய பிரபந்தங்களைப்‌ 
பதிப்பித்திருக்கிறார்‌. எல்லா நூரல்களையும்‌ திருத்தமான முறையில்‌ 
பதிப்பிக்க வேண்டுமென்ற ஆர்வம்‌ அவருக்கு இருந்தது. ஆனாலும்‌ 
மனிதன்‌ எல்லைக்குள்‌ அடங்கிய சத்தியை உடையவன்‌ தானே? 
ஆகையால்‌ யாராவது ஏதாவது ஏட்டுச்சுவடி கேட்டால்‌, தாம்‌ 
ஆராய்ந்து கொண்டிருக்கிற நரல்‌ அல்லாமல்‌ இருந்தால்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தம்மிடம்‌ இருந்த ஏடுகளைக்‌ கொடுத்தும்‌, வேண்டிய 
அவ்‌ அன்‌ கூறியும்‌ உதவி புரிந்து வந்தார்‌. 


“விழாக்களில்‌ தலைமை 


இ ரப்தப எ. தம்முடைய ஆராய்ச்சியினால்‌ உண்டாகிற 
ரமத்தைத்‌ இர்த்துக்‌ கொள்ள வெளி ஊர்களுக்குப்‌ போவது 
உண்டு. ஆங்காங்குள்ள தமிழ்ச்‌ சங்கங்களில்‌ ஆண்டுவிழா நடக்கும்‌. 
போது தலைமை தாங்க ஆசிரியப்‌ பெருமானை அழைப்பார்கள்‌: 
அப்படித்‌ தலைமை தாங்கப்‌ போகும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ புலவர்‌ 
களோடு அளவளாவிப்‌ பேசி எல்லோருக்கும்‌ மகழ்ச்சி உண்டாகும்‌ 
படி செய்வார்‌. ஆசிரியப்‌ பெருமானுடைய பேச்சில்‌ பலவகையான 
வரலாறுகள்‌, செய்திகள்‌, அநுபவக்‌ கருத்துக்கள்‌ நிரம்பியிருக்கும்‌.. 
பல காலம்‌ படித்தும்‌, ஆராய்ந்தும்‌ உணர்ந்துகொள்ள முடியாத 
பொருள்‌ நுட்பங்களை அவரிடம்‌ சிறிது நேரம்‌ பேசிக்கொண்டிருந் 
தாலே உணர்ந்து கொள்ள முடியும்‌. 


அவர்‌ தலைமை தாங்கச்‌ சில இடங்களுக்குப்‌ போகிற போது; 
வேறு இடங்களில்‌ . உள்ளவர்கள்‌ அடிக்கடி அவரைத்‌ தம்முடைய 
சங்க அஆண்டுவிழாவுக்கும்‌ வரவேண்டுமென்று அழைப்பார்கள்‌. 
கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம்‌ போய்க்‌ கொண்டிருந்தால்‌ தம்‌ 
ஆராய்ச்சி வேலை தடைப்படும்‌ என்பதை உணர்ந்து ஆரியப்‌ 
பெருமான்‌ எல்லா இடங்களுக்கும்‌ போவதில்லை; என்றாலும்‌. 
ஆராய்ச்சியால்‌ உண்டாகும்‌ அலுப்பைக்‌ போக்கிக்கொள்ள 
எப்போதாவது சல இடங்களுக்குப்‌ போய்‌ வருவார்‌. வேறு ல 
சமயங்களில்‌ சிவஸ்தலங்களுக்குப்‌ போய்ச்‌ சுவாமி தரிசனம்‌. 
பண்ணி வருவார்‌. 


. தல தரிசனம்‌ என்பது அவருக்கு லவர்‌ விருப்பமான செயல்‌. 
குலங்களைப்‌ பற்றிய செய்திகளைச்‌ சேகரிப்பதில்‌ பேரார்வம்‌ உடைய 


பழைய மரபு 23 


வராக இருந்தார்‌. ஏதேனும்‌ தலத்திற்குச்‌ சென்றால்‌ அந்தத்‌ 
குலத்தைப்பற்றிய வரலாறு, வடமமோழி, தென்மொழியில்‌ வழங்கு 
தின்ற அந்தக்‌ தலத்திலுள்ள பெருமான்‌ பெயர்‌, அம்பிகை பெயர்‌, 
அந்தக்‌ தல சம்பந்தமான நூல்கள்‌ முதலியவற்றைப்‌ பல பேரிடம்‌ 
விசாரித்துத்‌ தெரிந்து கொள்வார்‌. அவற்றை எல்லாம்‌ குறிப்புக்‌ 
களாக எழுது வைப்பார்‌. இவ்வாறு சேகரித்த குறிப்புக்கள்‌ மிக 
அதிகமாக இருக்கின்றன. தேவாரக்தைச்‌ சமயம்‌ கிடைக்கும்‌ போது 
அச்சடவேண்டுமென்ற ஆசை ஆரியப்‌ பெருமானுக்கு இருந்தது. 
தேவாரத்தில்‌ வரும்‌ சொற்பொருள்களைத்‌ தொகுத்து இரண்டு 
அகராதிகளை : எழுதி வைத்துக்‌ கொண்டார்‌. தலங்களின்‌ 
சம்பந்தமான செய்திகளை அப்போது பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌ 
என்று எண்ணினார்‌. அது மட்டுமன்றித்‌ தலபுராணங்களை ஆராயும்‌ 
போது அந்தச்‌ செய்திகள்‌ எல்லாம்‌ பயன்பட்டன. பல 
தல புராணங்களை அவர்‌ அச்9ட்டிருக்கிறார்‌. அந்தப்‌ புராணங்‌ 
களின்‌ குறிப்புரையில்‌ தாம்‌ கேட்டறிந்தும்‌ நூல்வாயிலாக அறிந்தும்‌ 
கொண்டு தொகுத்த செய்திகளைப்‌ பயன்படுத்தக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


திருமானூர்க்‌ கிருஷ்ணையர்‌ 


. ஆரியப்‌ பெருமானுடன்‌ இருந்து அவருடைய நரல்‌ 
ஆராய்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவியவர்‌ இருமானூரர்க்‌ கிருஷ்ணையர்‌ 
என்பவர்‌. அவர்‌ மிகவும்‌ புலமை உடையவர்‌; அயராத உழைப்பு 
உடையவர்‌. ஆசிரியப்‌ பெருமானின்‌ பதஇப்புக்களின்‌ முகவுரையில்‌ 
அவா்‌ பெயரைப்‌ பார்க்கலாம்‌. அவருக்கு ஆசிரியர்‌ தம்மால்‌ 
இயன்ற. பொருள்‌ உதவியை மாதந்தோறும்‌ செய்து வந்தார்‌. 


தும்மைச்‌ சார்ந்தவார்கள்‌ நல்ல பதவிகளில்‌ இருக்க வேண்டு 
மென்ற எண்ணம்‌ எப்போதுமே ஆசிரியருக்கு உண்டு. சந்தர்ப்பம்‌ 
நேரும்போது தம்‌ மாணவர்களுக்கு உதவி செய்ய ௮வர்‌ தயங்கியது 
. இல்லை, ப 


- கிருஷ்ணையருக்கு ஏதாவது தக்க வேலை கிடைத்தால்‌ செய்து 
வைக்கலாம்‌ என்று எண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. பாலக்காட்டில்‌ 
அரசினர்‌. நடத்திய கல்லூரி ஒன்று இருந்தது, விக்டோரியா 
காலேஜ்‌ என்று அதற்குப்‌ பெயா்‌, அந்து ஊரில்‌. இருந்த: செல்வ 
ராகிய ஜே. இன்னசாமி பிள்ளை என்பவர்‌ ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ 
மிக்க பக்தி பூண்டவர்‌, அவ்வப்போது தம்மால்‌ இயன்ற . சிறு 
உதவிகளைச்‌ செய்து வருவார்‌, அடிக்கடி. கடிதங்கள்‌ எழுதி, என்ன 
வேலை நடந்து கொண்டிருக்கிறது. என்று விசாரித்து. வருவார்‌, 
பாலக்காடு நகரசபைத்‌ தலைவராகவும்‌ அவர்‌ இருந்தார்‌. 


24 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஒரு சமயம்‌ அவர்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்குத்‌ தங்கள்‌ சர்க்‌ 
கல்‌ லூரிக்கு ஒரு நல்ல தமிழ்ப்‌ பண்டிதர்‌ வேண்டும்‌ என்று எழுதினார்‌. 
ஆரியப்‌ பெருமான்‌ ஒருவரைத்‌ தேர்ந்தெடுத்தால்‌ அவருக்கு நல்ல 
திறமை இருக்கும்‌ என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததனால்‌ இப்படி . 
எழுதினார்‌. 


இருஷ்ணையருக்கு ஏதாவது தச்க உத்தியோகம்‌ வாங்கிக்‌ 
கொடுக்க வேண்டுமென்று ஆூரியப்பிரான்‌ நினைத்திருந்த 
நேரத்தில்‌ இக்கடிதம்‌ வந்தவுடன்‌, இதுவும்‌ இறைவன்‌ திருவருள்‌ 
தான்‌ என்று எண்ணி, அவரை அங்கே அனுப்பினார்‌. 


.... ஆரியப்‌ பெருமானிடத்தில்‌ இருந்து வந்தவராகையால்‌ 
அவரிடம்‌ பிள்ளை மிகவும்‌ மரியாதையாகப்‌ பழகினார்‌. அதைக்‌ 
கண்டு" கிருஷ்ணையருக்கு மிகவும்‌ ஆச்சரியமாக இருந்தது. பெரிய - 
பதவியில்‌ இருக்கும்‌ செல்வார்‌ ஒருவர்‌ தம்மிடம்‌ அப்படிப்‌ பழகு 
வதைக்‌ கண்டு அவர்‌ ஆசிரியப்‌ பெருமானை நினைத்துக்‌ கொண்டார்‌, 
குமக்கு எந்தத்‌ தகுதியும்‌ இல்லை என்பதையும்‌, ஆசிரியப்‌ 
பெருமானின்‌ அன்பினால்தான்‌ இவ்வளவு இறப்பும்‌ தமக்குக்‌ 
கிடைக்கிறது என்பதையும்‌ அவர்‌ நன்கு உணர்ந்தவார்‌. ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு அவர்‌ எழுதிய கடிதம்‌ ஒன்றில்‌, முன்னம்‌ நான்‌ 
அடைந்த நன்மைகளும்‌, இன்னும்‌ அடையும்‌ நன்மைகளும்‌ தங்கள்‌ 
ஆர்வாதத்தினல்‌ அடைந்தனவே”* என்று எழு தினார்‌. 


திருவரவடுதுறை ஆதீனத்திற்கும்‌ ஆசிரியப்பெருமானுக்கும்‌ 
நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதைத்‌ தமிழ்நாட்டில்‌ உள்ள . 
வார்கள்‌ நன்கு: அறிவார்கள்‌. அவர்‌ எழுதிய *என்‌ சரித்திரத்‌” தில்‌ 
அந்தத்‌ தொடர்பின்‌ விரிவை உணரலாம்‌, மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
யிடம்‌ ஆரியர்‌ மாணாக்கராக இருந்த காலம்‌ முதல்‌ அந்த மடத்‌. 
திற்கும்‌ ஆசிரியருக்கும்‌ இருந்த தொடர்பு பதப்‌ மேலும்‌ இறுகி 
வந்தது. ப 
சாற்றுக்‌ கவிகள்‌ 


மேலகரம்‌ சுப்பிரமணிய தேிகர்‌ காலத்தில்‌ பிள்ளையவர்கள்‌ 
ஆதீன வித்துவானாக இருந்தார்‌. அப்போது ஆரியா. அவரிடம்‌ 
படித்தார்‌. அதன்‌ பிறகு அம்பலவாண தேசிகர்‌ பட்டத்திற்கு 
வந்தார்‌. யாராவது திருவாவடுதுறை மடத்தில்‌ உதவிபெற 
வேண்டுமென்று விரும்பினால்‌, தாமே நேரில்‌ அணுகினால்‌ அது 
கிடைக்குமோ, கிடைக்காதோ என்று எண்ணி ஆ௫ரியப்பெருமான்‌ 
மூலமாகச்‌ சென்றால்‌ நிச்சயமாக உதவி: திடைக்கும்‌ என்று 
இர்மானித்து, அவருடைய உதவியை விரும்புவார்கள்‌. அப்படிப்‌. 
பெற்றவர்கள்‌ எத்தனையே பேர்‌ உண்டு. 


பழைய மரபு 28 


அக்காலத்தில்‌ ஒரு நூலை ஒருவார்‌ வெளியிட்டால்‌ அதற்குப்‌ பல 
 யூலவர்கள்‌ சாற்றுக்கவி அளித்திருப்பஈர்கள்‌. சல நூல்களில்‌ நூலின்‌ 
அளவைவிடச்‌ சாற்றுக்‌ கவிகளின்‌ அளவு மிகுதியாக இருக்கும்‌: 
அசிரியப்பிரானுடைய சாற்றுக்கவி இருந்தால்‌ தம்‌ நூலுக்குப்‌ 
புகழும்‌ இறப்பும்‌ ஏற்படும்‌ எனப்‌ பலரும்‌ விரும்பினார்கள்‌. பலர்‌ 
அவரிடம்‌ சாற்றுக்கவிசலை வாங்கினார்கள்‌. 


யாழ்ப்பாணத்தைச்‌ சார்ந்து சபாபதி நாவலர்‌ இந்தியாவில்‌ 
வாழ்ந்து வந்தார்‌. அக்காலத்தில்‌ இவ்வாறு இங்கே இருந்தவர்‌ 
புலர்‌. *இராவிடப்‌ பிரகாசிகை” என்ற நூலை அவர்‌ எழுதினார்‌. - அது 
ஒருவகையில்‌ தமிழ்‌ வரலாற்றைச்‌ சொல்வது. அதற்கு ஆசிரியப்‌ 
பிரானிடமிருந்து சாற்றுக்கவி வாங்கவேண்டும்‌ என்பது அவர்‌ 
விருப்பம்‌, தம்‌ விருப்பத்தைக்‌ தஇிருவாவடுதுறை அம்பலவாண 
தேசிகர்‌ மூலமாகத்‌ தெரிவித்தார்‌. ஆசிரியரும்‌ சில சாற்றுக்கவிகளை 
எழுதிச்‌ சபாபதி நரவலருக்கு அனுப்பினார்‌. 


சூளைச்‌ சோமசுந்தர நாயக்கர்‌ என்பவர்‌ சித்தாந்தம்‌ என்ற 
பத்திரிகை நடத்தி வந்தார்‌. அது மாதப்‌ பத்திரிகை, தமக்கு உதவி 
புரிய வேண்டுமென்று அவர்‌ கேட்கவே, ஆசிரியப்பெருமான்‌ 
மூடிந்த அளவு நண்பர்களிடமிருந்து உதவி தேடித்‌ தந்தார்‌. 


சரம கவி 


திரு ச. வை. தாமோதரம்‌ பிள்ளை அவர்கள்‌ 1800-ஆம்‌ ஆண்டு 
ஜனவரி 2 ஆம்‌ தேதி காலமானார்‌. பல காலம்‌ அவரை ஆசிரியர்‌ 
அறிந்தவர்‌ ஆகையால்‌, சரமகவி எழுதித்‌ தர வேண்டுமென்று 
குரமோதரம்‌ பிள்ளையைச்‌ சார்ந்த இராஜரத்தினம்‌ பிள்‌&. 
ஆசிரியருக்கு எழுதினார்‌. அப்படியே ஆசிரியரும்‌ எழுதி அனுப்‌ 
பினார்‌. 


ஒருவர்‌ இறந்து போனல்‌ அவரைப்‌ பற்றிய சரமகவிகளைப்‌ பல 
புலவர்களை எழுதச்‌ சொல்லி அவற்றைத்‌ தொகுத்து வெளியிடும்‌ 
பழக்கம்‌ அந்தக்‌ காலத்தில்‌ மிகுதியாக இருந்தது, சில புலவர்கள்‌ 
சரமகவி எழுதுவதிலே சிறந்தவர்‌ என்று புகழ்‌ பெற்றிருந்தார்கள்‌. 


தமிழாசிரியர்களைத்‌ தெரிந்தெடுத்தல்‌ 
அங்கங்கே உள்ள கல்லூரிகள்‌, உயர்நிலைப்‌ பள்ளிகள்‌ ஆகிய 


வற்றின்‌ தமிழாசிரியர்‌ பதவிகள்‌ காலியானால்‌ பலர்‌ விண்ணப்பம்‌ 
பேபோடுவார்கள்‌. அவர்களைத்‌ தேர்ந்தெடுக்க ஆசிரியப்‌ பெருமா 


26 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


“னுடைய உதவியை நாடிப்‌ பலர்‌ வருவார்கள்‌. அவ்வாறே புலவர்‌ 
களின்‌ தகுதியைப்‌ பரிசோதித்து அறிந்து பல போர்களுக்கு வேலை: 
வாங்கித்‌ தந்திருக்கிறார்‌. ப 

சில சமயங்களில்‌ பள்ளி மேலாளர்கள்‌, தங்கள்‌ பள்ளிக்குக்‌. 
குமிழாசிரியராகத்‌ தேர்ந்தெடுக்கச்‌ சில வினாக்களை எழுதி அனுப்பச்‌ 
சொல்வார்கள்‌. ஆசிரியரும்‌ வினாக்கள்‌ சிலவற்றை எழுதி அனுப்பு 
வார்‌. தேர்வில்‌ கலந்து கொள்பவர்கள்‌ எழுதிய விடைகளை எல்லாம்‌ 
ஆசிரியருக்கு அனுப்பி, அவற்றைப்‌ பார்த்து, *இவர்‌ தகுதி உடைய: 
வா்‌” என்று ஆசிரியர்‌ எழுதினால்‌ அதனை மறுக்க முடியாத உறுதி: 
யான: தீர்ப்பாக எண்ணி, அசிரியப்‌ பெருமான்‌ தேர்ந்தெடுத்த. 
வரையே தமிழாசிரியராக அமர்த்துவார்கள்‌. 


"அந்தக்‌ காலத்தில்‌ புறநானூறு முதலிய நூல்களிலிருந்து: 
சில பாடல்களை, பி.ஏ. படிப்புக்குப்‌ பாடமாக வைப்பார்கள்‌. 
அத்தகைய சமயங்களில்‌ பாடமாக வைக்கப்‌ பெற்றுள்ள பாடல்களை 
மாத்திரம்‌ மூலம்‌, பழைய. உரை, மாணவர்களுக்குப்‌ பயன்படும்‌. 
குறிப்புக்கள்‌ முதலியவற்றுடன்‌ ஆசிரியர்‌. பதிப்பித்ததுண்டு. 
இவ்வாறு சிந்தாமணி விமலையார்‌ இலம்பகம்‌ முதலியவற்றைப்‌ 
பதிப்பித்தார்‌... 

900-ஆம்‌ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்‌ பாச்ிலாச்ராமப்‌ 
புராணத்தைப்‌ பதிப்பித்தார்‌. திருச்சி மாவட்டத்தில்‌ உள்ள 
பாடல்‌ பெற்ற தலம்‌ ௮து. இப்போது திருவாசி என்று வழங்கு. 
கிறது. ௬ * சு 

பரிபாடல்‌ ஆராய்ச்சி 


ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌ என்ற சங்க. நூல்‌. 
களின்‌ ஆராய்ச்சி நடந்து வந்தது, எதையும்‌ அவசரமாகப்‌ பதிப்‌ 
-பிப்பது அவரது இயல்பு அன்று. மிகவும்‌ ஆழமாகச்‌ சோதனை 
செய்து, ஐயம்‌ ஏற்பட்டால்‌ அதனை வேறு நால்களிஞலும்‌,. 
விசாரிக்க வேண்டியவர்களை விசாரித்தும்‌ அறிந்துகொண்டு, 
செய்திகளைத்‌ தெரிந்து கொண்ட பிறகே பதிப்பிப்பது வழச்கம்‌. 

புறநானூற்றின்‌ முகவுரையில்‌ பரிபாடலை வெளியிட எண்ணீ' 
யிருப்பதாக : ஆசிரியர்‌ எழுதியிருத்தார்‌. அதனைப்‌ பார்த்து, ' 
கொழும்பிலிருந்து பொ, குமாரசாமி முதலியார்‌ என்ற செல்வர்‌ 
அந்து நூலை வெளியிட்டால்‌ தாம்‌ பொருளுதவி செய்வதாக. 
எழுதினார்‌. அவர்‌ அப்படி எழுஇயதைக்‌ கண்டவுடன்‌ அந்த நூலை. 
வெளியிட ஆசிரியர்‌ துணியவில்லை. யார்‌ எவ்வளவு அவசரம்‌ 
பட்டாலும்‌, தூண்டினாலும்‌ நன்றாக ஆராய்ச்சி செய்து தமக்கு... 
ஒழுத்‌ திருப்தி, உண்டானாலொழிய எதையும்‌ வெளியிடுவது அவம்‌ 
வழக்கம்‌ அன்று, . ன ன்‌ ன தோட க 


£.... பிள்ளையவர்களும்‌ அவர்கள்‌ 
மாணாக்கர்களும்‌ 
பிள்‌ ளையவர்கள்‌ வரலாறு 


ஆசிரியருக்குத்‌ தம்‌ ஆரியர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவா்‌. 
களின்‌ வரலாற்றை விரிவாக எழுத வேண்டுமென்ற எண்ணம்‌ 
தோன்றி வளர்ந்து வந்தது. அதற்கான குறிப்புக்களைத்‌ தொகுத்து: 
வந்தார்‌. பிள்ளையவர்கள்‌ வாழ்ந்த காலத்தில்‌ அவரோடு சேர்ந்து 
பழகியவர்கள்‌ சிலர்‌ அங்கங்கே இருந்தார்கள்‌. பிள்ளையவர்களைப்‌: 
பற்றித்‌ தெரிந்த செய்திகளை எல்லாம்‌ சேகரித்துத்‌ தொகுக்கவேண்டு. 
மென்ற எண்ணம்‌ உண்டானதால்‌ சுதேசமித்திரன்‌ பத்திரிகை 
வாயிலாக, தம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி, பிள்ளையவர்‌' 
களைப்‌ பற்றிய செய்திகள்‌ தெரிந்திருந்தால்‌ எழுதி. அனுப்ப வேண்டு 
மென்ற வேண்டுகோளை அறிவித்திருந்தார்‌. அது: 1900-ஆம்‌: 
ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ 8-ஆம்‌ தேதி வெளி வந்தது, அந்த. 
வேண்டுகோளுக்கு எதிர்பரர்த்த அளவு பலன்‌ இடைக்கவில்லை. 
யென்றாலும்‌ இடைத்த சில ட - பொன்னேயோல்‌ யப்‌ 
வந்தார்‌, 


சவராயலு நாயகர்‌ 


புதுச்சேரியில்‌ இருந்த சவராயலு நாயகர்‌ என்பவர்‌ மட்டும்‌: 
28-10-1800 அன்று ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. ₹*ஏறக்குறைய நாற்பத்‌ 
தைந்து வருஷத்திற்குமுன்‌ நானும்‌ இயாகராச செட்டியாரும்‌ வேறு: 
சிலரும்‌ அந்த மகா வித்துவானிடத்தில்‌ வா௫த்தோம்‌,. அவருக்கு. 
என்‌ மட்டிலிருத்து பக்ஷ்த்தையும்‌ மதிப்பையும்‌ தாங்கள்‌ அறியும்‌. 
படிக்கும்‌. பலசமயத்தில்‌ அவரும்‌ தியாகராச செட்டியாரும்‌. 
வல்லூர்த்‌ தேவராச பிள்ளை முதலியவார்களும்‌ என்பேரில்‌ பாடியிருக்‌. 
கும்‌ பாடல்களைத்‌ தாங்கள்‌ காணும்படிக்கும்‌ நரன்‌ 1868-இல்‌ அ௮ச்சிட்‌. 
டூருக்கும்‌ ஒர்‌ புத்தகத்தை இன்று தங்களுக்கு இனாமாகத்‌ தபால்‌. 
மார்க்கமாக அனுப்‌்பியிருக்கிறேன்‌. ப 


“இப்புத்தகத்தில்‌ பற்பல இடங்களில்‌ பிள்ளையவர்கள்‌ பெயல்‌: 
இருப்பதால்‌ ஆங்காங்குக்‌ குறிப்பிட்டிருக்கிறறேேன்‌. ஆசையா: : 


28 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


முதல்‌ ஏடு தொடங்கிக்‌ கடைசி ஏடு வரையில்‌ பாரர்வையிடும்படி த்‌ 
தங்களைக்‌ கோருகி3றன்‌. இதனால்‌ அவருடைய மாணுக்கர்களில்‌ 
அநேகரைத்‌ தாங்கள்‌ தெரிந்து கொள்ளவும்‌ கூடும்‌. 


₹ தாங்கள்‌ எழுதும்‌ அவர்‌ சரித்திரத்தில்‌ ௮வர்‌ பேரில்‌ பஈடியிருக் 
கும்‌ பாடல்களையும்‌ பல சமயத்தில்‌ அவருக்கு நான்‌ செய்த தோத்‌ 
.திரங்களையும்‌ அவர்‌ என்பேரில்‌ கூறியிருக்கும்‌ தமிழ்‌ மாலை முதலிய 
பற்பல பாடல்களையும்‌ நன்றாக எடுத்துக்‌ காண்பிக்கும்படி. தங்களை 
நிரம்பவும்‌ பிரார்த்இக்கி?றன்‌'' என்று அதல்‌ எழுஇஞர்‌. 


பிள்ளையவர்கள்‌ பெருமையோடு தம்‌ பெருமையும்‌ உடன்‌ வெளி 
வரவேண்டுமென்ற ஆசை அவருக்கு இருந்ததை இக்‌ கடிதம்‌ காட்டு 
கிறது. 


- தலங்களைப்பற்றிய செய்திகள்‌ 


அந்தக்‌ காலத்தில்‌ சிவாலயங்களில்‌ ருத்திரகணிகையர்‌ இருந்து 
'சில தொண்டுகளைச்‌ செய்து வந்தார்கள்‌. அதனால்‌ அவர்களுக்கு த்‌ 
“தேவரடியார்‌” என்ற பெயர்‌ அமைந்தது, அது பிற்காலத்தில்‌ . 
வேறு விதமாக மாறி விட்டது. 


ருத்திர கணிகையர்‌ தொண்டுகளில்‌ தட்டெடுப்பது என்பது 
ஒன்று) ₹₹அலவாய்ச்‌ சொக்கருக்குத்‌ குட்ட தெடுக்கும்‌ 
..களியிலார்‌'? என்று விறலி விடுதூதில்‌ வருகிறது. . அவர்கள்‌ பாடும்‌ 
பாடல்களில்‌ தலசம்பந்தமான பல செய்திகள்‌ இருக்கும்‌. இறைவன்‌ 
இறைவிக்குரிய பெயர்கள்‌ வடமொழியில்‌ வழங்கி வந்தாலும்‌ 
அவற்றிற்குச்‌ சரியான தமிழ்ப்‌ பெயர்கள்‌ அந்தப்‌ பாடல்களில்‌ 
"இருக்கும்‌, இதனை அறிந்தவர்‌ ஆரியர்‌. _ 


ஒரு சமயம்‌ ஆசிரியப்பிரான்‌ புதுக்கோட்டைக்குச்‌ சென்றி 
ந்தார்‌. அதற்கு அருகிலுள்ள. குடுமியாமலை சென்று தரிசனம்‌ 
செய்ய எண்ணினார்‌, அக்காலத்தில்‌ புதுக்கோட்டையில்‌ இருந்த 
குநாதையர்‌ என்பவருடன்‌ அவருடைய காரில்‌ குடுமியாமலை சென்‌ 
மூர்‌. சுவாமி தரிசனம்‌ செய்த பிறகு, **இந்தத்‌ குலத்துக்கு ருத்திர 
கணிகையர்‌ இருக்கிறார்களா?”' என்று கேட்டார்‌. **இருக்கிறார்கள்‌”” 
என்று அங்கிருந்தவர்கள்‌ சொன்னார்கள்‌. அவர்களில்‌ வயசான வர்‌ 
யாராவது இருக்கிறார்களா?”* என்று கேட்டார்‌. **இருந்தால்‌ அவரை 
இங்கே வரும்படி சொல்ல வேண்டும்‌?" என்றும்‌ சொன்னார்‌. 
ள்‌ வு இப்படிக்‌ கேட்கிருர்‌?”” என்று யாருக்கும்‌ ஒன்றும்‌ விளங்க 
அல்லை ; 


பிள்ளையவர்களும்‌ அவர்கள்‌ மாணாக்கர்களும்‌ 29. 


ஒரு கிழ ருத்திர கணிகை வந்தாள்‌, :*அம்மா, உனக்குத்‌. 
கட்டெடுக்கும்போது பாடும்‌ பாட்டு தெரியுமா? தெரிந்தால்‌. 
சொல்‌'* என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌. அந்த அம்மாள்‌ தனக்குத்‌. 
தெரிந்த பாடல்களைச்‌ சொன்னாள்‌. அவற்றை ஆரியர்‌ குறித்துக்‌: 
கொண்டார்‌. அந்த அம்மாளுக்கு ஒரு ரூபாய்‌ கொடுத்‌ 
தனுப்பினார்‌. பிறகு உடன்‌ இருந்தவர்களைப்‌ பார்த்து, இப்போது: 
வர வரப்‌ பழைய பழக்கங்களெல்லாம்‌ மறைந்து வருகின்றன. தல. 
சம்பந்தமான பல பமைய வரலாறுகள்‌ சொல்வார்‌ இல்லாமல்‌: 
மறைந்துபோய்‌ விடுகின்றன. இந்த மாதிரி உள்ள தாூகள்‌. 
பாடல்களில்‌ தல சம்பந்தமான குறிப்புக்கள்‌ இருக்கும்‌. அவை பல: 
காலமாகப்‌ பரம்பரை பரம்பரையாக வந்திருப்பவை. இப்பே௱ 
தெல்லாம்‌ அவற்றைப்‌ பாடுகிறவார்கள்‌ குறைவாகப்‌ போய்விட்‌. 
டார்கள்‌?” என்று சொல்லி வருந்தினார்‌. 


குலங்களைப்‌ பற்றிய ஆரரய்ச்சியில்‌ ஆரியருக்கு ஈடுபாடு: 
இருந்தமையினால்‌ யாராவது எந்தத்‌ தலத்தைப்‌ பற்றியாவது 
விவரம்‌ வேண்டுமென்று சொன்னால்‌ ஆசிரியரிடம்‌ வந்துதான்‌: 
கேட்பார்கள்‌. எங்கே கும்பாபிஷேகம்‌ நடந்தாலும்‌ பிரம்மோற்சவம்‌. 
நடந்தாலும்‌ பத்திரிகை அச்சிடுவதற்கு ஆசிரியப்‌ பெருமானை 
எழுதித்‌ தரும்படியாக வந்து கேட்பார்கள்‌. அவ்வாறு ஆரியப்‌; 
பெருமான்‌ எழுதிக்‌ கொடுத்த கும்பாபிஷேகப்‌ பத்திரிகைகள்‌ பல. 


எந்தக்‌ தலத்துக்கு சென்று தரிசித்தாலும்‌ ஆ௫ரியப்பெருமான்‌' 
மூர்த்திகளைத்‌ தரிசிப்பதோடு வருவதில்லை, அந்தத்‌ தலத்தின்‌, 
சிறப்பு, முர்த்திகளின்‌ சிறப்பு, அங்கு வாழ்ந்திருந்த பக்தர்களின்‌ 
வரலாறு அகியவற்றைத்‌ தக்கவார்களிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
குறித்துக்‌ கொள்வார்‌. அந்தக்‌ தலத்து மூர்த்திகளின்‌ இருநாமங்கள்‌' 
வடமொழியிலும்‌ தமிழிலும்‌ எவ்வாறு வழங்குகின்றன என்பதைக்‌ 
தெரிந்து கொள்வார்‌. தேவார ஆராய்ச்சிக்கு அவை பயன்படும்‌. 
என்பது அவருடைய கருத்து, -: ப 


. தேவாரப்‌ பதிப்பில்‌ மாயரம்‌ தேவாரத்தில்‌, **அஞ்செொலான்‌ 
உமை பங்கன்‌” என்று வருகிறது. அந்தத்‌ தலத்து அம்பிகையின்‌ . 
திருநாமம்‌ அபயாம்பிகை என்பது. அது தமிழில்‌ அஞ்சலை என: 
வழங்கும்‌; அந்தப்‌ பெயரைப்‌ பலபெண்கள்‌ வைத்துக்‌ கொண்டிருப்‌: 
காரர்கள்‌. இவற்றையெல்லாம்‌ அறிந்து அசிரியர்‌ தேவாரப்பதிகத்‌. 
தின்‌ சரியான பாடம்‌ *அஞ்சலாள்‌ உமை பங்கன்‌! என்று தெரிந்து 
கொண்டார்‌. அஞ்சலாள்‌, அஞ்சலை, அபயாரம்பிகை மூன்றும்‌ ஓரே 
பொருள்‌ உடையன. ப ல்‌ ட 


30 .. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 
ஏமாற்றம்‌ 


ஆூரியப்பெருமான்‌ ஏட்டுச்சுவடிகளைத்‌ தேடித்‌ தொகுப்பதில்‌ 
மிகவும்‌ ஆர்வம்‌ உடையவர்‌ என்பதை அறிந்த பலர்‌ தம்மிடம்‌ 
'இன்ன இன்ன சுவடிகள்‌ இருக்கின்றன என்று எழுதுவார்கள்‌. பணம்‌ 

அனுப்பினால்‌ அவற்றை அனுப்புவதாகவும்‌ தெரிவிப்பார்கள்‌. 
ஆடரியரும்‌ எந்தப்‌ புற்றில்‌ எந்தப்‌ பாம்பு இருக்குமோ என்ற 
எண்ணத்தினால்‌ அவர்கள்‌ கேட்ட பணத்தை அனுப்புவார்‌. ஆனால்‌ 
பூல... சமயங்களில்‌ அனுப்பிய பணத்திற்கு ஒரு பயனும்‌ 
இடைத்ததில்லை 


ஒரு சமயம்‌.ஒரு தமிழ்ப்புலவர்‌ தம்மிடம்‌ “சாப புராணம்‌: என்ற 

சுவடி இருப்பதாக எழுதியிருந்தார்‌, ஆசிரியர்‌ அவருக்குச்‌ சிறிது 

பணம்‌ அனுப்பி, அதை அனுப்பினால்‌ தாம்‌ அதைப்‌ பார்த்து விட்டுத்‌ 
திருப்பி அனுப்பி வைப்பதாக எழுதினார்‌. 


சிலநாள்கள்‌ கழித்து அவரிடமிருந்து அந்த நூல்‌ வந்தது. அது 
அந்தச்‌ சாபத்தைப்‌ பற்றிய புராணமோ என்ற எண்ணத்தோடு 
அந்த ஏட்டுச்‌ சுவடியை ஆசிரியர்‌ பார்த்தார்‌. அது “சாப புராணம்‌” 
அன்று; “சரப புராணம்‌', சிவபெருமான்‌ சரப மூர்த்தியாக 
எழுந்தருளி அருள்‌ பாலித்தார்‌ என்பது ஒரு புராண வரலாறு. 
அந்தச்சரப மூர்த்கியைப்பற்றிய புராணம்‌ அது, உண்மை தெரிந்த 
பிறகு அது சாப புராணமாக இல்லாவிட்டாலும்‌ சரப புராணமாக 
இருந்ததனால்‌ ஒருவகையில்‌ திருப்தி அடைந்தார்‌. 


இப்படியே தம்மிடம்‌ தமிழ்‌ நெறி விளக்கம்‌ இருக்கிறதென்றும்‌, 
வளையாபதி இருக்கிறதென்றும்‌, வேறு சில அரிய நூல்கள்‌ 
இருக்கின்றன என்றும்‌ எழுதி ஆசிரியரிடம்‌ பணம்‌ பறித்தவர்‌ 
பலர்‌ ம வவ்ய்டட 


தமிழ்த்தாயின்‌ ங்கு. 


திருச்சிராப்பள்ளியில்‌ எஸ்‌, பி, ஜி. ஹைஸ்‌ கூல்‌ என்ற உயர்நிலைப்‌ 
புள்ளி இருந்தது. அங்குள்ள செந்தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ ஆண்டு விழா 
. வுக்கு 1901 ஆம்‌ ஆண்டு ஆசிரியப்‌ பெருமானை அழைத்தார்கள்‌. 


அந்த விழா 80--6--1901 இல்‌ நிகழ்ந்தது. அப்போது ஆரியர்‌ 
தமிழ்த்தாயின்‌ பெருமையை எடுத்துச்‌ சொல்லி, தமிழ்‌ நூல்கள்‌ 
. எல்லாம்‌ அந்தப்‌ பெருமாட்டியின்‌ அணிகலன்களாக விளங்குகின்றன 

என்று நயம்படப்‌ பேசினார்‌. அதை க பாராட்டி, ஞான 
. போதினி என்ற பத்திரிகை எழுதியது, க்‌ 


பிள்ளையவர்களும்‌. அவர்கள்‌ மாணாக்கர்களும்‌ 31. 


- **தமிழ்த்தாயாகிய அணங்குக்குச்‌ சந்தாமணியே மார்பு மணி 
யாக நிலவுகிறது. சிலப்பதிகாரமே காற்சிலம்பு. இயலிசை நாடகம்‌ 
என்பனவே அந்தச்‌ சிலம்பின்‌ ஒலி, மணிமேகலையும்‌, மதுரைக்‌ 
காஞ்சியும்‌ தண்டமிழ்த்தாயின்‌ இடையணிகள்‌. க௱திலணியும்‌ 
.குண்டலமே குண்டலகேசி, கைவகையே வளையாபதி, சூளாமணியே 
முடியில்‌ தரிக்கும்‌ மணி. வெண்பாமாலை வாடாத பூமாலை. தமிழ்ச்‌ 
'செய்யுட்களில்‌ அமைந்திருக்கிற சீர்‌ முப்பதும்‌ தண்டமிழ்த்‌ தாய்க்கு 
வந்த சீர்கள்‌. பொன்வண்ணக்தந்தாதி அந்தப்‌ பெண்ணின்‌ 
வண்ணம்‌. கலைகள்‌ அறுபத்து நான்கும்‌ அந்தப்‌ பெண்‌ அணங்கு 
கரிக்கும்‌ ஆடைகள்‌. இருவாசகம்‌, திருவாய்மொழி என்பன 
.தமிழணங்கின்‌ வாய்மொழி,” ப 


இப்படி ஆசிரியர்‌ எடுத்துச்‌ சொன்ன கருத்துக்களைக்‌ கேட்டுப்‌ 
பலருக்கும்‌ மிக்க வியப்பு உண்டாயிற்று. அக்காலத்தில்‌ இந்தப்‌ 
பழைய நூல்களைப்‌ பற்றி மிகுதியாக அறிந்தவர்கள்‌ குறைவு. 
இப்போது இதையே விரித்துப்‌ பலபேர்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. முதல்‌ முதலாக இந்தக்‌ கற்பனையை ஆசிரியப்‌ பெரு 
மானே இருச்சிராப்பள்ளியில்‌ வெளியிட்டார்‌. 


நல்ல சகுனம்‌ 


ரு நாள்‌ ஒரு முக்கியமான காரியமாக ஒருவரைச்‌ சென்று 
ஆசிரியர்‌ பார்க்க வேண்டியிருந்தது. அதற்காக ம, வீ. இராமானுஜா 
சாரியாரை அழைத்துக்‌ கொண்டு புறப்பட்டார்‌. தமிழில்‌ பாரதம்‌ 
முழுவதையும்‌ பலரைக்‌ கொண்டு மொழி பெயர்க்கக்‌ செய்து 
செப்பஞ்‌ செய்து வெளியிட்டவர்‌ அவர்‌; ஐயரவர்களிடம்‌ சல நூல்‌ 
களைப்‌ பாடம்‌ கேட்டவர்‌. ஸ்‌ 


வீட்டை விட்டு வெளிய காலை வைத்தவுடன்‌ வீதியில்‌, ஒற்றைப்‌ 
பிராமணர்‌ வந்தார்‌. அப்படி வந்தால்‌ அதை அபசகுனம்‌ என்று 
"சொல்வார்கள்‌. ஆகையால்‌ இராமானுஜாசாரியார்‌, “இப்போது 
புறப்பட வேண்டாம்‌. இன்னும்‌ சிறிது நேரம்‌ கழித்துப்‌ புறப்பட 
லாமே!'” என்று சொல்லித்‌ தயங்‌இஞார்‌. 
*₹ஏன்‌2?? என்று ஆரியர்‌ கேட்டார்‌. “சகுனம்‌ சரியாக இல்லை ** 
என்று அவர்‌ சொல்ல, **என்ன சகுனம்‌???” என்று கேட்டார்‌. 
“இதோ நம்‌ எதிரில்‌ ஒற்றைப்‌ பிராமணர்‌ வருகிரூர்‌. ... அதனால்‌. 
தான்‌ சொன்னேன்‌”' என்றார்‌ இராமானுஜாசாரியார்‌. ட 
'“அவரைப்பற்றிக்‌ கவலைப்பட வேண்டாம்‌. நரம்‌ போய்‌ நம்‌ 
காரியத்தை வெற்றியாகவே முடித்துக்கொண்டு வரலாம்‌. : போக 


3 - என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


லாம்‌, வாருங்கள்‌"! என்று இராமானுஜாசாரியாரை அழைத்துக்‌: 
கெண்டு ஆரியர்‌ சென்ரார்‌. 


போன இடத்தில்‌ அந்த அன்பர்‌ இருந்தார்‌. சொல்ல வேண்‌ 
மூயதை எல்லாம்‌ சொல்லி, என்ன காரியமரகச்‌ சென்ராரோ- 
அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம்‌ பண்ணிவிட்டு ஆசிரியப்‌: 
பெருமான்‌ இராமானுஜாசாரியாரோடு தம்‌ இல்லத்திற்குத்‌. 
திரும்பி வந்து சேர்ந்தார்‌... 

வந்தபிறகு ஆசிரியர்‌ இராமானுஜாசாரியாரிடம்‌ சொன்னார்‌; 
₹நாம்‌ புறப்பட்டபோது சகுனம்‌ சரியாக இல்லை என்றீர்களே; 
இப்போது என்ன குறை வந்துவிட்டது? எல்லாம்‌ சரியாகத்‌ தானே 
முடிந்திருக்கிறது? நான்‌ அப்போது அந்தச்‌ சகுனத்தைப்பற்றிக்‌ 


கவலைப்பட வேண்டாம்‌ என்று சொன்னது சரியாயிற்று அல்லவா?” 


என்று கேட்டார்‌, 


உங்களுடைய தவத்தினால்‌ அபசகுனம்‌ கூட உங்களுக்கு. 
ஒன்றும்‌ செய்வதில்லை” என்றார்‌ இராமானுஜாசாரியார்‌, 


₹“அது அல்ல காரணம்‌. எதிரே வந்த பிராமணரை எனக்கு, 
நன்றாகத்‌ தெரியும்‌, கள்‌ குடம்‌ எதிரே வந்தால்‌ நல்ல சகுனந்‌. 
துரனே?”” என்று கேட்டார்‌. 


“பிராமணர்தாமே வந்தார்‌? கள்குடம்‌ எங்கக வந்தது?'” 
என்று சொல்லி இராமானுஜாசாரியரர்‌ விழித்தார்‌. 


“எதிரே வந்த பிராமணர்‌ எப்போதும்‌ கள்ளில்‌ நீந்திக்கொண்டு: 
தான்‌ இருப்பார்‌ என்பது. எனக்கு முன்பே நன்றாகத்‌ தெரியும்‌. 
அவரே கள்குடந்தான்‌. ஆகவே; அவர்‌ வந்ததை நல்ல சகுனம்‌. 
என்று நினைத்தேன்‌'”' என்முர்‌. ஆசிரியர்‌. இராமானுஜாசாரியார்‌: 
சிரித்தார்‌. இ 


பிள்ளையவர்களைப்பற்றிய சொற்பொழிவு 


பிள்ளையவர்களுடைய வரலாற்றை எழுத வேண்டுமென்ற. 
அக்கம்‌ யாராவது வரும்போதெல்லாம்‌ ஆரியப்‌ பெருமானிடம்‌. 
வெளியாயிற்று. எங்கே போனாலும்‌, யாருடன்‌ உரையாடினாலும்‌. 
பிள்ளாயவர்களைப்‌ பற்றிய செய்திகளைச்‌ சொல்லாமல்‌ இருக்க. 
மாட்டார்‌. ஒரு மணி நேரம்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றி எதுவும்‌. ' 
சொல்லாமல்‌ பேச வேண்டுமென்று நிபந்தனை விதித்தால்‌ அது 
அவரால்‌ முடியாத காரியம்‌, ' 


பிள்ளையவர்களும்‌ அவர்கள்‌ மாணாக்கர்களும்‌ 33 


பிள்ளையவர்களைப்‌ பற்றிக்‌ தம்மிடம்‌ வருபவரிடமெல்லாம்‌ 
அவ்வப்பே£து சில செய்திகளைச்‌ சொன்னாலும்‌, அவரைப்பற்றி 
முழுமையாகப்‌ பலரும்‌ தெரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டு 
மென்ற அவர ஆசிரியருக்கு இருந்தது. ஒரு பெரிய கூட்டத்தில்‌ 
பிள்ளயவர்களைப்பற்றிச்‌ சொற்பொழிவு ஆற்ற வேண்டுமென்று 
எண்ணினார்‌. அதனை அறிந்த அன்பர்கள்‌ கும்பகோணம்‌ போர்ட்டர்‌ 
ஹாலில்‌ அவரைப்‌ பிள்ளையவர்கள்‌ பெருமையைப்பற்றிப்‌ பேச 
ஏற்பாடு செய்தார்கள்‌. 


1909 செப்டம்பரில்‌ கும்பகோணம்‌ போர்ட்டர்‌ டவுன்‌ ஹாலில்‌ 
பிள்ளாயவர்கள்‌ வரலாற்றைப்பற்றி விரிவாகச்‌ சொற்பொழிவு 
ஆற்றினார்‌. பிள்ளையவா்களைப்‌ பற்றி அதிகம்‌ தெரியாதவர்கள்‌ 
கூட அதைக்‌ கேட்டு, அவர்‌ கம்பரைப்‌ போன்றவராக இருப்பார்‌ 
போலும்‌!” என்று அந்தக்‌ கவிஞர்‌ பெருமானைப்‌ பலரும்‌ பாராட்டத்‌ 
தொடங்கினார்கள்‌. அப்படிப்‌ பாராட்டும்‌ போதெல்லாம்‌ ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு எத்தனை பெருமை உண்டாயிற்று என்று சொல்லி 
முடியாது. 


பணம்‌ முன்பே வந்துவிட்டது' 


1899-ம்‌ அண்டில்‌ சில நாட்கள்‌ ஆ9ிரியர்‌ உடம்பு சுகமில்‌ 
லாது துன்புற்றார்‌. காய்ச்சலும்‌, இருமலும்‌ அவரை மிகவும்‌ 
துன்புறுத்தின. கல்லூரிக்குப்‌ போகவும்‌ முடியவில்லை. போனாலும்‌ 
பாடம்‌ சொல்ல இயலவில்லை. அவள்‌ இருமுவதைக்‌ சுண்டு, மாண 
வார்கள்‌, *“நீங்கள்‌ இன்று பாடம்‌ சொல்ல வேண்டாம்‌. பின்னால்‌ 
எல்லாவற்றையும்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. கயை செய்து சும்மா 
இருங்கள்‌”? என்று கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. தம்முடைய கடமை 
யைச்‌ சரிவரச்‌ செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம்‌ ஆசிரியருக்கு 
உண்டாயிற்று. ப 


அந்தக்‌ காலத்தில்‌ கும்பகோணம்‌ நகரசபை மருத்துவ மனையில்‌ 
நெடுங்காடி என்பவார்‌ தலைமை மருத்துவராக இருந்தார்‌. ஆசிரியம்‌ 
பெருமான்‌ அவரிடம்‌ சென்று தம்‌ உடம்பைக்‌ காட்டினார்‌. அவர்‌ 
ஐுரத்திற்கும்‌ இருமலுக்குமான மருந்து, மாத்திரைகளை ஒரு வாரத்‌ 
இற்குக்‌. கொடுத்தார்‌. ஆசிரியரின்‌ உடம்பு குணமாகிவிட்டது. 
கதும்முடைய வேலைகளுக்குப்‌ பெருந்தடையாக இருந்த நோய்‌ 
அவ்வளவு சீக்ரம்‌ நீங்கெயெவுடன்‌ ஆரியருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி 
உண்டாயிற்று. டாக்டர்‌ நெடுங்காடியைப்‌ போய்ப்‌ பார்த்து நன்றி 


2604-8, 


34 ர ர. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


தெரிவித்து வர வேண்டும்‌, தம்மால்‌ முடிந்த அளவு கொஞ்சம்‌ 
பணமும்‌ கொடுத்து வரவேண்டும்‌ என்று நினைத்து, டாக்டர்‌ ஓய்வாக 
இருக்கும்போது அவரைப்‌ போய்ப்‌ பார்த்தார்‌. 


“இப்போது உடம்பு நன்றாகத்‌ தேவலையா? உங்கள்‌ வேலை குடை 
யின்றி நடக்கின்றதா?'' என்று டாக்டர்‌ கேட்டார்‌. 


₹நான்‌ நோயாளியாக உங்களிடத்தில்‌ வந்தேன்‌. உங்கள்‌ 
மருந்தினால்‌ இப்போது பூரண குணமடைந்து விட்டேன்‌. அதற்காகத்‌ 
தான்‌ உங்களைப்‌ பார்த்து என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ள 
வந்திருக்கிறேன்‌. தாங்கள்‌ என்னிடமிருந்து எதையும்‌ எதிர்‌ 
பார்க்கவில்லை என்பது எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
நான்‌ கடனாளியாக இருக்கக்கூடாதல்லவா? என்‌ கடமையைச்‌ 
செய்யக்‌ காணிக்கை செலுத்திப்‌ போக வந்திருக்கிறேன்‌'' என்று 
சொல்லிப்‌ பணத்தைக்‌ கொடுக்கப்‌ போனார்‌. அப்போது டாக்டர்‌ 
அகைத்‌ தடுத்து விட்டார்‌. 


“அப்படியே வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ பணம்‌ எனக்கு 
முன்பே வந்துவிட்டது. இப்போது நீங்கள்‌ ஓன்றும்‌ கொடுக்க 
மீவண்டாம்‌”” என்றார்‌. 


* தாங்கள்‌ சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறதே! நான்‌ யாரிட 
மும்‌ பணம்‌ அனுப்பவில்லையே! எனக்காக யார்‌ வந்து கொடுத்‌ 
கார்கள்‌? .. யாரும்‌ கொடுத்தனுப்பியதாகச்‌ சொல்லவில்லையே! 
குயை செய்து தாங்கள்‌ இந்தப்‌ பணத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌”* என்று ஆசிரியர்‌ மிக்க பணிவோடு வேண்டிக்‌ கொண் 


விர்ரம 


“இல்லை, இல்லை, எனக்குப்‌ பணம்‌ வந்துவிட்டது” என்று 
மறுபடியும்‌ டாக்டர்‌ சிரித்துக்‌ கொண்டே சொன்னார்‌. 


தரங்கள்‌ சொல்வது எனக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லை. சற்று 
விளக்கமாகச்‌ சொல்ல வேண்டும்‌' என்று ஆசிரியர்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 


“நான்‌ சொல்வது உண்மைதான்‌. தெளிவாகச்‌ சொல்கிறேன்‌. 
- திருப்பனந்தாள்‌ மடத்திற்கு நான்‌ சில சமயம்‌ போவேன்‌. மடாதி 
பதிக்குச்‌ சன்ன நோய்‌ என்னாலும்‌ அங்கிருந்து எனக்கு ஆள்‌ வந்து 
விடும்‌. உடனே நான்‌ மடாதிபதியைப்‌ போய்ப்‌ பார்த்துச்‌ சிகிச்சை 
செய்வேன்‌. என்னுடைய சிகிச்சைக்காக மட்டுமன்றி, . நான்‌ 


பிள்ளையவர்களும்‌ அவர்கள்‌.மாணாக்கர்களும்‌ 35 


தங்களுக்குத்‌ தெரிந்தவன்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்துகொண்டு? 
- அளவுக்கு மேலாகவே பணம்‌ கொடுப்பார்கள்‌. அதை நான்‌ தங்களுக்‌ 
காகக்‌ கொடுத்ததாகவே எண்ணி வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
இப்பேஈது தங்களுக்குச்‌ சிசிச்சை அளித்தேன்‌ என்பதனால்‌ மேலும்‌ 
என்‌ பெருமைதான்‌ மிகுதியாயிற்று. எனக்குச்‌ சேரவேண்டியது 
முன்பே வந்து சேர்ந்து விட்டது என்று அதனால்தான்‌ சொல்‌ 
கிறேன்‌” என்றார்‌ டாக்டர்‌. 


டாக்டருடைய பெருந்தன்மையை அறிந்து மூழ்ந்த ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு அதற்கு மேல்‌ என்ன சொல்வது என்று ஒன்றும்‌ 
தோன்றவில்லை. தம்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்கொண்டு திரும்பி 


விட்டார்‌. 
திருமானூர்க்‌ கிருஷ்ணையருக்குச்‌ செய்த உதவி 


கும்பகோணம்‌ கல்லூரியில்‌ ஆசிரியராக இருந்த ஆர்‌. வி. 
சிறிவாசையரை யூக்ளிட்‌ சநிவாசையர்‌ என்பார்கள்‌. அவர்‌ பெரிய 
கணிதமேதை. கும்பகோணம்‌ கல்லூரியில்‌ ஆசிரியராகச்‌ சேருவ 
துற்குமுன்‌ ஆசிரியப்‌ பெருமானைப்‌ பரீட்சை செய்த அன்பர்களில்‌ 
ஒருவர்‌. 1907-ஆம்‌ ஆண்டிற்குப்பிறகு அவர்‌ ரெவின்யூ போர்டில்‌ 
செயலாளராக வந்துவிட்டார்‌. 


அவர்‌ காலத்தில்‌ ஜமீன்தஈர்களுடைய பிள்ளைகள்‌ எல்லாம்‌ படிப்‌ 
பதற்காக ஒரு தனிப்‌ பள்ளிக்கூடம்‌ சென்னையில்‌ பூந்தமல்லிச்‌ சாலை 
யில்‌ நிறுவப்பெற்றது. அதற்கு மாரிசன்‌ என்பவர்‌ தலைவராக 
இருந்தார்‌. டா 


அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ தமிழைக்‌ கற்பிக்க வேண்டுமென்று 
எண்ணிய  சறிவாசையர்‌ ஆூரியப்‌ பெருமானுக்கு எழுதினார்‌; 
₹₹இந்தப்‌ பள்ளிக்கு ஒரு தமிழாசிரியர்‌ வேண்டும்‌. ரூபாய்‌ 60-க்குக்‌ 
குறையாமல்‌ .மாதச்‌ சம்பளம்‌ கொடுக்கலாம்‌!” என்று எழுதினார்‌, 
அந்தக்‌ காலத்தில்‌ ரூ. 60 என்பது மிகப்‌ பெரிய தொகை. 


ஆரியப்‌ பெருமானுக்கு அப்போது பாலக்காட்டில்‌ பணி 
யாற்றிக்‌ கொண்டிருந்த இருமானூர்க்‌ கருஷ்ணையர்‌ நினைவுதான்‌ 
வந்தது. அவர்‌ ஆசிரியருடைய நூற்பதிப்புக்களுக்கு உடனிருந்து 
உதவியவர்‌. ₹£அவர்‌ இந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ வந்து அமர்ந்தால்‌, 
அவருக்கு அதிக ஊதியம்‌ இடைப்பதோடு, நம்‌ ஆராய்ச்சிக்கும்‌ 
உதவியாக அவர்‌ இருப்பதற்குரிய சந்தர்ப்பம்‌ கிடைக்குமே” என்று 


36 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


எண்ணினார்‌. ஆகவே, திருமானூர்க்‌ கிருஷ்ணையரை வருவித்து 
அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ ஆசிரியராக அமர்த்தினார்‌. கிருஷ்ணை 
யருக்கும்‌ ஆசிரியப்‌ பிரானோடு மீண்டும்‌ சேருவதற்கான வாய்ப்புக்‌ 
இடைத்ததில்‌ அளவற்ற ம௫ழ்ச்சி உண்டாயிற்று. 


பாயசத்துக்காகத்‌ தாமதம்‌ 


1899-ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ ஆசிரியர்‌ இராமதாதபுர.த்‌ 
இற்குப்‌ போயிருந்தார்‌. பாண்டித்துரைத்‌ தேவர்‌ அவர்களிடம்‌. 
அளவளரவி மகிழ்ச்சியுற்றார்‌. மறு நாள்‌ அங்கேயிருந்து புறப்பட 
வேண்டியிருந்தது. அங்கிருந்து மதுரை வரைக்கும்‌ வண்டியில்‌ 
போக வேண்டும்‌; ரெயில்‌ வசதி இல்லாத கரலம்‌ அது. 


ஆசிரியரைப்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ மதுரை வரைக்கும்‌. 
கொண்டுபோய்‌ விடுவதற்கு வண்டி. ஏற்பாடு செய்ததோடு, இரண்டு 
பணியாளர்களையும்‌ உடன்‌ அனுப்பி வைத்தார்‌. 

இராமநாதபுரம்‌ சம்ஸ்தானத்தைச்‌ சேர்ந்த சத்திரங்கள்‌ பல 
அங்கங்கே இருந்தன. ஆசிரியருடன்‌ வந்த பாண்டித்துரைத்‌ தேவ 
ருடைய ஆட்கள்‌ அங்கங்கே சத்திர விசாரணைக்காரரிடம்‌ ஆ௫ூரியர்‌ 
சேதுபதி மன்னருக்கு மிகவும்‌ வேண்டியவர்‌ என்பதைச்‌ சொல்லி. 
அவருக்குத்‌ தக்க உபசாரங்கள்‌ பண்ணும்படி. ஏற்பாடு செய்தார்கள்‌.. 


ஒரு நாள்‌ இடையில்‌ ஓர்‌ ஊருக்கு வந்தபோது இருட்டிவிட்டது. 
மேற்கொண்டு பயணம்‌ செய்வதற்கு அலுப்பாக இருந்ததனாலும்‌ 
வச௪இக்‌ குறைவினாலும்‌ ஆசிரியரும்‌ அவருடன்‌ வந்தவர்களும்‌ அந்து. 
ஊர்ச்‌ சத்திரத்திலேயே தங்கினார்கள்‌. மறுநாள்‌ காலையில்‌ புறப்‌ 
படலாம்‌ என்ற எண்ணத்தோடு தங்கினார்கள்‌. 


இராமநாதபுரத்திலிருந்து வந்திருந்த ஆட்கள்‌ சத்திர 
விசாரணைக்காரரிடம்‌ ஆசிரியரைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிரார்கள்‌.. 
அவர்‌ எல்லோருக்கும்‌ உணவு தயாரிப்பதற்கான ஏற்பரடுகளைச்‌ 
செய்யலானார்‌. எட்டு மணிக்கு ஏற்பாடு செய்யத்‌ தொடங்கியவர்‌. 
ஒன்பது மணியாகியும்‌ உணவு அளிக்கவில்லை. மணி பத்தும்‌ ஆக 
விட்டது. எல்லோருக்கும்‌ நல்ல பசி; பயணக்‌ களைப்பினால்‌ தூக்கமும்‌. 
கண்ணைச்‌ சுழற்ற ஆரம்பித்தது. 


அப்போது ஆரியர்‌ சத்திர விசாரணைக்காரரைக்‌ கூப்பிட்டு, 
“நெடுநேரம்‌ ஆகிவிட்டது. வெறும்‌ சாதம்‌ குழம்பு இருந்தால்கூடம்‌ 
போதும்‌. வேறு அதிகமாக: ஒன்றும்‌ வேண்டாம்‌. இராத்திரி: 
வேளைதானே? சாப்பிட வரலாமா?** என்று கேட்டார்‌, ன 


பிள்ளையவர்களும்‌ அவர்கள்‌ மாணாக்கர்களும்‌ 37 


அவர்‌ முதலில்‌ கொஞ்சம்‌ தயங்கினார்‌. **சமையல்‌ எல்லாம்‌ 
தயாராகிவிட்டது. ஐயா அவர்கள்‌ முதல்‌ முறையாக வந்திருக்‌ 
இறீர்கள்‌. பாயசம்‌ இல்லாமல்‌ உணவு போடலாமா? பாயசத்‌ 
இற்குப்‌ பால்‌ வாங்கி வரச்‌ சொல்லி அப்போதே அனுப்பிவிட்டேன்‌. 
பாயசம்‌ இல்லாமல்‌ சாப்பாடு போட்டேன்‌ என்று மகாராஜா 
வுக்குக்‌ தெரிந்தால்‌ என்னைக்‌ கடுமையாகக்‌ கோபித்துக்‌ கொள்‌ 
வார்‌. இரவு நேரம்‌ ஆனதால்‌ பால்‌ வாங்கெெரப்‌ போனவன்‌ 
இன்னமும்‌ வரவில்லை. அவன்‌ வந்தவுடன்‌ இலை போட்டுவிடுகிறேன்‌; 
கொஞ்சம்‌ காத்திருக்க வேண்டும்‌” என மிக்க பணிவாக வேண்டிக்‌ 
கொண்டார்‌. 


₹₹நரங்கள்‌ காத்திருப்போம்‌. அனால்‌ எங்கள்‌ பசியும்‌ தூக்கமும்‌ 
காத்‌ திருக்கமாட்டோம்‌ என்கின்றன. பாயசம்‌ இல்லாவிட்டாலும்‌ 
போகிறது. நீங்கள்‌ இருப்பதைப்‌ போடுங்கள்‌. பசிக்கு எந்த 
உணவாக இருந்தாலும்‌ அமிர்தந்தான்‌”” என்று வற்புறுத்தி, பாயசம்‌ 
இல்லாமல்‌ அன்று அங்கே கடைத்த உணவை உண்டார்‌. ஆனாலும்‌ 
சத்திரத்தில்‌ இருந்தவருக்கு,£பாயசம்‌ இன்றி இந்தப்‌ பெரியவருக்குச்‌ 
சாப்பாடு போடவேண்டி நேர்ந்ததே” என்ற குறை இருந்தது. 
: நீங்கள்‌ இதைப்பற்றிக்‌ கவலைப்பட வேண்டாம்‌. மகாராஜாவைச்‌ 
சந்திக்கும்போது இங்கே எல்லா விதமான உபசாரமும்‌ உணவுகளும்‌ 
இடைத்தன என்று சொல்லுகிறேன்‌”* என்று ஆசிரியர்‌ சொல்லவே, 
சத்திரத்து அதிகாரி அதைக்‌ கேட்டு ஆறுதல்‌ பெருமூச்சு விட்டார்‌. 


இ. வை, அனந்தராமையர்‌ 


ஆசிரியர்‌ புறநானூற்றுப்‌ பதிப்பு முடிந்த டா பிள்ளையவர்கள்‌ 
இயற்றிய புராணங்களை . எல்லாம்‌ வெளியிட வேண்டிய 
முயற்சிகளைச்‌ செய்து வந்தார்‌. அப்போது இ.வை. அனந்தறாமையா்‌ 
என்பவர்‌ அூரியருடன்‌ இருந்து மிக்க உதவி செய்தார்‌; 
இடையாற்றுமங்கலத்தில்‌ பிறந்து, தமிழ்‌ நன்கு படித்துச்‌ செய்யுள்‌ 
இயற்றும்‌ ஆற்றலையும்‌ பெற்றவர்‌ அவர்‌. ஆசிரியர்‌ தம்மாலான 
உதவிகளை அவருக்குச்‌ செய்து கொடுத்தார்‌; ஒரு பள்ளிக்கூடத்தில்‌ 
வேலையும்‌ வாங்கி வைத்தார்‌. 


பிற்காலத்தில்‌ இந்த அனந்தராமையரே சென்னை மாநிலக்‌ 
கல்‌ லுூரியில்‌ ஆசிரியர்‌ அவர்களுக்குப்‌ பின்‌ தமிழாசிரியராக இருந்‌ 
தார்‌. தாமும்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ பதிப்பிக்க வேண்டும்‌ என்ற 
விருப்பம்‌ அவருக்கு உண்டாயிற்று. அதற்குரிய தகுதியும்‌ இருந்தது. 
முன்பே சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை கலித்தொகையைப்‌ பதிப்பித்‌ 


368 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


இருந்தாலும்‌ அது திருத்தமாக இல்லை. ஆகவே அதைப்‌ பதிப்பிக்கத்‌ 
தொடங்கினார்‌. ஆசிரியரிடம்‌ பழகியவரா.தலின்‌ அவர்‌ பதிப்பிக்கும்‌ 
முறையையே மேற்கொண்டு அந்த நூலைப்‌ பதிப்பித்தார்‌. அதன்‌ 
பிறகு ஐந்திணை எழுபது என்பதையும்‌ வெளியிட்டார்‌. 


தமிழ்ச்‌ சங்கம்‌ 


மதுரையில்‌ கடைச்‌ சங்கம்‌ இருந்தது; அதில்‌ 49 புலவர்கள்‌ 
இருந்து தமிழ்‌ ஆராய்ந்தார்கள்‌ என்ற வரலாற்றை இறையனார்‌ 
அகப்பொருளில்‌ பார்க்கிறோம்‌. மறுபடியும்‌ அங்கே ஒரு குமிழ்ச்‌ 
சங்கத்தை ஏற்படுத்திப்‌ புலவர்களைக்‌ கொண்டு குமிழை ஆராய்ந்து, 
மாணாக்கர்களுக்கு த்‌ தமிழைக்‌ கற்பிக்கவேண்டுமென்று பாலவனத்தம்‌. 
ஐமீன்தாராகிய பாண்டித்துரைத்‌ தேவர்‌ எண்ணினார்‌. எப்போதும்‌ 
தமிழ்‌ சம்பந்தமான வேலைகளைச்‌ செய்வதில்‌ அவருக்கு ஆர்வம்‌ 
அதிகம்‌. . தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்துவதற்குப்‌ பல வகையான 
யோசனைகளை எல்லாம்‌ செய்து 79017 மே மாதம்‌ அதைத்‌ தொடங்‌ 
கினார்‌. தாம்‌ தமிழ்ச்சங்கக்தைத்‌ தொடங்கியிருப்பதாகவும்‌, அதற்கு 
வேண்டிய உதவிகளை எல்லாம்‌ செய்யவேண்டுமென்றும்‌ ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு எழுதினார்‌. ஒவ்வோர்‌ ஆண்டு விழாவிலும்‌ முகுல்‌ 
நாள்‌ யாரேனும்‌ பெரிய மனிதர்கள்‌, அரசாங்கத்தில்‌ பெரிய பதவி 
வஇப்பவர்கள்‌ தலைமை தாங்கி நடத்துவார்கள்‌. பெரும்பாலும்‌ 
ஆசிரியப்‌ பெருமான்‌ இரண்டாவது நாள்‌ நடக்கும்‌ புலவர்‌ 
பேரவையில்‌ தலைமை தாங்கி அச்‌ சபையை நடத்தி வந்தார்‌. 
அப்போது பலர்‌ ஆராய்ச்சி உரைகளை வாசிப்பார்கள்‌. குமிழ்ச்சங்கத்‌ 
இல்‌ தமிழைப்‌ பயிற்றுவிக்கின்ற ஒரு கல்லூரியும்‌ அமைந்திருந்தது. 
அங்கே பல ஏட்டுப்‌ பிரதிகளையும்‌, அச்சுப்‌ புத்தகங்களையும்‌ சேகரித்து 
வைத்திருந்தார்கள்‌. மாதப்‌ பத்திரிகை ஒன்று வெளியிட வேண்டு 
மென்ற ஆசைகூடப்‌ பாண்டித்துரைத்‌ தேவருக்கு இருந்தது. பின்னால்‌ 
“செந்தமிழ்‌' என்றபெயருடன்‌ ஒரு பத்திரிகையையும்‌ வெளியிட்‌ 
டார்‌. 


சென்னைக்கு வர மறுத்தது 


1900-ஆம்‌ ஆண்டு சென்னையில்‌ பல தமிழ்‌ அன்பர்கள்‌ சேர்ந்து 
திராவிட பாஷா சங்கம்‌ என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினார்கள்‌. 
அப்போது கல்வித்துறையில்‌ பணியாற்றி வந்த சேஷாத்திரி ஆச்சார்‌ 
என்பாரும்‌, ஜே. லாரன்ஸ்‌ என்ற பாதிரியாரும்‌ அந்தச்‌ சங்கத்தின்‌ 
செயலாளர்களாக இருந்தார்கள்‌. தமிழின்‌ தொடர்புள்ள இடங்‌ 
களில்‌ எல்லாம்‌ ஆசிரியப்பிரானுடைய தொடர்பும்‌ இருந்தால்‌. 
மதிப்பு மிகும்‌ என்ற எண்ணம்‌ யாவருக்கும்‌ இருந்தது. ஆகவே; 
அச்சங்கத்தின்‌ கெளரவ அங்கத்தினராக இருக்க வேண்டுமென்று : 


பிள்ளையவர்களும்‌ அவர்கள்‌ மாணாக்கர்களும்‌ 39 


ஆசிரியப்‌ பெருமானை அவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 
ஆ௫ிரியரும்‌ ஒப்புக்கொண்டார்‌. 


தில காலத்திற்குப்‌ பிறகு அந்தச்‌ சங்கத்தின்‌ செயலாளராக 
இருந்த சேஷாத்திரி ஆச்சார்‌ கும்பகோணத்திற்கு வந்தார்‌; 
ஆசிரியரை வந்து பார்த்தார்‌. 


£₹நாங்கள்‌ நிறுவியிருக்கிற திராவிட பாஷா சங்கம்‌ நன்றாக 
விருத்தியாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறோம்‌. அதற்கு வேண்டிய 
மூயற்சிகள்‌ நடந்து வருகின்றன. நீங்கள்‌ அதன்‌ அங்கத்தினராக 
இருப்பதே ஒரு சிறப்பு. எங்கள்‌ சங்கம்‌ சென்னையில்‌ இருக்கிறது. 
தாங்கள்‌ கும்பகோணத்தில்‌ இருக்கிறீர்கள்‌. அதனால்‌ அடிக்கடி 
குங்களைச்‌ சந்தித்துத்‌ தங்கள்‌ யோசனைகளைக்‌ கேட்க முடிகிறதில்லை. 
எனவே தாங்கள்‌ சென்னையில்‌ இருந்தால்‌ எங்களுக்கு மிகவும்‌ 
உதவியாக இருக்கும்‌. அடிக்கடி தங்கள்‌ கருத்துக்களை அறிந்து 
. நடக்க முடியும்‌. தாங்கள்‌ சென்னைக்கு வந்தால்‌ என்ன?'' என்று 
கேட்டார்‌. 

“நரன்‌ எப்படி சென்னைக்கு வருவது? இங்கேதானே எனக்கு 
உத்தியோகம்‌ இருக்கிறது?” என்றார்‌ ஆசிரியர்‌. 


தரங்கள்‌ சென்னைக்கு வருவதாக இருந்தால்‌, அங்கே உள்ள 
மாநிலக்‌ கல்லூரிக்குத்‌ தங்களை மாற்றும்படி நானே ஏற்பாடு 
செய்கிறேன்‌. எனக்குக்‌ கல்வித்துறையில்‌ உள்ள எல்லோரையும்‌ 
தெரியும்‌. இதை யார்‌ மூலமாகச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதும்‌ 
நன்றாகத்‌ தெரியும்‌, தாங்கள்‌ சென்னைக்கு வருவதாக ஒரு வார்த்தை 
சொல்லுங்கள்‌, போதும்‌”? என்றார்‌. 


அப்போது சென்னை மாநிலக்‌ கல்‌.லூரியில்‌ பிராயம்‌ முதிர்ந்த 
ஒருவர்‌ தமிழாசிரியராக இருந்தார்‌. அவருக்குச்‌ சென்னையே சொந்த 
ஊராகவும்‌ இருந்தது. சென்னைக்குத்‌ தாம்‌ வந்தால்‌ பதிப்பு வேலை 
களை எளிதாக நிறைவேற்றலாம்‌ என்ற எண்ணம்‌ ஆசிரியருக்கு 
உண்டு. என்றாலும்‌ தம்மால்‌ அந்த முதியவருக்கு வயது முதிர்ந்த 
காலத்தில்‌ இடையூறு ஏற்படுவதை ஆசிரியர்‌ விரும்பவில்லை. 

₹₹சென்னைக்கு வருவதனால்‌ எனக்குப்‌ பல வித நன்மைகள்‌ உண்டு 
என்பதை நான்‌ அறிவேன்‌. ஆனால்‌ இப்போது சென்னை வர நான்‌ 
விரும்பவில்லை. இங்கே இருப்பதால்‌ அடிக்கடி திருவாவடுதுறை 
சென்று சந்நிதானத்தைப்‌ பார்த்து வர முடிகிறது. அவர்களைப்‌ 
பார்ப்பதனால்‌ எனக்கு ஊக்கம்‌ மிகுதியாகிறது. என்னை வளர்த்து 
உருவாக்கியதே அந்த ஆகீனந்தானே? இறைவன்‌ இருவருள்‌ இருநீ 
தால்‌ நான்‌ பிறகு சென்னை வருவதுபற்றி யோசிக்கிறேன்‌?” என்று 
சொல்லி அனுப்பிவிட்டார்‌. 


8. அயல்‌ நாட்டு அன்பர்கள்‌ 
ஐூலியன்‌ வின்சன்‌ மாணாக்கர்‌ 


190 2-ஆம்‌ வருடம்‌ கோடை விடுமுறைக்குப்‌ பிறகு காரைக்‌ 
காலிலிருந்து பேராசிரியர்‌ ஜூலியன்‌ வின்சன்‌ மாணாக்கர்‌ ஒருவர்‌ 
கும்பகோணத்திற்கு வந்தார்‌. ஜூலியன்‌ வின்சனுக்கும்‌, ஆசிரியருக்‌ 
கும்‌ நெடுநாள்‌ பழக்கம்‌. அவர்‌ அடிக்கடி ஆசிரியருக்குக்‌ கடிதம்‌ 
எழுதுவது உண்டு. வில்வவனப்‌ புராணம்‌ என்ற நூலை அவரே தம்‌ 
கையினால்‌ எழுதி, அதன்‌ மேல்‌ அட்டையில்‌ சிவலிங்கத்தின்‌ உருவத்‌ 
தையும்‌ தமிழில்‌ ஒரு விருத்தத்தையும்‌ எழுதியிருந்தார்‌. என்ன 
என்ன தமிழ்‌ ஏட்டுச்‌ சுவடிகள்‌ பாரிஸ்‌ மாநகர நரல்‌ நிலையத்தில்‌ 
உள்ளன என்னும்‌ விவரத்தையும்‌ தெரிவித்திருந்தார்‌. 


பிரெஞ்சுக்காரர்கள்‌ புதுச்சேரியை ஆண்டதனால்‌ இங்கிருந்து பல 
குமிழ்‌ ஏட்டுச்‌ சுவடிகளை அவர்கள்‌ பாரிசுக்கு எடுத்துச்‌ சென்ளாுர்கள்‌. 
இங்கே கிடைக்காத பல ஏட்டுச்சுவடிகள்‌ அங்கே இருக்கின்றன, 
இங்கே பழங்காலத்தில்‌ அச்சிடப்பெற்ற பல நூல்களும்‌ அங்கே 
இருக்கின்றன. நான்‌ பாரிஸ்‌ மாநகரம்‌ சென்றபோது அந்தத்‌ தமிழ்‌ 
நூல்‌ தொகு திகளை அங்கே பார்த்தேன்‌. 


வின்சனின்‌ மணாக்கர்‌ தமிழகம்‌ வந்தபோது தஞ்சாவூரில்‌ லைனல்‌ 
பைபர்ட்‌ (பாவ இற்யர்‌) என்பவர்‌ சப்‌ கலெக்டராக இருந்தார்‌. 
இந்தப்‌ பிரெஞ்சுக்காரர்‌ அவருடைய விருந்தாளியாகத்தான்‌ குங்கி 
யிருந்தார்‌. ஜூலியன்‌ வின்சன்‌ ஆசிரியர்‌ பெருமையைச்‌ சொல்லக்‌ 
கேட்டவராதலின்‌ ஆ௫ரியரைப்‌ பார்க்க வேண்டுமென்ற ஆவலுடன்‌ 
இருந்தார்‌. அவர்‌ பெயர்‌ ஃபொண்டேனியோ, ஆகவே ஆசிரியர்‌ 
இருக்கும்‌ இடத்தைத்‌ தெரிந்து கொள்வதற்குச்‌ சப்‌ கலெக்டருடைய 
சேவகன்‌ ஒருவனை அமைத்துக்‌ கொண்டு அவர்‌ ஒரு நாள்‌ கும்ப 
கோணம்‌ வந்தார்‌. ப 


- அசிரியரைச்‌ சந்தித்து ஜுலியன்‌ வின்சன்‌ அடிக்கடி ஆசிரியரைப்‌ 
பற்றிச்‌ சொல்வது உண்டு என்றும்‌, ஆசிரியர்‌ தமிழுக்குச்‌ செய்த 
கொண்டைப்பற்றிப்‌ பாராட்டிச்‌ சலெவிடங்களில்‌ எழுதியிருப்ப 
தாகவும்‌ அவர்‌ சொன்னார்‌. அவர்‌ பதிப்பித்துள்ள ஒரு தமிழ்‌ 
நரலின்‌ பிரெஞ்சு மொழி பெயர்ப்பையும்‌ வழங்கினார்‌. ஒரு மணி 
நேரம்‌ அந்தப்‌ பிரெஞ்சுக்காரர்‌ ஆசிரியருடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்‌ 
கார்‌. அப்போது பேராடிரியர்‌ சுந்தரராமையர்‌ உடன்‌ இருந்து 


அயல்‌ நாட்டு அன்பர்கள்‌ 41 


அவர்‌ சொன்னதை மொழி பெயர்த்துச்‌ சொன்னார்‌. ஆசிரியரிடம்‌ 
“இருந்த ஏட்டுச்‌ சுவடிகளையும்‌ கடிதப்‌ பிரதிகளையும்‌ கண்டு 
அந்தப்‌ பிரெஞ்சுக்காரர்‌ வியப்புற்றார்‌. ப ப 

புதுச்சேரி, காரைக்கால்‌ முதலிய பிரெஞ்சு ஆட்சியில்‌ இருந்த 
இடங்களுக்குப்‌ எல்லாம்‌ போய்விட்டுத்‌ தம்‌ ஊருக்குப்‌ போவதாக 
இருந்தார்‌. ஏதாவது ஒரு நூலைக்‌ கொடுத்தால்‌ அதைப்‌ போகும்‌ 
இடங்களில்‌ படித்துவிட்டு, மறுபடியும்‌ அனுப்பிவிடுவதாக ஆசிரிய 
ரிடம்‌ கேட்டார்‌. 


ஆரியர்‌ பழைய காஞ்சப்புராணக்‌ கடிதப்‌ பிரதி ஒன்றை 
அவரிடம்‌ வழங்கினார்‌. அதை ஏதோ. புதையல்‌ கிடைத்ததைப்‌ 
போல அந்தப்‌ பிரெஞ்சுக்காரர்‌ வாங்கிக்கொண்டார்‌. தாம்‌ போகும்‌ 
இடங்களில்‌ எல்லாம்‌ அதைப்‌ படித்துவிட்டு, இரண்டு வாரத்தில்‌ 
அதை ரிஜிஸ்தர்‌ தபாலில்‌ அனுப்பினர்‌. 


தஞ்சாவூரில்‌ இருந்த சப்‌ கலெக்டரிடம்‌ அந்தப்‌ பிரெஞ்சுக்காரர்‌ 
அசிரியப்‌ பெருமானின்‌ உழைப்பையும்‌, அவரது விரிந்த புலமையை 
யும்‌, அவர்‌ பதிப்பித்த நூல்களால்‌ தமிழுக்கு உண்டான ஏற்றத்தை 
பும்‌ எடுத்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஏட்டுச்சுவடியில்‌ உள்ளதை 
ஆராய்ந்து பதுப்பிப்பது என்பது மிகவும்‌ அருமையான காரியம்‌ என்‌ 
பதையும்‌ அவர்‌ நன்றாக விளக்கியிருக்கிறார்‌. இரண்டாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு மூன்‌ தோன்றிய நூல்கள்‌ இன்றும்‌ படிப்பதற்கு உரியன 
வாக இருப்பதை அறிந்து அவர்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தார்‌. 


கலெக்டர்‌ பாராட்டு 


அதன்‌ பயனாக - ஆஇிரியப்பெருமானுக்கு ஒரு நன்மை 
இடைத்தது, 1908-ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ முதல்தேதி அன்று 
7-ஆம்‌ எட்வர்ட்‌ மன்னர்‌ முடிசூட்டுவிழாக்‌ கொண்டாட்டம்‌ நடந்‌ 
குது. தஞ்சை மாநகரத்தில்‌ இருந்த கலெக்டர்‌ ஒரு பேரவையைக்‌ 
கூட்டி ஒரு விழா நடத்தினார்‌. அதற்கு வரவேண்டுமென்று ஆரியப்‌ 
பெருமானுக்கும்‌ சப்கலெக்டர்‌ ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. அதன்படியே 
ஆசிரியர்‌ சென்றபோது தமிழ்‌ நூல்களின்‌ பெருமையை உணர்ந்து, 
அதன்‌ சிறப்பை உலகுக்கு எடுத்துக்காட்டியதற்காக ஒரு பாராட்டி 
தழை ஆரியருக்கு அளித்தார்‌. உண்மையான உழைப்பை அரசினர்‌ 
பாராட்டியதை அறிந்து யாவரும்‌ களி கொண்டனர்‌. 


சீகாழிக்‌ கோவை 


பிள்ளையவர்கள்‌ இயற்றிய நூல்களை எல்லாம்‌ நன்றாகப்‌ பதிப்‌ 
பித்துத்‌ தமிழ்‌ உலகத்திற்கு வழங்க வேண்டுமென்ற ஆசை நெடுங்‌ 


42 ்‌. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


கரலமாக ஆசிரியப்‌ பெருமானுக்கு இருந்தது. பிள்ளையவர்களின்‌ 
வரலாற்றைப்பற்றி அங்கங்கே சிறப்புரையாற்றினார்‌. எங்கே சொழ்‌. 
பொமிவ செய்தாலும்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றிப்‌ பேசாமல்‌ இருக்க. 
மாட்டார்‌... அந்து மாபெரும்‌ கவிஞரின்‌ அருங்குணங்களைப்‌: 
பற்றி அங்கங்கே பல பல சுவையான நிகழ்ச்சிகளைச்‌ சொல்லுவார்‌. 


சீகாமிக்‌ கோவை பாடியது பற்றியும்‌ வேகநாயகம்‌ பிள்ளை 
அரங்கேற்றத்துக்கு வந்திருந்து சிறப்பிக்ததையும்‌ அப்போது நடந்த. 
சுவையான நிகழ்ச்சிகளையும்‌ சிலரிடம்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. 
சீகாமிக்‌ கோவையின்‌ பெருமையை உணர்ந்து இடமணல்‌ என்னும்‌. 
நகரிலுள்ள விஜயராகவன்‌ என்பவர்‌ அந்த நூலை அச்சிடும்படி 
ஆசிரியரிடம்‌ சொன்னார்‌; 50 ரூபாய்‌ பணமும்‌ கொடுத்து எப்படி, 
யாவது அதை நிறைவேற்ற வேண்டுமென்று வேண்டிக்‌ கொண்‌ 
டார்‌. அப்படியே அந்த நூல்‌ அச்சேறியது. அகைுை அரங்கேற்றிய 
போது ஜில்லா முன்€ீப்பாக இருந்த வேதநாயகம்பிள்ளை 20 
பாடல்கள்‌ பாடி அந்தக்‌ கோவையைச்‌ சிறப்பித்தார்‌. அவற்றில்‌ 
சில சுவையான பாடல்கள்‌ வருமாறு: 


** பிரமபுரத்‌ தீசர்மேல்‌ மீனாட்சி சுந்தரமால்‌ பெட்பிற்‌ செய்த 
வரமுறுகோ வையைக்கேட்போர்‌ மகிழுவர்‌; அஞ்‌ சுவன்தமியேன்‌ 


வள்ளி னிற்கேட்‌ 

டரவரசு சிரமசைக்கின்‌ தரையசையும்‌, வரையசைசயும்‌, 
அசையும்‌ ஆழி; 

மரம்‌அசையும்‌, மனை அசையும்‌, மன்னுயிர்‌எல்‌ லாம்‌அசைந்து 
வருந்தும்‌ என்றே,” 

** விதிஎதிரில்‌ அரிமுதலோர்‌ புகழ்புகலி ஈசரே, 

விண்ணோர்‌ மண்ணோர்‌ 

துதிபொதிபல்‌ பாமாலை பெற்றிருப்பீர்‌; மீனாட்சி 
சுந்த ரப்பேர்‌ 

மதிமுதியன்‌ கோவையைப்போல்‌ பெற்றீர்கொல்‌? இக்காழி 
வைப்பில்‌ நீதி 

அதிபதிகாம்‌ என அறிவீர்‌; நம்முன்னம்‌ சத்தியமாய்‌ 
அறைகு வீரே.'” 


ஜுலியன்‌ வின்சனின்‌ மாணுக்கர்‌ புதுச்சேரி சென்றவுடன்‌ தாம்‌: 
ஆசிரியரைப்‌ பார்த்த விவரங்களைப்‌ பாரிசில்‌ இருந்து ஜூ௰லியன்‌ 
வின்சனுக்கு எழுதினார்‌. அகைப்‌ பார்த்துப்‌ பாரிரிலிருந்து அந்த. 
அறிஞர்‌ மனம்‌ மிகவும்‌ மகிழ்ந்து ஆசிரியருக்கு ஒரு கடிதம்‌. 
எழுதினார்‌... ப 


அயல்‌ நாட்டு அன்பர்கள்‌ ட்‌ 4. 


்‌எமதன்பிற்குரிய எவ்வுலகும்‌ புகழ்ந்து வணங்கும்‌ மாட்சிமை. 
யுடைய பண்டிதனே!'* என்று தம்‌ கடிதத்தைத்‌ தொடங்கி: 
யிருந்தார்‌. 

இப்படி அவர்‌ எழுதும்‌ ஒவ்வொரு கடிதத்திலும்‌ ஆசிரியரைப்‌ 
பாராட்டிப்‌ புகழ்ந்து எழுதுவது வழக்கம்‌. அவருடைய மாணாக்கர்‌ 
பாரிசுக்குத்‌ இரும்பிய பின்‌, தம்‌ மாணாக்கர்‌ பாரிசுக்குக்‌ இரும்பி' 
விட்டார்‌ என்பதையும்‌ பின்னர்‌ அவர்‌ எழுதினார்‌. 


2012-1907 அன்று வெள்ளிக்கிமை; ஆசிரியருடைய சிறிய: 
துகப்பனார்‌ சின்னசாமி ஐயர்‌ இறைவன்‌ திருவடி அடைந்த நாள்‌ 
அது, அவர்‌ ஆசிரியருடன்‌ இருந்து வந்தார்‌. ஆசிரியரே அவரது: 
ஈமக்‌ கடன்களை நிறைவேற்றினதை முன்பே சொல்லியிருக்கிறேன்‌.. 


சேஷையா சாஸ்திரிகள்‌ புதுக்கோட்டையில்‌ திவானாக இருந்து: 
சிறப்புப்‌ பெற்றவர்‌. அவருக்கும்‌ ஆசிரியருக்கும்‌ பழக்கம்‌ உண்டு.. 
அசிரியருடைய சிறிய தகப்பனார்‌ இறந்த அன்று இராமநாதபுரத்‌. 
இலிருந்து பாஸ்கர சேதுபதி மன்னர்‌ கும்பகோணம்‌ வந்து: 
சேஷையா சாஸ்திரியார்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தார்‌. அவரைப்‌: 
பார்க்க வேண்டுமென்ற விருப்பம்‌ ஆசிரியருக்கு இருந்குது.. 
அன்றியும்‌ திருவாவடுதுறை ஆ௫ீனகர்த்தரும்‌ ஆசிரியருக்கு அவரைப்‌: 
பார்த்துவரும்படி. எழுதியனுப்மினார்‌. 

அன்று ஆசிரியருடைய சிறிய தகப்பனார்‌ காலமானதால்‌: 
ஆசிரியரால்‌ இராமநாதபுரம்‌ பாஸ்கர சேதுபதியைச்‌ சென்று: 
பார்க்க முடியவில்லை. அவரும்‌ ஆசிரியரைச்‌ சந்இக்கவேண்டு: 
மென்று மிகவும்‌ ஆசையுடன்‌ இருந்தாராம்‌. அந்த விருப்பம்‌. 
நிறைவேருமற்‌ போயிற்று. 


பழைய திருவிளையாடற்‌ புராணம்‌ 


1902 டிசம்பர்‌ 87-அம்‌ தேதி பாண்டித்துரைத்‌ தேவர்‌ ஆசிரியப்‌: 
பெருமானுக்கு ஒரு கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தைப்‌ புதிதாக ஏற்படுத்தியிருப்பதனால்‌ அந்தச்‌ சங்கத்தின்‌ 
வாயிலாகப்‌ பல அறிய தமிழ்நரல்களை வெளியிட வேண்டுமென்ற 
ஆசை அவருக்கு இருந்தது, ஆசிரியர்‌ பதிப்பிக்கின்ற நூல்களை: 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ வெளியீடாகக்‌ கொண்டு வந்தால்‌, 
சங்கத்திற்குப்‌ பெருமை உண்டாகும்‌ என்றும்‌, பல நூல்கள்‌ தமிழ்‌. 
நாட்டிற்குக்‌ கிடைக்கும்‌ என்றும்‌ எழு இஞார்‌. 

பழைய திருவிளையாடற்‌ புராணத்தைப்‌ பதிப்பிக்க ஆரியப்‌ 
பெருமான்‌ விரும்பினார்‌. அதனைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ வெளியீடாகக்‌. 
கொண்டு வரலாம்‌ என்று பாண்டித்துரைத்‌ தேவர்‌ எழுதினார்‌. . 


44 - என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


₹இம்‌ மதுரைக்கும்‌ தமிழுக்கும்‌ சங்கத்திற்கும்‌ உரிய முழு முதல்‌ 
கடவுளாகிய ஆலவாயடிகள்‌ திருவிளயாடல்‌ ஆதலால்‌,சங்கத்திற்குத்‌ 
தலைமை வித்துவானாகிய தங்களால்‌ பார்வையிடப்‌ பெற்று அச்சிடப்‌ 
பெறும்‌ அந்நூலை இந்தத்‌. தமிழ்ச்சங்கத்தின்‌ முதல்‌ (வெளியிடாகக்‌ 
கொண்டுவருவது இன்றியமையாச்‌ சிறப்புடையதாக இருக்கும்‌ 
என்று கருதி இப்படி எழுதினேன்‌”? என்று தெரிவித்திருந்தார்‌. 
ஆனால்‌ அப்போது அதை வெளியிட முடியவில்லை. வேறு ருரற்‌ 
பஇப்பில்‌ ஆரியர்‌ ஈடுபட்டிருந்தார்‌. பிற்காலத்தில்‌ அந்கு நூலை 
ஆசிரியர்‌ வெளியிட்டபோது பாண்டித்துரைத்‌ தேவர்‌ அதற்குப்‌ 
பொருளுதவி செய்தார்‌. 


சுருக்கமும்‌ பெருக்கமும்‌ 


சங்க நரல்களில்‌ ஓன்முகிய ஐங்குறுநாற்றை ஆராய்ந்து அதற்கு 
வேண்டிய குறிப்புக்களை ஆரியர்‌ குறித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
பாரம்ப்பாணத்திலிருந்து வந்த ஒரு கடிதத்தில்‌, நூலை மிகவும்‌ 
பெருக்காமல்‌ சுருக்கமாக வெளியிட்டால்‌, பலவற்றைச்‌ சீக்கரத்இல்‌ 
'வெளியிடலாம்‌ என்று ஒர்‌ அன்பர்‌ எழு இயிருந்தார்‌. ' 


அதை நினைவில்‌ வைத்துக்கொண்டு ஐங்குறுநூற்றை விரிவான 
முறையில்‌ பதிப்பிக்கவேண்டுமென்று எண்ணியிருந்த ஆரியர்‌ 
அந்து நூலைச்‌ சுருக்கமான முறையில்‌ 179808-அம்‌ வருஷம்‌ 
அக்டோபர்‌ மாதம்‌ வெளியிட்டார்‌, 


அது வெளிவந்த பிறகு அந்த யாழ்ப்பாணத்து அன்பர்‌, 
்‌**இப்படி எல்லாவற்றையும்‌ சுருக்கிக்கொள்வீர்கள்‌ என்று நான்‌ 
.இனைக்கவில்லை, நான்‌ தவறாக எழுதிவிட்டேன்‌. இந்நூல்‌ பற்றித்‌ 
குங்களிடமிருந்து தமிழ்நாடு பெற்றிருக்க வேண்டிய பெபரும்‌ 
பயனை இழந்துவிட்டது; அதற்காக நான்‌ மிகவும்‌ வருந்துகிறேன்‌”' 
என்று ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. 


ஜட்ஜு சினம்‌ ஆறியது 


கும்பகோணத்தில்‌ எஸ்‌. கிருஷ்ணையர்‌ என்ற ஹைக்கோர்ட்‌ 
வக்கீல்‌ இருந்தார்‌. அவர்‌ ஆ௫ரியருடைய சிறிய தாயாரின்‌ பிள்ளை. 
வக்கீல்‌ தொழிலை நன்றாக நடத்தினார்‌. வருமானமும்‌ இருந்தது. 
கச்சேரியில்‌ பேசும்போது மிகவும்‌ அமுத்தந்‌ திருத்தமாகப்‌ பேசு 
வார்‌. அவரது வாக்கு வன்மை மிகவும்‌ சிறந்தது என்று 
எல்லோரும்‌ கொண்டாடுவார்கள்‌. 


அக்தகைய பெருமை இருந்தமையினால்‌ அவருக்கு (ஒரு சமயம்‌ 
அகங்காரம்‌ மிகுதியாகி விட்டது. சப்‌ கோர்ட்டில்‌ வாதம்‌ செய்யும்‌ 


அயல்‌ நாட்டு அன்பர்கள்‌ 45: 


போது சப்‌ ஜட்ஜ்‌ வருந்தும்படியாகச்‌ சில வார்த்தைகளைச்‌ சொல்லி' 
விட்டார்‌. அப்போதே சப்‌ ஜட்ஜ்‌ இருஷ்ணையரைக்‌ கண்டித்தார்‌. 


இருஷ்ணையர்‌ வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்‌. தாம்‌ பேசியது: 
துவறு என்பதை அப்பேரது உணரலாஞனார்‌. அதன்‌ பயனாகச்‌ சப்‌: 
ஐட்ஜ்‌ தம்‌ உத்தியோகத்திற்கு ஏதேனும்‌ தீங்கு செய்துவிடலாம்‌. 
என்ற வருத்தம்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ ஏறிக்கொண்டது, தம்‌. 
பிழைப்புக்கே இங்கு வந்துவிட்டால்‌ என்ன செய்வது என்ற. 
எண்ணம்‌ அவரது அடிவயிற்றைக்‌ கலக்கியது. உடனே ஆசிரியப்‌ 
பெருமானிடம்‌ வந்தார்‌. வரும்போது மிக்க வாட்டத்துடன்‌- 
மெல்ல நடந்து வந்தார்‌. 


என்ன இப்படி. இருக்கிறாய்‌?”” என்று ஆசிரியர்‌ கேட்டார்‌... 


“என்னுடைய போதாத காலம்‌. என்னுடைய நாக்கில்‌ சனி' 
இருந்தது. முன்பெல்லாம்‌ நன்றாகப்‌ பேசி வருவேன்‌. அந்த. 
அகங்காரத்தில்‌ யாரிடம்‌ என்ன பேசுகிறோம்‌ என்பது தெரியாமல்‌. 
சப்‌ ஐட்ஜிடம்‌ கச்சேரியில்‌ சில தகாத வார்த்தைகளைச்‌ சொல்லி: 
விட்டேன்‌. ௪ப்‌ ஐட்ஜாக்கு என்மேல்‌ கோபம்‌ வந்தது. இனிமேல்‌ 
என்‌ தொழிலுக்கு அவரால்‌ ஏதேனும்‌ இன்னல்‌ வந்துவிடுமோ 
என்ற பயம்‌ இப்போது பிடித்துக்கொண்டுவிட்டது. நான்‌ இந்தச்‌ 
சங்கடத்திலிருந்து எப்படித்‌ தப்புவது என்று தெரியாமல்‌ 
திண்டாடிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. தாங்களே சப்‌ ஜட்ஜிடம்‌ என்‌ 
விஷயமாகப்‌ பேசி அவரது கோபத்தை ஆற்ற வேண்டும்‌”? என்று 
ஆசிரியர்‌ காலில்‌ விழுந்து கெஞ்சினார்‌. 


ஆசிரியப்‌ பெருமான்‌, **எதைக்‌ கொட்டினாலும்‌ பொறுக்கிக்‌: 
கொள்ளலாம்‌. வார்த்தைகளை மாத்திரம்‌ கொட்டக்கூடாது. குறை. 
வாகப்‌ பேசினாலும்‌ தவறு இல்லை. வரம்பு மீறிப்‌ பேசுவதனால்‌. 
நமக்குச்‌ சங்கடங்கள்‌ உண்டாகின்றன?” என்று சொல்லி, சப்‌: 
ஐட்‌.ஜுடன்‌ எனக்கு நேரில்‌ பழக்கம்‌ இல்லை. ஆனாலும்‌ அவருக்குத்‌. 
தெரிந்தவர்கள்‌ மூலம்‌ என்ன செய்யலாம்‌ என்று யோசித்து என்னால்‌. 
முடிந்ததைச்‌ செய்கிறேன்‌” என்று சொல்லி அனுப்பினார்‌. **இனி 
மேலாவது அடக்கமாகப்‌ பேச வேண்டும்‌ என்பதை மறந்து. 
விடாதே”* என்று அவருக்கு அறிவுரை கூறினார்‌. ப 


அடுத்த நாள்‌ தம்‌ கல்‌ லூரியைச்‌ சேர்ந்த கே. ஆர்‌. துரைசாமி 
ஐயர்‌ என்கிற பேராசிரியரை அழைத்துக்கொண்டு அந்தச்‌ சப்‌ 
ஜட்ஜைப்‌ பார்க்கப்‌ போனார்‌. குருமூர்த்தி என்பது அந்தச்‌ சப்‌: 
ஜட்ஜின்‌ பெயர்‌... ப 


ட. என்‌ ஆசிரியப்பிரான்‌. 


எதிர்பாராதபடி ஆசிரியப்‌ பெருமான்‌ தம்மைப்‌ பார்க்க வந்தது 
அவருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சியை உண்டாக்கியது. ₹: நீங்கள்‌ வருவ 
தற்கு நான்‌ எவ்வளவோ புண்ணியம்‌ செய்திருக்கிறேன்‌”: என்று தம்‌ 
ம௫இிழ்ச்சியை வெளியிட்டார்‌. ப 


சிறிது நேரம்‌ க்ஷமசமாசாரங்களைப்‌ பேசிக்கொண்டிருந்து 
விட்டு ஆசிரியர்‌ தாம்‌ வந்த காரியத்தை எடுத்துச்‌ சொல்லத்‌ 
தொடங்கினார்‌. 

“தங்கள்‌ பெயர்‌ குருமூர்த்தி; குருமூர்த்தி என்றவுடன்‌ எனக்கு 
என்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ நினைவுதான்‌ வந்தது. அவர்‌ ஒருசமயம்‌ தம்‌ 
சம்பந்தி குருசாமி என்பவரைத்‌ இருவாவடுதுறை ஆ ௫இனகர்த்த 
ராகிய ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருக்கு அறிமுகப்படுத்தி வைத்‌ 
தார்‌. அப்போது மிகவும்‌ நயமாகப்‌ பேசுகின்ற சுப்பிரமணிய 
தே௫கர்‌, குருசாமியைப்‌ பார்த்து, நீரும்‌ குருசாமி, நாமும்‌ 
குருசாமி” என்று சொன்ஞனார்‌. 


என்னுடைய குருசாமியாகிய பிள்காயவர்கள்‌ மிகவும்‌ சாந்த 
மூர்த்தி. உங்களுடைய பெயரைக்‌ கேட்டவுடன்‌ என்னுடைய 
ஆரியப்‌ பெருமான்‌ நினைவு எனக்கு வந்தது. இயல்பாகச்‌ சாந்கு 
. மாக இருக்கிற நீங்கள்‌ சினம்‌ உண்டாவதற்கான நிகழ்ச்சி நடந்‌ 
தரலும்‌ அதைப்‌ பொறுத்துக்கொள்வதையும்‌ அறிவேன்‌. என்னு 
டைய உறவினனாகிய கிருஷ்ணன்‌ ஏதோ தவரழுகத்‌ குங்களிடம்‌ 
நடந்துகொண்டு விட்டானாம்‌. இளமைத்‌ துடிப்பில்‌ அப்படி நடந்து 
.கொண்டுவிட்டு, வீட்டிற்கு வந்து மிகவும்‌ வருந்துகிறான்‌. சாப்‌ பிடவே 
இல்லை. இரவு முழுவதும்‌ தூக்கமும்‌ இல்லை. இனிமேல்‌ அவ்வாறு 
தங்களிடம்‌ அவன்‌ நடந்து கொள்ளக்கூடாது என்று கண்டித்து 
வைத்தேன்‌. 


குற்றம்‌ செய்தால்‌ தண்டிப்பது நியாயந்தான்‌, அவன்‌ 
'இளமைத்‌ துடிப்பில்‌ இப்படிச்‌ செய்துவிட்டு இப்போது வருந்து 
கிறான்‌. இனி இப்படி நடந்துகொள்ளமாட்டான்‌ என்று நிச்சய 
மாக நம்புகிறேன்‌. ஆறுவது சினம்‌ என்று ஓளவைப்‌ பிராட்டி 
'சொல்லியிருக்கிராள்‌. தங்களுக்குச்‌ சனம்‌ வந்தாலும்‌ அது 
ஆறிவிடும்‌ என்று உணர்ந்தேன்‌. அதனால்தான்‌ நானே தங்களிடம்‌ 
வந்தேன்‌” என்று சொன்னார்‌. 


ஆசிரியப்‌ பெருமானே நேரில்‌ வந்து அன்போடு தம்முடன்‌ 
'பேசியதைக்‌ கேட்டு மகிழ்ந்த சப்‌ ஐட்ஜாக்கு இருந்த கோபம்‌ 
எல்லாம்‌ மறைந்துவிட்டது. ₹“நான்‌ எல்லாவற்றையும்‌ மறந்து 
விட்டேன்‌. நீங்கள்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்படவேண்டாம்‌”” 


அயல்‌ நாட்டு அன்பர்கள்‌ 47 
என்று சொல்லியனுப்பினார்‌. கஇருஷ்ணையர்‌ ஆசிரியப்‌. பெருமான்‌ 
போன பிறகு, என்ன முடிவு ஏற்படுமோ என்ற கவலையுடன்‌ தம்‌ 
வீட்டில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. சிறிது நேரம்‌ அனதனால்‌ அவருக்கு 
அந்தக்‌ கவலை மிகுதியாயிற்று, ஆசிரியர்‌ சப்‌ ஐட்ஜின்‌ வீட்டி 
லிருந்து திரும்பி வந்தவுடன்‌, *:இனி இப்படி நடந்துகொள்ளக்‌ 
கூடாது” என்று அறிவுறுத்தினார்‌. 

இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களில்‌, கோபம்‌ அடைந்தவர்‌ 
களைச்‌ சாந்தப்படுத்தியும்‌, பிறருடைய இடையூறுகளைத்‌ தேர்த்தும்‌, 
பகை உள்ளவார்களைச்‌ சமாதானப்படுத்தி இணைத்தும்‌ ஆசிரியர்‌ உதவி 
செய்த நிகழ்ச்சிகள்‌ பலப்பல, 

டங்கன்‌ செய்த உதவி 


அந்தக்‌ காலத்தில்‌ அரசாங்கக்‌ கல்லூரியில்‌ பெரும்பாலும்‌ 
அங்கிலேயர்களே முதல்வர்களாக இருந்தார்கள்‌. கும்பகோணம்‌ 
கல்லூரியில்‌ எச்‌. வி. டங்கன்‌ (11. 4/7. பாக) என்பவர்‌ முதல்வராக 
இருந்தார்‌. ஆசிரியர்‌ பழைய நூல்களை ஆராய்ந்து வெளியிட்டு 
வருவதை அவர்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. தம்‌ கல்லூரியில்‌ இருக்கும்‌ 
தமிழாசிரியர்‌ ஒருவர்‌ உலகப்‌ புகழ்பெற்றதை அறிந்து அவருக்கே 
பெருமை உண்டாயிற்று, ஒரு நாள்‌ ஆசிரியப்பெருமான்‌ 
வீட்டிற்குச்‌ செல்ல வேண்டுமென்ற எண்ணம்‌ அவருக்கு ஏற்பட்டது. 
அவர்‌ அதை ஆ௫ரியரிடம்‌ தெரிவித்தபோது, அப்படியே செய்யலாம்‌ 
என்று ஒரு நாளைக்‌ குறிப்பிட்டார்‌. 

ஆங்கிலேயராக இருக்கிற ஒருவர்‌ இப்படிச்‌ சாமான்யமாக 
எல்லோர்‌ வீட்டிற்கும்‌ வருவது இல்லை. ஆனாலும்‌ டங்கன்‌ துரைக்கு 
அசிரியப்‌ பெருமானுடைய நூல்‌ தொகுப்புக்களைக்‌ காணவேண்டு 
மென்ற ஆசை அதிகமாக இருந்தது. 

குறிப்பிட்ட நாளில்‌ அவர்‌ ஆசிரியர்‌ இல்லத்திற்கு வந்தார்‌. 
ஆரியர்‌ தாம்‌ சேகரித்து வைத்திருந்த சுவடிகளை எல்லாம்‌ எடுத்துக்‌ 
காட்டினார்‌. பார்ப்பதற்கு அழகாக இல்லாமல்‌ இருந்த சுவடிகளை 
எல்லாம்‌ பாரர்த்து, அவற்றை எவ்வளவு அழகான நூல்களாக 
வெளிக்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌ என்பதை நினைந்து அவர்‌ வியந்‌ 
தார்‌. அந்த ஏட்டுச்‌ சுவடியில்‌ இருந்த எழுத்துக்கள்‌ எதுவும்‌ 
அவருக்கு விளங்கவில்லை. ப 

இது என்ன எழுத்து?** என்று கேட்டார்‌, **இது தமிழ்தான்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ எழுதியது. இதைப்‌ படிப்பதற்குப்‌ பயிற்சி 
'வேண்டும்‌”” என்று ஆரியர்‌ சொன்னார்‌. ப 

“இதை உங்களால்‌ எளிதில்‌ படிக்க முடியுமா?'* என்று 
ஆசிரியரிடம்‌ கேட்டார்‌. ஆசிரியர்‌ ஒரு பகுதியைப்‌ படித்துக்‌ 
காட்டினார்‌. ப ப ட ம னா 


48... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


“நீங்கள்‌ இந்த அஆராய்ச்சியிலே எஈடுபட்டிருக்கிறீர்களே,. 
உங்களுக்கு யாராவது பண உதவி செய்கிறார்களா? உங்களுக்கு. 
உதவி செய்வதற்கு எத்தனை பேர்‌ இருக்கிறார்கள்‌?" என்று கேட்டார்‌. 


அண்டவன்‌ இருவருளை நம்பித்தான்‌ நான்‌ இந்தப்‌ பணியைச்‌ 
செய்துகொண்டிருக்கிறேன்‌. என்‌ சம்பளத்தை வைத்துக்‌ கொண்டு: 
நான்‌ இதைச்‌ செய்ய முடியுமா?” * என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌, 


அதன்பிறகு டங்கன்‌ துரையின்‌ சிபாரிசின்‌ பேரில்‌ ஆூரியருக்குப்‌: 
பரீட்சாதிகாரி வேலை ல சமயங்களில்‌ கிடைத்தது. அதனால்‌. 
கிடைத்த வருவாயை அவருடைய பதிப்பு வேலைக்குப்‌ பயன்படுத்‌இக்‌. 
கொண்டார்‌. 


திருவாவடுதுறைக்‌ கோவை 


திருவாவடுதுறை சம்பந்தமான செய்திகளை எல்லாம்‌ மிகவும்‌. 
ஆர்வத்துடன்‌ சேகரிப்பதில்‌ ஆசிரியருக்கு ஊக்கம்‌ இருந்தது, தம்‌: 
பேச்சில்‌ அந்த ஆதினத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லாமல்‌ இருக்க 
மாட்டார்‌. அநீத . ஊருக்கு ஓரு புராணம்‌ உண்டு. அலை. 
வெளியிட வேண்டுமென்ற ஆசை ஆசிரியருக்கு இருந்தாலும்‌,. 
அதற்கு அதிக காலம்‌ செலவாகும்‌ என்பதை அறிந்து அதனை 
மேற்கொள்ளவில்லை. ஐங்குறுநூறு முதலிய சங்க நுரல்களின்‌ 
ஆராய்ச்சியினாலும்‌ வேறு பல நூல்களின்‌ ஆராய்ச்சியினாலும்‌ 
அவருக்குப்‌ போதிய ஓய்வு கிடைக்கவில்லை, இருந்தாலும்‌. 
திருவாவடுதுறை சம்பந்தமான .ஏதாவது ஒரு நூலை அச்சிட. 
வேண்டுமென்ற ஆர்வம்‌ இருந்தது. 

தொட்டிக்கலைச்‌ சுப்பிரமணிய முனிவர்‌ இயற்றிய திருவாவடு: 


துறைக்‌ கோவை என்று ஒரு ரூரல்‌ இருந்தது. அதை டல்‌ 
பதிப்பிக்க ஆசிரியர்‌ நினைத்தார்‌. 


அப்போது ' திருவாவடுதுறை . ஆதீனத்தில்‌ 17 ஆவது: 
பட்டத்தில்‌ இருந்த அம்பலவாண தே௫ிகர்‌ அதனை அறிந்து மிகவும்‌. 
மகிழ்ந்து, பொருளுதவி செய்தார்‌. அந்த நூல்‌ சென்னை 
வைஜயந்தி அச்சுக்கூடத்தில்‌ அச்சிடப்‌ பெற்று, 7904-ஆம்‌ அண்டு. 
வெளி வந்தது, திருவாவடுதுறைப்‌ புராணத்தை வெளியிட. 
இயலாவிட்டாலும்‌ இந்த தரலையேனும்‌ வெளியிட்ட தனால்‌: 
ஆசிரியருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டாயிற்று, ப 


ஐங்குறு நாற்றின்‌ முதல்‌ பதிப்பு 1908-ஆம்‌ வருஷம்‌ ஜுன்‌: 
மாதம்‌ வெளியாயிற்று, அகுற்குரிய பொருளுதவியைப்‌ பேரா 
சிரியார்‌ சுந்தரராமையர்‌ வழங்கினார்‌. தம்‌ நன்றிக்கு அறிகுறியாக. 
ஆசிரியா்‌ தமக்கு வேலை வாங்கித்‌ தந்த தியாகராஜ செட்டியாருக்கு, 
அந்த நூற்ப திப்பை உரிமையாக்‌இனார்‌. 


9, சென்னை வாசம்‌ தொடக்கம்‌ 
சென்னை செல்வதை ஏற்றுக்கொண்டது 


1903-ஆம்‌ வருஷம்‌ கோடை விடுமுறையில்‌ சென்னை மாநிலக்‌ 
கல்லூரியில்‌ தமிழாசிரியராக இருந்த ஸ்ரீநிவாசாசாரியார்‌ 
நோய்வாய்ப்பட்டுச்‌ சில மாதங்கள்‌ வேலைக்குச்‌ செல்லாமல்‌ ஒய்வு 
எடுத்துக்‌ கொண்டார்‌. அப்போது வை.மு. சட்கோபராமா 
னுஜாசாரியார்‌ என்பவரைத்‌ தமிழாசிரியராக அப்பதவியில்‌ அமர்த்‌ 
இனார்கள்‌. ப 

நோய்வாய்ப்பட்ட ஸ்ரீநிவாசாசாரியார்‌ காலமாகி விட்டார்‌. 
எனவே, அந்து இடத்தில்‌ பணியாற்றி வந்த சடகோபராமா 
னுஜாசாரியார்‌ தமக்கே அந்த வேலை. நிலையாகக்‌ கிடைக்கும்‌ 
என்று எண்ணியிருந்தார்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ , பதிற்றுப்பத்தை 
ஆராய்ச்சி செய்து வந்தார்‌. அதைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்று 
எண்ணி அதற்குரிய ஏற்பாடுகளைச்‌ செய்யச்‌ சென்னைக்கு வந்தார்‌. 
மணிமேகலைக்கு வேண்டிய செய்திகளைச்‌ சேகரித்துக்‌ கொடுத்த. 
மஞ்‌ ரங்காசாறியார்‌ என்ற பேராூறியரையும்‌, வேறு சில நண்பர்‌ 
களையும்‌ பார்த்துவிட்டுக்‌ கும்பகோணத்திற்குக்‌ திரும்பினார்‌. 


ஒரு நாள்‌ கல்லூரியில்‌ முதல்வராக இருந்த ஜே. எம்‌. 
ஹென்ஸ்மென்‌ என்பவர்‌ ஆசிரியர்‌ இல்லத்திற்கு வந்தார்‌. அவர்‌ 
யாழ்ப்பாணக்காரார்‌. தமிழில்‌ மிக்க அன்பு உடையவர்‌, அவர்‌ 
ஆசிரியரிடம்‌ ஒரு செய்தியைச்‌ சொன்னார்‌, கல்வித்‌ துறைத்‌ 
தலைவர்‌, ஆசிரியர்‌ அவர்களைச்‌ சென்னை மாநிலக்‌ கல்‌ லூரிக்கு மாற்றி 
யிருப்பதாகவும்‌, அவருக்குப்‌ பதிலாக வேறு யாரை நியமிக்கலாம்‌ 
என்று தம்மிடம்‌ கேட்டிருப்பதாகவும்‌ சென்னார்‌. 


கும்பகோணத்தில்‌ பலகாலம்‌ இருந்த பழக்கத்தாலும்‌, அடிக்கடி 
இருவாவடுதுறை சென்று ஆதீனகர்த்தருடன்‌ சல்லாபம்‌ செய்து 
வரும்‌ சந்தர்ப்பம்‌ இருந்ததாலும்‌ ஆசிரியருக்குக்‌ கும்பகோணத்தை 
விட்டுச்‌ செல்ல முன்பே வாய்ப்புக்‌ இடைத்தும்‌ போகவில்லை. 
ஆனாலும்‌ ஜஹென்ஸ்மென்‌ அவர்கள்‌, **நீங்கள்‌, சென்னைக்குச்‌ 
சென்றால்‌ உங்கள்‌ தமிழ்நூல்‌ பதிப்பு வேலைகளுக்குப்‌ பல உதவிகள்‌ 
2005--தீ 


50 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


கடைக்கும்‌. அடிக்கடி இங்கிருந்து சென்று, சென்ன தக ல்கதிது 
புத்தகங்களைப்‌ பதிப்பிப்பை தவிட, அங்கே இருந்தே ஓவ்வொரு 
நாளும்‌ திருத்தங்களைச்‌ செய்து பதிப்பிக்கலாம்‌. அது மட்டுமன்றி, 
அங்கே எத்தனையோ பெரியவர்களும்‌; அறிஞர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பழக்கமும்‌ உங்களுக்கு ஏற்படும்‌. உங்கள்‌ புகழும்‌ 
பரவும்‌?” என்று விரிவாக எடுத்துச்‌ சொல்லி, ஆசிரியரைச்‌ 
சென்னைக்குச்‌ செல்லச்‌ சம்மதிக்கும்படி செய்தார்‌. தம்‌ பதிப்பு 
வேலைகளுக்கு உதவியாக இருக்கும்‌ என்ற எண்ணமே மேலோங்கி 
இடதுகால்‌ ஆரியர்‌ அதற்கு உடன்பட்டார்‌... 


ஆசிரியப்‌ பெருமான்‌ த ர்றுகோண்தகக ட தகவல்‌ 
செல்லப்‌ போகிறார்‌ என்‌.ற செய்தி மெல்ல மெல்ல நகரம்‌ முழுவதும்‌ 
பரவியது. கடந்த 88 அண்டுகளாகக்‌ கும்பகோணம்‌ கல்‌ லூரியில்‌ 
இருந்த ஆசிரியரை விட்டுப்‌ பிரிவதற்கு அந்த நகரப்‌ பெருமக்களுக்கு 
மனம்‌ இல்லை. என்றாலும்‌ அவர்‌ நல்லதோர்‌ இடத்திற்குப்‌ போய்ச்‌ 
சேருகருர்‌ என்பதை அறிந்து ஒருவாறு மஇழ்ந்தார்கள்‌. 


இந்தச்‌ செய்தி திருவாவடுதுறை ஆதனகர்த்தருக்கும்‌ 
தெரிந்தது. அவருக்கு வருத்தம்‌ உண்டாக வில்லை. சென்னைக்குச்‌ 
சென்றால்‌ ஆசிரியருக்குப்‌ பல நலங்கள்‌ கிடைக்கும்‌ என்றும்‌ தம்‌ 
ஆதீனத்தின்‌ புகழை அங்கும்‌ பரப்புவார்‌ என்றும்‌ வேண்டும்‌ 
பொழுது சென்னையிலிருந்து வரச்செய்யலாம்‌ என்றும்‌ எண்ணிஞர்‌. 
ஆரியர்‌ அஆீனத்திற்குச்‌ சென்றபோது, அப்போது அதன்‌ 
குலைவராக இருந்த: ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ உயர்ந்த 
சால்வை ஒன்றை ஆ?ூரியருக்குப்‌ போர்த்தி, **நீங்கள்‌ இந்த ராஐ 
தானியின்‌ தலைநகராகிய சென்னைக்குப்‌  போவதனால்‌ பல செல்வர்‌ 
களின்‌ பழக்கம்‌ உங்களுக்கு ஏற்படும்‌. நம்முடைய . ஆகீனத்தின்‌ 
பெருமையைச்‌ சென்னையில்‌ நீங்கள்‌ பரப்புவீர்கள்‌. அதனால்‌ நீங்கள்‌ 
சென்னைக்குப்‌ போவது எல்லா வகையிலும்‌ நல்லது” என்று 
டண்‌ தக்கை த்‌ தெரிவித்தார்‌. ப 


ஆரியப்‌: பெருமான்‌ ஒரு நல்ல தரன்‌ பார்த்துச்‌ சென்னைக்குப்‌ 
புறப்பட்டார்‌. 


"சென்னை வருகை 


ப சென்னைக்கு வந்த ஆசிரியா்‌ தம்முடைய தம்பி இருந்த 
இருவேட்டீசுவரன்‌ பேட்டையில்‌ உள்ள - வீட்டுக்குச்‌ சென்று 
குங்கினார்‌. மாநிலக்‌ கல்லூரிக்குச்‌ சென்று வேலையை ஒப்புக்‌ 
க்காட்‌ ப 


சென்னை. வாசம்‌ தொடக்கம்‌ நர. 


அந்தக்‌ காலத்தில்‌ மாநிலக்‌ கல்‌ லூரியின்‌ முதல்வராக இருந்தவர்‌. 
பில்டர்பெக்‌ துரை என்பவர்‌. அவர்‌ முதலில்‌ கும்பகோணம்‌ 
கல்‌. லூரியில்‌ முதல்வராக இருந்தவர்‌. . ஆதலின்‌ ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு அவருடைய பழக்கம்‌ முன்பே இருந்தது. ன க 


அந்தக்‌ காலத்தில்‌ கல்‌ லூரியில்‌ தமிழ்‌ வகுப்புக்களுக்கு அவ்வளவு 
சிறப்புத்‌ தருவது இல்லை. சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ இருந்த 
தமிழ்‌ வகுப்பும்‌ அப்படித்தான்‌ இருந்தது. கும்பகோணம்‌ 
கல்‌ லூரியில்‌ தமிழ்‌ வகுப்பில்‌ உயர்ந்த மேடையும்‌, நல்ல மேசை, 
யூம்‌ நாற்காலியும்‌ இருந்தன. ஆனால்‌ சென்னை மாநிலக்‌ கல்‌ லூரியிலோ 
அந்த அமைப்புகள்‌ எல்லாம்‌ அப்போது இல்லை, ஏதோ ஒரு 
பழைய மேசை மட்டும்‌ இருந்தது. 


ஒரு நாள்‌ ஆசிரியர்‌ முதல்வரைக்‌ கண்டார்‌. . **கும்பகோணத்‌ 
துக்கும்‌ சென்னக்கும்‌ வேறுபாடு தெரிகிறதுா?”' என்று முதல்வர்‌. 
கேட்டார்‌. இங்கே எல்லாம்‌ சிறப்பாக இருக்கின்றன. இந்தக்‌ 
கல்லூரி எவ்வளவு பழையமிதன்பகை நான்‌ பழகும்‌ மேசை 
காட்டுகிறது” என்று சொல்லிச்‌ சற்றே நிறுத்திஞர்‌. 


“நீங்கள்‌ சொல்வது எனக்கு விளங்கவில்லையே!*”? என்று 
முதல்வர்‌ சொன்னார்‌. எனக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ நாற்காலியும்‌ 
மேசையும்‌ பல காலம்‌ கண்டவை. மேசையில்‌ அங்கங்கே குழிகள்‌ 
உள்ளன. அவை அந்த மேசையின்‌ பழமையைக்‌ காட்டுகின்றன, 
பொருட்காட்டுச்‌ சாலையில்‌ வைப்பதற்கு ஏற்ற அரிய பண்டங்கள்‌ 
அவை”? என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌. 


... அதைக்‌ கேட்ட முதல்வர்‌ இரித்துவிட்டார்‌: உண்மையை 
உணர்ந்து கொண்டார்‌. அப்பால்‌ உயர்ந்த மேடையும்‌, பீரோவும்‌. 
நல்ல நாற்காலி மேசையும்‌ அந்த வகுப்பறையில்‌ அமைக்க ஏற்பாடு 
செய்தார்‌. ப 


கும்‌ குடும்பத்தை விட்டுச்‌ ல காலம்‌ தனியாகச்‌ சென்னையில்‌ 
இருந்த ஆசிரியர்‌, அந்த ஆண்டு கோடைக்கால விடுமுறைக்குக்‌ 
கும்பகோணம்‌ சென்று தம்முடைய குடும்பத்தையும்‌ சென்னைக்கு 
அழைத்து வந்தார்‌ முதலில்‌ பெரிய தெருவில்‌ ஓர்‌ இல்லத்தில்‌ 
குடியிருக்க எண்ணினர்‌. ஆனால்‌ அந்த வீடு கிடைக்கவில்லை. 


பிறகு திருவேட்டீசுவரன்‌ பேட்டையில்‌ பிள்ளையார்‌ கேரவில்‌ 
தெருவில்‌ மாதம்‌ 80 ரூபாய்‌ வாடகையில்‌ ஒரு வீட்டை ஏற்பாடு 
செய்து கொண்டார்‌. இந்த வீட்டிற்கு 1804-ஆம்‌ வருஷம்‌ ஜனவரி 
மாதம்‌ குடி வந்தார்‌. பிள்ளையார்‌ கோவில்‌ தெரு என்று அந்தத்‌ 
தெருவுக்குப்‌ பெயர்‌ அமைந்திருப்பதே ஆசிரியப்‌ பெருமானுக்கு 


592 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


நல்ல சகுனமாகத்‌ தோன்றியது. கணபதி மந்திரத்தைப்‌ பல முறை 
ஜபித்து வந்தவர்‌ அவர்‌, 


இருவல்லிக்கேணியில்‌ ஒரு பகுதி இருவேட்டீசுவரன்‌ பேட்டை, 
இறைவன்‌ வேடுவனாக வந்து அருச்சுனனுடைய வில்லால்‌ அடிபட்ட 
தாகப்‌ பாரதம்‌ சொல்கிறது. இறைவன்‌ வேடுவனாக வந்தது 
நினைப்பிப்பது திருவேட்டீசுவரர்‌ என்னும்‌ திருநாமம்‌. அருச்சுனனால்‌ 
அடிபட்ட தமும்பைக்‌ குறிக்கும்‌ சுவடு லிங்கத்தின்‌ திருமுடியில்‌ 
இருக்கும்‌. அதனால்‌ அதனைப்‌ பார்த்தப்‌ பிரகர லிங்கம்‌ என்று 
- வடமொழியில்‌ கூறுவார்கள்‌. 


அந்தக்‌ காரலத்தில்‌ ந்யூயிங்டன்‌ பங்களா என்ற இடத்தில்‌ 
ஐமீன்தார்களின்‌ பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம்‌ நிறுவியிருந் 
துரர்கள்‌. ஆசிரியருடைய முயற்சியால்‌ திருமானூர்க்‌ திருஷ்ணையார்‌ 
தமிழாசிரியராக அங்கே வேலை பார்க்கக்‌ தொடங்கினார்‌. அதனால்‌ 
ஆரியப்‌ பெருமானுடன்‌ இருந்து பல உதவிகளைச்‌ செய்வதற்குரிய 
வாய்ப்பு அவருக்குக்‌ கிடைத்தது. 


ஆசிரியர்‌ பதிற்றுப்பத்தை அராய்ச்சி செய்து பல குறிப்புக்‌ 
களுடன்‌ சென்னை வைஜயந்தி அச்சுக்‌ கூடத்தில்‌ பதிப்பிக்கத்‌ 
தொடங்கிளார்‌. ப 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று பதிற்றுப்பத்து என்பது. 
பத்துச்‌ சேர மன்னர்களைப்‌ பாராட்டி ஒவ்வொருவருக்கும்‌ பத்துப்‌ 
பாட்டாக வெவ்வேறு புலவர்‌ பாடியது அது, அதன்‌ முதற்‌ பத்தும்‌ 
கடைசிப் பத்தும்‌ இடைக்கவில்லை. முற்றும்‌ இடைகத்தபிறகு பதிப்பிக்க. 
லாம்‌ என்று எண்ணியிருந்த ஆசிரியர்‌, எங்குத்‌ தேடியும்‌ அந்தப்பகு இ 
கள்‌ கஇடைக்காமையால்‌ கடைத்தவற்றை மட்டும்‌ பதுப்பித்தார்‌. 


ஆசிரியர்‌ ஏட்டுச்‌ சுவடிகளிலிருந்து கையால்‌ எழுதிய புத்த 
கங்கள்‌ பலவற்றைத்‌ தொகுத்து வைத்திருந்தார்‌. அப்படியே . 
பதிற்றுப்பத்துக்கும்‌ செய்திருந்தார்‌. அந்த நூல்‌ 1904-ம்‌. 
வருஷம்‌ ஜூன்‌ மாதம்‌ வெளியாயிற்று. ப 


மணி ஐயர்‌ செய்த அருஞ்செயல்‌ 


மயிலாப்பூரில்‌ 18-1-1905-இல்‌ பென்னாத்தூர்‌ சுப்பிரமணிய 
ஐயார்‌ உயர்நிலைப்‌ பள்ளியைத்‌ (பி, எஸ்‌, ஹைஸ்கூல்‌) 
தொடங்கினார்கள்‌. சங்கராந்தி தினத்தன்று அதன்‌ திறப்புவிழா 
நடைபெற்றது. உயர்நீதி மன்றத்தில்‌ நீதிபதியாக இருந்த மணி. 
ஐயர்‌ (ஸர்‌ எஸ்‌. சுப்பிரமணிய ஐயர்‌) அந்த விழாவுக்குத்‌ தலைமை, 


சென்னை வாசம்‌ தொடக்கம்‌ 93 


குரங்கினார்‌. அவருக்கு ஒரு வரவேற்புப்‌ பத்திரம்‌ வா௫த்தளிக்க 
வேண்டுமென்று ஆசிரியரை நிருவாகிகள்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 
அவ்வாறே ஆூிரியரும்‌ செய்யுள்‌ வடிவில்‌ ஒரு வரவேற்புப்‌ பத்திரம்‌ 
எழமுஇக்‌ கொண்டு, விழாவிற்குச்‌ சென்றார்‌. அங்கே பெருங்‌ கூட்டம்‌. 
உள்ளேயும்‌, வெளியிலேயும்‌, மக்கள்‌ நெருக்கிக்கொண்டு நின்று 
கொண்டிருந்தார்கள்‌. கூட்டம்‌ மிக அதிகம௱கவும்‌ நெருக்கமாகவும்‌ 
இருந்தமையினால்‌ ஆரியரால்‌ விழா மேடைக்குச்‌ செல்ல 
முடியாமல்‌ இருந்தது. விழாக்‌ தலைவராக மேடையில்‌ அமர்ந்திருந்த 
மணி ஐயர்‌ அவர்கள்‌, ஆசிரியர்‌ உள்ளே வர முடியாது தவிப்பதைப்‌ 
பார்த்து விட்டார்‌. உடனே யாரேனும்‌ ஒருவரை அனுப்பி 
ஆசிரியரை மோடைக்கு அழைத்துவரச்‌ சொல்லியிருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்‌ செய்த காரியம்‌ மிகச்‌ சறப்பாக இருந்தது. அங்கே இருந்த 
படியே, “ஐயர்வாள்‌, வரவேணும்‌, வரவேணும்‌!'' என்‌ உரத்த 
குரலில்‌ ஆசிரியரை வரவேற்றளுர்‌. 


அடுத்த கணம்‌ எல்லோரும்‌ வெளிப்புறமாகத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்கள்‌. அ௫ூரியப்‌ பெருமான்‌ வருவதைக்‌ கண்டு 
தாங்களாகவே விலகி ஓதுங்கிக்கொண்டு அவர்‌ விழா மேடையைப்‌ 
போய்‌ அடைவதற்கு வழி விட்டார்கள்‌. மணி ஐயர்‌ வேறு 
"யாரையேனும்‌ ஆசிரியரை உள்ளே அழைத்து வர அனுப்பியிருந் 
தால்கூட ஆரியரால்‌. அவ்வளவு எளிதாக உள்ளே போயிருக்க 
முடியாது, அனால்‌ விமாத்‌ தலைவரே அப்படி அழைத்ததனால்‌, 
எல்லோரும்‌ ஆரியருக்கு மதிப்புக்‌ கொடுத்து வழிவிடவே,ஆசிரியப்‌ 
பெருமான்‌ மேடைக்குச்‌ சென்றார்‌. அங்கே தமிழின்‌ பெருமையைப்‌ 
பற்றியும்‌, கல்வியின்‌ சிறப்பைப்பற்றியும்‌ ஒரு மணி நேரத்திற்கு 
மேலாக விரிவாகப்‌ பேசினார்‌. அதைக்‌ கேட்டுப்‌ பலரும்‌. உவகை 
அடைநீதார்கள்‌. ப 


ப இந்த நிகழ்ச்சியைப்‌ பற்றிப்‌ பிற்காலத்தில்‌ ஆசிரியர்‌ சொல்ல 
நோர்ந்த பொழுது, :*அவமதஇிப்பும்‌ ஆன்ற மதிப்பும்‌, மிகைமக்க 
ளால்‌ மதிக்கற்‌ பாரல என்பதை அன்று நான்‌ நன்கு உணர்ந்தேன்‌. 
மணி ஐயரவர்கள்‌ அப்படிச்‌ செய்யாவிட்டால்‌ நான்‌ கூட்டத்தில்‌ 
நசுக்குண்டு என்‌ கடமையைச்‌ செய்ய முடியாமல்‌ வீட்டிற்குத்‌ 
. இரும்பிப்‌ போயிருக்க வேண்டியதுதான்‌” என்று சொன்னார்‌. 


சென்னையில்‌ பல சங்கத சபைகள்‌ உண்டு. அவ்விடங்களில்‌ அடிக்கடி 
இசை நிகழ்ச்சிகளும்‌ கதாகாலட்சேபங்களும்‌ நிகழும்‌, இப்போதைப்‌ 
போலச்‌ சினிமா வளர்ச்சி பெறாது ஊமைச்‌ சினிமாவாக 
இருந்ததனால்‌ அத்தகைய கச்சேரிகளுக்கும்‌ .. கால3க்ஷபங்களுக்கும்‌ 
மக்கள்‌ திரள் திரளாகக்‌ கூடுவார்கள்‌. அத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு 


5௮4 . என்‌ ஆசிரியப்பிரான்‌.. 


ஒருவரைத்‌ தலைமை வகிக்கச்‌ செய்து நிகழ்ச்சி நடத்தியவரை . 
இறுதியில்‌ பாராட்டும்‌ வழக்கம்‌ அப்போது இருந்து வந்தது, 
ஆசிரியப்பிரான்‌ சென்னைக்கு வந்த பிறகு இத்தகைய நிகழ்ச்சிகள்‌ 
பலவற்றில்‌ கலந்து கொள்ள நேர்ந்தது. எல்லாச்‌ சபையினரும்‌ 
ஆசிரியரை அமைப்பார்கள்‌, பொழுது விடிந்தால்‌ இதேதே வேலை 
யாக இருந்தால்‌ தம்‌ தமிழ்ப்பணிக்கு இடையறு நேருமென்‌ 
றஹெண்ணிச்‌ சில முக்கியமான நிகழ்ச்கெளுக்கு மட்டும்‌ போய்ச்‌ 
சிறப்பித்துவிட்டு வருவார்‌. அப்படியே இலக்கியக்‌ கூட்டங்களுக்கும்‌. 
போய்‌ வருவார்‌. 

ஆசிரியப்பிரானுடைய பாராட்டுப்‌ பெற்றவர்கள்‌ பலர்‌. 
மாங்குடி சிதம்பர பாகவதர்‌, பிடாரம்‌ இருஷ்ணப்பர, 
பாலக்காடு அனந்தராம பாகவதர்‌, பழனி சுப்பிரமணிய . 
பாகவதர்‌, திருப்பழனம்‌ பஞ்சாபகேச சாஸ்திரிகள்‌, முத்தையா 
பாகவதர்‌ முதலியவர்களுடைய நிகழ்ச்சிகள்‌ பலவற்றில்‌ அரியர்‌ 
கலந்து கொண்டு அவ்வப்போது உ௫தமாகப்‌ பாராட்டுரை 
பகர்ந்தார்‌. ன க 

அன்னையார்‌ மறைவு 

1905-ஆம்‌ ஆண்டு ஆரம்பத்தில்‌ ஆசிரியப்‌ பெருமானுடைய 
அன்னையார்‌ சரஸ்வதி அம்மாள்‌ நோய்வாய்ப்பட்டு 84--2....1905..- 
இல்‌ சிவபதம்‌ அடைந்தார்கள்‌, சரஸ்வதியினுடைய பிள்ளை 
என்று சிறப்பாகப்‌ போற்றப்‌ பெறும்‌ வகையில்‌ ஆரிரியரைச்‌ செய்‌ 
தவர்‌ அந்தப்‌ பெருமாட்டியார்‌. உத்தமதானபுரத்‌ இலிருந்து 
வேத வித்தகர்கள்‌ வந்து எல்லாக்‌ காரியங்களையும்‌ நடத்திக்‌ 
"கொடுத்தார்கள்‌. 


அப்போது அரசில்‌ பெரிய உத்தியோகத்தில்‌ இருந்த. இவான்‌ 
பகதுரர்‌ சீநிவாச ஐயங்கார்‌ அவர்‌ வீட்டிற்குக்‌ துக்கம்‌. கேட்க 
வந்திருந்தார்‌. அவர்‌ பல ஆண்டுகள்‌ பச்சையப்பன்‌ கல்‌. லூரி அறக்‌ 
- கட்டலாக்‌ குழுவில்‌ தலைவராக இருந்தார்‌. ஜனவிநோ தினி என்ற 
பதுதிரிகையையும்‌ மகாராணி என்ற பத்திரிகையையும்‌ நடத்து 
வந்தார்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ திராவிட மொழிக்‌ குழுவின்‌ 
கலைவராக அவர்‌ இருந்தார்‌. 

அவர்‌ ஆசிரியர்‌ இல்லத்துக்கு வந்தபோது ஆசிரியர்‌ அவரை 
வரவேற்றார்‌. துக்கம்‌ விசாரித்தார்‌. அந்தச்‌ சமயம்‌ பேச்சோடு 
பேச்சாக மணிமேசலைக்கதைச்‌ சுருக்கத்தை எம்‌.ஏ. வகுப்புக்குப்பாட 
உரக வைக்க ஏற்பாடு செய்திருப்பதைச்‌ சொல்லி, இதனால்‌ வருகிற 
பணம்‌ மாதுர்‌ கைங்கர்யத்திற்கு இருக்கட்டும்‌”? என்று சொன்னார்‌. 
“இறைவன்‌ திருவருள்‌ எப்படி - ஏப்படியோ வந்து நமக்கு உதவி 
செய்கிறது, என்று ஆ9ிரியப்பிரான்‌ எண்ணங்கொண்டார்‌. 


சென்னை வாசம்‌ தொடக்கம்‌ 59 


மாணவர்‌ துடுக்கை அடக்கியது - 


சென்னை மாநிலக்‌ கல்லூரிக்கு ஆசிரியர்‌ வந்த புதிது. இங்கே 
மாணவர்களில்‌ சிலர்‌ அடக்கமின்றி நடந்து வந்தார்கள்‌. ஒரு சமயம்‌ 
வகுப்பின்‌ கடைசி வரிசையில்‌ இருந்த ஒரு மாணவர்‌ பாடத்தைக்‌ 
கவனிக்காமல்‌ ஏதோ கிறுக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 


ஆசிரியர்‌ மேடையிலிருந்து இறங்கி அந்த மாணவர்‌ அருகில்‌ 
சென்று, பாடத்தைக்‌ கவனிக்காமல்‌ ஏதோ கிறுக்கிக்‌ கொண்டிருக்‌ 
கஇருயே!”” என்று கேட்டார்‌. ப 


உடனே அந்தப்‌ பையன்‌ துடுக்காக, “இங்கே நாங்கள்‌ விரும்பிய 
தைச்‌ செய்வோம்‌, இது கும்பகோணம்‌ அல்ல”? என்று சொன்னான்‌. 
ஆரியருக்கு வருத்தமுண்டாகி விட்டது. உடனே ஒன்றும்‌ சொல்ல 
வில்லை. இரண்டு: மூன்று நாட்களாயின. மீண்டும்‌ ஒரு நாள்‌ 
ஆரியர்‌ பாடம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்த போது அவனைக்‌ 
கவனித்தார்‌. அந்தப்‌ பையன்‌ கால்மேல்‌ கால்போட்டுக்‌ கொண்டு 
உட்கார்ந்திருந்தான்‌. அதைக்‌ கவனித்த ஆூரியர்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தபோதே ஒரு கதையைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


“இராவணனுக்கு முன்‌ அனுமானைக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
இராவணன்‌ சிம்மாசனத்தில்‌ உட்கார்ந்திருந்தான்‌. அந்த அவையில்‌ 
அனுமானுக்கு உட்கார அவன்‌ இடம்‌ கொடுக்கவில்லை. உடனே 
அனுமான்‌ தன்‌ வாலை நீட்டிச்‌ சுருட்டிச்‌ சுருட்டிப்‌ பெரிய சிம்மாசனம்‌ 
போல அமைத்து, அதன்மேல்‌ உட்கார்ந்து கொண்டு கால்மேல்‌ கால்‌ 
போட்டுக்‌ கொண்டான்‌, அவன்‌ உட்கார்ந்திருந்தது எப்படி 
இருந்தது தெரியுமா? அதோ அவர்‌ உட்கார்ந்துருக்கிறாரே, அது 
மாதிரி இருந்தது”” என்று அந்தப்‌ பையனைக்‌ சுட்டிக்காட்டினார்‌.. 

"உடனே எல்லா மாணவர்களும்‌ அந்தக்‌ துடுக்கு மாணவன்‌ 
பக்கம்‌ இரும்பிப்‌ பார்த்துக்‌ கொல்‌ என்று சிரித்தார்கள்‌. அந்த 
மாணவனுக்கே மிகவும்‌ வெட்கமாகி விட்டது.. 


உடனே ஆசிரியர்‌, சரியான சமயத்தில்‌ எனக்கு உதாரணம்‌ 
காட்டுவதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டாய்‌; மிக்க நன்றி”£* என்று 
சொல்லி மேலே பாடத்தைக்‌ தொடங்கினார்‌. 


அது முதல்‌ அந்தப்‌ பையன்‌ மிகவும்‌ க னப வ மாறி 
விட்டான்‌. 


ப “இத்தகைய பல நிகழ்ச்சிகளை ஆசிரியர்‌ தாம்‌ எழுதிய 
மாணாக்கர்‌ விளையாட்டுக்கள்‌” என்ற கட்டுரையில்‌ எழுஇியிருக்‌ 
இருர்‌. ப 


10. சென்னை வாழ்க்கை உறுதியானது 
கண்டனத்தைப்‌ புறக்கணி த்தல்‌ 


ஆசிரியப்‌ பெருமானது வகுப்பில்‌ இருந்த சில மாணவர்களைச்‌ 
இல போர்கள்‌ தூண்டிவிட்டு ஆசிரியர்‌ பாடம்‌ சொல்லும்போது பல 
விதமான தடைகளை உண்டாக்கும்படி செய்வார்கள்‌. 


ஒரு சமயம்‌ யாரோ ஒருவர்‌ ஒரு துண்டுப்‌ பத்திரிகையை வெளி 
யிட்டிருந்தார்‌. அதில்‌, நச்சினார்க்கினியர்‌ தவறு செய்தார்‌; 
சங்கராசாரியார்‌ தவறு செய்தார்‌; ௨. வே. சாமிநாதையரும்‌ பிழை 
களைச்‌ செய்திருக்கிறார்‌!” என்று அச்சிட்டிருந்தது. 


ஒரு மாணவன்‌ மிகவும்‌ வருத்தத்தோடு அந்தத்‌ துண்டுப்‌ 
பத்திரிகையை ஆசிரியரிடம்‌ கொண்டு வந்து காட்டினான்‌. 


அதில்‌ இருப்பதைப்‌ பார்த்தவுடன்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ 
கோபம்‌ கொள்ளவில்லை; வருத்தும்‌ அடையவில்லை. புன்னகை 
பூத்த முகத்துடன்‌; இந்த எளியேனை அவ்வளவு உயரத்துற்கா 
ஏற்றி விட்டார்கள்‌? சங்கராசாரியாருடனும்‌; நச்சினார்க்கினியருட 
னும்‌ சமமாக என்னை வைத்தல்லவா சொல்லியிருக்கறார்கள்‌??” என்ற 
வுடன்‌, -மிகவும்‌ வருத்தத்துடன்‌ அந்தத்‌ துண்டுப்‌ பத்‌ திரிகையைக்‌ 
கொண்டு வந்த மாணவனே வருத்தம்‌ மாறிச்‌ சிரித்து விட்டான்‌. 


மற்றொரு சமயம்‌, ஆசிரியரைப்‌ பற்றிய கண்டனத்‌ தாள்‌ 
ஒன்றை ஒரு மாணாக்கன்‌ ஆசிரியரிடம்‌ காட்டி வெளீப்படையாகத்‌ 
தூரஷிப்பதையும்‌ காட்டி மிகவும்‌ வருந்தினான்‌. ஆசிரியரோ சிறிதும்‌ 
கோபம்‌ கொள்ளாமல்‌, “இதை எழுதியவர்‌ என்‌ தாயைவிடப்‌ 
பெரியவர்‌”? என்றார்‌. மாணாக்கர்‌ ஒன்றும்‌ விளங்காமல்‌ ஆசிரியர்‌ 
முகத்தைப்‌ பார்த்தார்‌. என்‌ தாம்‌ என்‌ மலத்தைக்‌ கையால்‌ 
தான்‌ எடுப்பார்‌. இவர்களோ தம்‌ நாவால்‌ எடுக்கிறார்கள்‌” என்றார்‌, 

ஆரியப்‌ பெருமான்‌ பாடம்‌ சொல்லும்போது இடையிடையே 
ஒரு மாணவன்‌ அடிக்கடி கேள்விகள்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌- 
பாடத்திற்கும்‌ அந்தக்‌ கேள்விகளுக்கும்‌ ஒரு சம்பந்தமும்‌ இராது. 
என்றாலும்‌ ஆசிரியர்‌ பொறுமையாக அவன்‌ கேட்கும்‌ கேள்வி 
களுக்குச்‌ சல காலம்‌ விடையளித்து வந்தார்‌. 


சென்னை வாழ்க்கை உறுதியானது 57 


அத்த மாணவன்‌ வேண்டுமென்றே இப்படிக்‌ குறும்பாகப்‌ பல 
(கேள்விகளைக்‌ கேட்கிறான்‌ என்றும்‌, வேறு யாரேச ஒருவரது தூண்டு 
தலினால்தான்‌ அப்படிக்‌ கேட்கிறான்‌ என்றும்‌ ஆசிரியர்‌ உணர்ந்தார்‌. 


ஒரு நாள்‌ அந்தப்‌ பையன்‌ வழக்கம்போலக்‌ கேள்வி கேட்டவுடன்‌ 
- அகுற்குப்‌ பதில்‌ சொல்லிவிட்டு ஆசிரியர்‌ பேசலானார்‌. “நான்‌ 
இங்கே பாடம்‌ சொல்ல வந்திருக்கிறேன்‌. பாடத்திற்குச்‌ சம்பந்தப்‌ 
பட்ட கேள்வி கேட்டால்‌ நான்‌ பதில்‌ சொல்லக்‌ கடமைப்பட்டிருக்‌ 
இழேேன்‌. பாடத்திற்குச்‌ சம்பந்தம்‌ இல்லாது கேள்விகல£க்‌ கேட்ப 
தற்கோ, அவற்றுக்கு நான்‌ பதிலளிப்பதற்கோ இது நேரம்‌ அன்று. 
இதிலே பொழுதைப்‌ போச்கிவிட்டால்‌, சொல்லிக்‌ கொடுக்க ' 
(வேண்டிய பாடம்‌ நின்றுவிடும்‌. உங்கள்‌ கேள்விகளுக்கு விடை 
தெரிந்துகொள்ள வேண்டுமென்ற ஆர்வம்‌ இருந்தால்‌ என்‌ 
வீட்டிற்கு வந்து கேளுங்கள்‌; பதில்‌ சொல்கிறேன்‌!” என்று 
'சொன்னதோரடு, :*இந்தக்‌ கேள்விகளை நீயாகக்‌ கேட்கவில்லை என்று 
இச்சயமாகத்‌ தெரியம்‌. நீ கேட்கும்‌ கேள்விகள்‌ வேறு நூரல்களில்‌ 
இருப்பவை. வேறு யாரோ தூண்டிவிட்டு உன்னைக்‌ கேட்கச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌ என்பதை நான்‌ நன்றாகத்‌ தெரிந்துகொண் 
டி.ருக்கிறேன்‌”* என்று சொன்னவுடன்‌ அந்தப்‌ பையனுக்கு நடுக்கம்‌ 
உண்டாகிவிட்டது. அதுமுதல்‌ அவன்‌ கேள்வி கேட்பதை 
நிறுத்திக்கொண்டான்‌. 


கும்பகோணத்துக்கு மாற்றம்‌ ஆகாமை 
ப ஆரியர்‌ கும்பகோணத்தில்‌ வேலை பார்த்து "வந்தபோது 
அங்கே மிடில்மாஸ்ட்‌ என்பவர்‌ முதல்வராக இருந்தவர்‌, பிறகு 
அவர்‌ சென்னை மாநிலக்‌ கல்லூரிக்குக்‌ கணித ஆசிரியராக வந்தார்‌. 
அதன்‌ பிறகு அவர்‌ கல்வித்துறையில்‌ துணை இயக்குநராக ஆனார்‌. 


7904-ஆம்‌ ஆண்டு இறுதியில்‌ ஒரு நாள்‌ மிடில்மாஸ்ட்‌ தம்மை 
வந்து பார்க்கும்படியாக அூரியருக்குச்‌ சொல்லி அனுப்பினார்‌, 
ஆசிரியர்‌ அவரைப்‌ பார்க்கச்‌ சென்றபோது, உங்களைக்‌ கும்ப 
கோணத்திற்கு மறுபடியும்‌ மாற்றலாம்‌. நீங்கள்‌ அதற்குச்‌ சித்தமாக 
இருங்கள்‌”” என்று தெரிவித்தார்‌. 

எதிர்பாராத இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்ட ஆசிரியருக்கு மனம்‌ 
குமம்பியது, ஓன்றும்‌ பேசத்‌ தோன்றலில்லை. *இதுவும்‌ ஆண்டவன்‌ 
சோதனை போலும்‌! என்று எண்ணித்‌ தம்‌ இல்லத்திற்குத்‌ திரும்பி 
விட்டார்‌, 

பதிப்பு வேலையும்‌, ஆராய்ச்சியும்‌ சென்னையிலே மிகவும்‌ 
சிறப்பாக நடந்துவந்த நேரம்‌ அது. மறுபடியும்‌ கும்பகோணத்‌ 


58. என்‌ ஆசிரியப்‌ பிரான்‌ 


திற்குப்‌ போனால்‌ இந்த அனுகூலங்கள்‌ எல்லாம்‌ அங்கே கிடைப்பது 
௮ரிதாயிற்2ற என்று ஆசிரியருக்குக்‌ கவலை கடல. என்ன 
செய்வது என்று தெரியவில்லை. 


அப்போது ஆரரியருடைய நண்பராகிய. ஆர்‌. வி. சீநிவாசையர்‌ 
பதிவுத்துறைக்‌ தலைவராக இருந்தார்‌. அவரிடம்‌ சென்று: 
மிடில்மாஸ்ட்‌ தம்மிடம்‌ சொன்னதைத்‌ தெரிவித்ததோடு 
“கும்பகோணம்‌ போவதற்கு எனக்கு வேறு எந்த விதமான 
குடையும்‌ இல்லை. இங்கீக என்னுடைய பதிப்பு வேலைகளுக்கு 
எவ்வளவோ அனுகூலங்கள்‌ இருக்கின்றன. அங்கே நான்‌ திரும்பவும்‌. 
போவதனால்‌ இந்தப்‌ பதிப்பு வேலைகளுக்கும்‌, பழைய நூல்களின்‌ 
ஆராய்ச்சிப்‌ பணிக்கும்‌ தடங்கல்‌ உண்டாகுமே என்றுதான்‌ வருந்து: 
கிறேன்‌”? என்று தெரிவித்தார்‌. 


அப்போது: சநிவாசையர்‌ வேறு ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
ஈமிடில்மாஸ்ட்‌ துரை தமக்கும்‌ மேலே வேறுஜஓர்‌ அதிகாரி இருப்‌ 
பதைத்‌ தெரிந்து கொள்ளவில்லை போலும்‌!?: என்ளுர்‌. 


இதைக்‌ கவனித்துக்கொள்ளும்‌ பொறுப்பு என்னுடையது, 
நீங்கள்‌: இதுபற்றிச்‌ சிறிதும்‌ கவலை கொள்ள வேண்டாம்‌. எவ்விதச்‌ 
சோர்வும்‌ இல்லாமல்‌ உங்கள்‌ வேலையைப்‌ பாருங்கள்‌'” என்று, 
ஆறுகலளித்து ஆசிரியரை அனுப்பிவைத்தார்‌. 


அப்போது கல்வித்துறையின்‌ தலைவராக இருந்தவர்‌ போர்ன்‌ 
துரை, அவர்‌ உதகமண்டலத்திற்குச்‌ சென்றிருந்தார்‌. ௪நிவாசையா்‌ 
அங்கே சென்று அவரைக்‌ கண்டு பேசினார்‌. ₹*ஐயர்‌ அவர்கள்‌ 
தாமாக விரும்பிச்‌ சென்னைக்கு வரவில்லை. நாங்கள்‌ எல்லோருமாகச்‌ 
சேர்ந்து அவரை இங்கே வருவித்தோம்‌. அவருடைய ஆராய்ச்சிப்‌ 
பணிகளும்‌, பதிப்பு வேலைகளும்‌ இங்கே நன்றாக நடைபெறுகின்றன. 
அவர்‌ செய்யும்‌ ஆராய்ச்சி அவருக்கு மாத்திரம்‌ நன்மை 
உண்டாக்கும்‌ என்பது இல்லை, ௮வை தமிழ்‌ உலகத்திற்கே பெரும்‌. 
உபகாரமாக இருக்கின்றன. அவருடைய புகழ்‌ உலகம்‌ முழுவதும்‌ 
பரவியிருக்கிறது. வெளிநாட்டில்‌ அவர்‌ நண்பார்கள்‌ பலர்‌ இருக்‌ 
இருர்கள்‌. அத்தகைய அவருக்கு எத்தனையோ வகைகளில்‌ நாம்‌. 
உதவி செய்தாக வேண்டும்‌ அல்லவா?” என்று எப்படிச்‌ சொல்ல 
வேண்டுமோ அப்படிச்‌ சொன்னார்‌. 


அதைக்‌ கேட்டுக்‌ கல்வித்துறை அதிகாரி சென்னையிலிருந்தூ 
ஆசிரியப்பெருமானை மாற்றவே கூடாது , என்பதற்கு , வேண்டிய 
ஏற்பாடுகளைச்‌ செய்துவிட்டார்‌. 


சென்னை வாழ்க்கை உறுதியானது து 
அரசினர்‌ உதவி 


ஆரியர்‌ வெளியிடும்‌ நூல்கள்‌ தமிழின்‌ பெருமையையும்‌ பழங்‌: 
காலத்தில்‌ இருந்த தமிழர்களின்‌ நாகரிகத்தையும்‌ அறிந்து பலரும்‌. 
வியந்து பாராட்டினார்கள்‌. கல்வித்துறையில்‌ தலைவர்களாக இருந்த. 
வர்களுக்கும்‌ ஆசிரியருடைய உழைப்பின்‌ பயனும்‌ அவருடைய 
கல்வித்‌ திறமையும்‌ நன்றாகப்‌ புலப்பட்டன. அதனால்‌ அவர்கள்‌” 
ஆ௫ிரியரைப்பற்றிய பரிந்துரையை அரனருக்கு எழுதுவது 
வழக்கம்‌, அதன்‌. பயனாகச்‌ சென்னை அரசினர்‌ ஆரியரின்‌ புத்தக 
ஆராய்ச்சிச்‌ - செலவுக்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ வழங்குவதாகத்‌. 
இர்மானித்து வழங்கினார்கள்‌. அதற்குரிய உத்தரவு 1909 ஆகஸ்டு: 
மாதம்‌ 5-ஆம்‌ தேதி கிடைத்தது. ப 


தியாகராச லீலை 


திருவாரூரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தியாகராசப்‌ பெருமான்‌: 
செய்த திருவிளையாடல்கள்‌ பல இருக்கின்றன. மதுரை மாநகரில்‌: 
சொக்கநாதர்‌ 64 லீலைகள்‌ செய்தார்‌. ஆனால்‌ திருவாரூர்த்‌. 
இயாகராசரோ 360 லீலைகள்‌ செய்ததாகப்‌ புராணம்‌ சொல்கிறது. 
அந்த லீலைகளைப்பற்றிய வடமொழிப்‌ புராணம்‌ ஒன்று உண்டு; 


இரிரரபுரம்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ அந்தி நூலைத்‌. 
தமிழில்‌ மொழி பெயர்க்க வேண்டுமென்று அவாவினார்‌. மூலநூல்‌ 
முற்றும்‌ இடைக்கக்கூடும்‌ என்ற எண்ணத்தில்‌ நாட்டுப்‌ படலம்‌;. 
நகரப்‌ படலம்‌ முதலியவற்றை மிக விரிவாக அந்தக்‌ கவிஞா்‌ 
அமைத்தார்‌. ஆனால்‌ மூல நூல்‌ முற்றும்‌ திடைக்கவில்லை. கிடைத்த. 
சலவற்றைக்கொண்டு 14 லீலைகளை இயற்றினார்‌. ப 

ஆசிரியப்‌ பெருமான்‌ பிள்ளயவர்களிடம்‌ பாடம்‌ கேட்ட. 
காலத்தில்‌ அந்த நூலை நன்கு பாடம்‌ கேட்டு இன்புற்றிருந்தார்‌.. 
பிள்ளாயவரா்கள்‌. சொல்லச்‌ சொல்ல அந்த நூலை எழுதியவர்‌ 
தியாகராச செட்டியார்‌. ' முற்றுப்‌ பெறாத நூல்‌ என்றாலும்‌ அது 
சுவை மிக்கதாக இருந்தமையினால்‌ அதை அச்சிட வேண்டுமென்‌.ற. 
எண்ணம்‌ ஆசிரியருக்கு உண்டாயிற்று. 

தூத்துக்குடிச்‌ செல்வார்‌ ரா. மா. மே. 9, தா. சிதம்பரம்‌. 
செட்டியார்‌ அவர்கள்‌ வேண்டிய உதவி செய்வதாகச்‌ சொல்லி 
நூலைப்‌ பதஇப்பிக்கும்படி வற்புறுத்தினார்‌. அவ்வாறே 1905-ஆம்‌. 
ஆண்டு அந்த நூல்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றது. 


அசிரியப்பிரான்‌ மிகவும்‌ அருமையான சங்க நூல்களைப்‌: 
பதப்பித்‌ திருக்கிறார்‌. தியாகராச லீலையோ பிற்காலப்‌ புலவர்‌ 


60 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


இயற்றிய நூல்‌; அரைகுறையானது. நமக்கு அப்படித்தான்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌ ஆசிரியருக்கோ அது கும்‌. ஆசிரியர்‌ பாடிய நூல்‌: 
அதைப்‌ பதிப்பித்த போது முன்னுரையில்‌ ஒரு பாடல்‌ எழுதி 
அமைத்தார்‌. ப 


எண்ணிய பலவும்‌ மாணவர்க்‌ கன்பின்‌ ஈந்திடு நிதிதமிழ்‌ விளங்க 
நண்ணிய புகழ்மீ னாட்சிசுந்‌ தரன்‌ னாவலன்‌ ஈநன்கினி தாய்ந்து 
பண்ணிய வீதி விடங்கர்தம்‌ ஆடற்‌ பனுவலைப்‌ பதிப்பிக்க இயைந்த 
புண்ணிய மதனை நினைதொறும்‌ எனது புந்திமிக்‌ கின்புறு மாலோ." 
சங்கநூல்களைப்‌ பதிப்பித்ததைவிடத்‌ தம்‌ ஆரியர்‌ நூலைப்‌ பதிப்பித்‌ 
துதைப்‌ பெறும்‌ புண்ணியமாகக்‌ கருதினார்‌. என்னே அவருடைய 
குருபக்தி ! 


11. மகாமகோபாத்தியாயப்‌ 
பட்டம்‌ பெற்றது 


1906-ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ முதல்‌ தேதி பிறந்தது.. 
அரசினர்‌ இந்த நாட்டிலுள்ள பல மக்களுக்குப்‌ பல பட்டங்களை- 
வழங்கி ஊக்கம்‌அளிக்கும்‌ நாள்‌ அது. 


அன்று காலையில்‌ இ. வி, கங்காதர சாஸ்திரிகள்‌ ஆசிரியப்‌ 
பெருமானை வந்து கண்டார்‌. எங்களுக்கு எல்லாம்‌ அளவில்லாத. 
மகிழ்ச்சி. எல்லோரும்‌ ஆனந்தத்தால்‌ குதிக்கிறோம்‌'” என்றார்‌. 


ஆரியப்‌ பெருமானுக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லை. ** உங்களுக்கு. 
மகாமகோபாத்தியாயப்பட்டம்‌ கிடைத்ததைப்‌ பற்றிக்‌ கொண்‌ 
டாடுகிறேன்‌. அந்தச்‌ செய்து இன்னமும்‌ உங்களுக்குத்‌ தெரியாதா? 
தெரிந்திருக்க வேண்டுமே!” என்று கேட்டார்‌ சாஸ்திரிகள்‌. 
ஆரியருக்கு அந்தச்‌ செய்தி அப்போதுதான்‌ தெரிந்தது. 


அதுமுதல்‌ நேரிலே கண்டு ஆசிரியரைப்‌ பாராட்டியவர்கள்‌ 
பலர்‌. கடிதங்கள்‌ மூலமாகத்‌ துங்களுடைய மகிழ்ச்சியைத்‌ தெரி: 
வித்துக்‌ கொண்டவர்கள்‌ மிகமிகப்‌ பலர்‌. 


உயர்நீதிமன்றத்தில்‌ நீதிபதியாக இருந்த மணி ஐயர்‌, “மகா: 
மகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ தங்களுக்கு வழங்கப்பட்டதகைக்‌ கண்டு. 
மிகவும்‌ மகிழ்ச்சி அடைகிறேன்‌. அது தங்களுக்கு வரும்‌ என்று 
எனக்குத்‌ தெரியும்‌?” என ஒரு கடிதம்‌ அனுப்பினார்‌. அவருடைய: 
முயற்சியினால்தான்‌ ஆசிரியருக்கு அந்தப்‌ பட்டம்‌ கிடைத்தது 
என்பது அதனால்‌ இதப்‌ வந்துது. 


பத்திரிகைகள்‌ எல்லாம்‌ ஆசிரியருக்கு அந்தப்‌ பட்டம்‌ 
கொடுத்தது பற்றி மிகமிகப்‌ பாராட்டி எழுதின. பலர்‌ 
செய்யுட்களாலேயே பாராட்டி எழுதினார்கள்‌. எல்லோருக்கும்‌. 
அசிரியர்‌ ஒரு பதிலை அனுப்பினார்‌. அது வருமாறு: 

தரங்கள்‌ அன்புடன்‌ எழுதிய பத்திரிகை வரப்பெற்றுத்‌. 
தரங்கள்‌ வைத்திருக்கும்‌ உள்ளன்‌ பின்‌ மிகு தியை உணர்ந்தேன்‌. 


:குறிப்பிட்ட பெயரை வகிப்பதற்கு ஒருசிறிதும்‌ ஆற்றல்‌ 
இல்லேனானதால்‌ அச்செய்தி தெரிந்த நிமிஷம்‌ முதல்‌ மிக்க. 


62. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


நாணமும்‌, அச்சமும்‌ உடையேனாகிய யான்‌ தங்களுக்கும்‌ தங்கள்‌ 
போன்றவர்களுக்கும்‌ இதன்‌ நிமித்தம்‌ உண்டாகும்‌ உண்மையான 
.மனம௫ழ்ச்சியை நோக்கி ஒருவாறு ஆறுதலுற்று வருகிறேன்‌. 


“£பாஷையிலுள்ள பல கலைகளிலும்‌ அதிறிபுணர்கள௱ஈகிய 
பண்டிதர்கள்‌ பெற்று வந்த இப்பெயரைச்‌ சிறியேனுக்கு அளித்தது 
குங்கத்திற்கும்‌ இரும்பிற்கும்‌ பொன்‌ ர... பெயரை இட பருப்பது 
போலும்‌. 


*அட்டுவித்தா லாரொருவரரஈடா தாரே? சர்வேசுவரனுடைய 
திருவருளும்‌ தங்களுடைய மெய்யன்பும்‌ வேண்டிய தமிழ்ப்‌ 
பயிற்சியை இனி உண்டு பண்ணுவதன்றி இனிச்‌ செய்யவெண்ணி 
யிருக்கும்‌ நூலாராய்ச்சிகளைக்‌ கவலையின்றிச்‌ செய்வித்து, அறிவிக்க 
(வேண்டியவற்றை எனக்கு அறிவித்துப்‌ பாதுகாத்து நிறைவேற்று 
மன்று டட. திருவருளைச்‌ சிந்தித்துக்‌ கொண்டு 
வரு பம ட 


அவனன்றி யோரணுவும்‌ அசையாது என்பது. - உண்மை 
யன்றோ?” 


பலவிடங்களில்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ இந்தப்‌ பட்டம்‌ பெற்றதற்‌ 
காகப்‌ பாராட்டு விழா நடத்தினார்கள்‌. அந்நாள்வரை வடமொழி 
வல்லுநர்களுக்கே அந்தப்‌ பட்டம்‌ கிடைத்து வந்தது. இப்போது 
ஆசிரியருக்கு அளித்த இந்தப்‌ பட்டம்‌, அரூனர்‌. தமிழையே 
கெளரவித்தது ஆகும்‌ என்று பலர்‌ பாராட்டி எடுடா 


வேல்ஸ்‌ இளவரசர்‌ வருகை 


1906-ஆம்‌ ஆண்டு ஐனவரி மாதம்‌ வேல்ஸ்‌ இளவர 
ரும்‌, அவர்‌ தேவியாரும்‌ சென்னைக்கு விஜயம்‌ செய்தார்கள்‌. 
ஒரு வாரத்திற்குமேல்‌ கவார்னரது மாளிகையில்‌ தங்கியிருந்தார்கள்‌. 
அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்களைப்‌ பாராட்டிக்‌ கெளரவிப்பதற்காகச்‌ 
சென்னை நகரே விழாக்கோலம்‌ கொண்டிருந்தது. பலவிடங்களில்‌ 
கொண்டாட்டங்கள்‌ நடந்தன்‌. வெளியூர்களிலிருந்தும்‌ சிற்றார்களி 
லிருந்தும்‌ ஜமீன்தார்களும்‌; செல்வர்களும்‌, மற்றவர்களும்‌ வந்து 
சேர்ந்தார்கள்‌. பல அரிய நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்றன. டட 
கவர்னர்‌ மாளிகையில்‌ ஒரு ம்‌ நடந்தது. 


அதற்கு முன்பு சென்னையில்‌ இந்தியர்கள்‌ வத்து வந்த. 
பகுதியை *ப்ளாக்டவுன்‌” என்று ஆங்கிலேயர்‌ வழங்கி வந்தார்கள்‌. 
அது பலருடைய உள்ளத்தைப்‌ புண்படுத்தி வந்தது. ஜார்ஜ்‌ 


மகாமகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ பெற்றது ப 63 


இளவரசர்‌ வந்ததையொட்டி, அதற்கு 'ஜார்த்‌. டவுன்‌”. என்று 
பெயரை மாற்றி வழங்கலாஞார்கள்‌. 


வேல்ஸ்‌ இளவரசர்‌ வரவையொட்டி அறிஞர்‌ வெட்க்க 
பலவகையான பட்டங்களும்‌, சம்மானமும்‌ அளிக்கப்‌ பெற்றன. 
அப்போது ஆசிரியப்‌ பெருமானுக்குத்‌ தங்கக்‌ தோடா. அணிவித்து 
மமதிப்புச்‌ செய்தார்கள்‌. 


பாரதியார்‌ பாடல்கள்‌ 


1906-ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 77-ஆம்‌ தேதி சென்னை 
மாநிலக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ மகா 
மகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ பெற்றதைப்‌ பாராட்ட. ஒரு கூட்டம்‌ 
நடைபெற்றது. அந்தக்‌ கூட்டத்திற்குப்‌ பாரதியார்‌ வந்திருந்தார்‌. 

இந்நிகழ்ச்சி பற்றிச்‌ சென்னை மாநிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ 
4ாணவர்கள்‌ சங்க 1905-6-ஆம்‌ அண்டு அறிக்கைப்‌ பத்திரத்தில்‌ 
பின்வருமாறு குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


“எங்கள்‌ அ௫ிரியரும்‌, இச்சங்கத்‌ தலைவருமாகிய மகா-ஸ்ரீ-ஸ்ரீ 
மேவ. சாமிநாதையரவர்கள்‌ இராசாங்கத்தாரால்‌ மகாமகோ 
பாத்தியாயாப்‌ பட்டம்‌ சூட்டப்பட்ட விஷயத்தைக்‌ குறித்துக்‌ 
கொண்டாடுவதற்குச்‌ சென்னைச்‌ சர்வகலாசாலை அங்கத்இனர்களில்‌ 
ஒருவராகிய மகா-ஸ்ரீ-ஸ்ரீ. ஜே. எம்‌. வேலுப்பிள்ளை அவர்களுடைய 
அக்கிராசனத்தின்‌ கழ்‌ இவ்வருஷம்‌ மார்ச்சு மாதம்‌ 17-ஆம்‌ தேதி 
ஒரு முறை கூடியது. அப்போது மயிலாப்பூர்‌, பி. எஸ்‌. ஹைஸ்கூல்‌ 
குமிழ்ப்‌ பண்டிதர்‌ மகா-ஸ்ரீஸ.்ரீ இ.வை. அனந்தராமையர்‌ அவர்களும்‌ 
அதேசமித்திரன்‌ உதவிப்‌ பத்திராதஇபர்‌ ஆகிய மகா-ஸ்ரீ.ஸ்ரீ சுப்பிர 
மணியபாரதியார்‌ அவர்களும்‌ மற்றும்‌ சிலரும்‌ பாடல்களை நூதன 
மாக இயற்றிப்‌ படித்தார்கள்‌,” ? 


இதிலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌ அக்காலத்தில்‌ 
சுதேசமித்திரன்‌ பத்திரிகையில்‌ உதவி ஆசிரியராகப்‌ பணியாற்றி 
வந்தார்‌ என்பது தெரிகிறது. 


அப்போது பாரதியார்‌ மூன்று பாடல்களை எழுதி வா௫த்தார்‌. 
அந்து மூன்று பாடல்களையும்‌ அங்கேயே ஒரு தாளில்‌ பென்சிலால்‌ 
எழுதினார்‌. அந்தப்‌ பாடல்கள்‌ வருமாறு; 


1. செம்பரிதி ஒளிபெற்றான்‌; பைந்நறவு 
சுவைபெற்றுத்‌ திகழ்ந்தது; ஆங்கண்‌ 
உம்பரெலாம்‌ இறவாமை பெற்றனரென்று 
எவரேகொல்‌ உவத்தல்‌ செய்வார்‌ ? 


64 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


கும்பமுனி எனத்தோன்றும்‌ சாமிநா 
தப்புலவன்‌ குறைவில்‌ கீர்த்தி 

பம்பலுறப்‌ பெற்றனனேல்‌, இதற்கென்கொல்‌ 
பேருவகை படைக்கின்‌ நீரே? 


2. அன்னியர்கள்‌, தமிழ்ச்செவ்வி அறியாதார்‌ 
இன்றெம்மை ஆள்வோ ரேனும்‌, 
பன்னியசீர்‌ மகாமகோ பாத்தியா 
யப்பதவி பரிவின்‌ ஈந்து, 
பொன்னிலவு குடந்தைநகர்ச்‌ சாமிநா 
தன்றனக்குப்‌ புகழ்செய்‌ வாரேல்‌, 
முன்‌ இவன்‌ அப்‌ பாண்டியர்நாள்‌ இருந்திருப்பின்‌ 
இவன்பெருமை மொழிய லாமோ? 
3. *நிதியறியோம்‌, இவ்வுலகத்‌ தொருகோடி. 
இன்பவகை நித்தம்‌ துய்க்கும்‌ _ 
கதியறியோம்‌' என்றுமனம்‌ வருந்தற்க; 
.... குடந்தைநகர்க்‌ கலைஞர்‌ கோவே ! 
பொதியமலைப்‌ பிறந்தமொழி வாழ்வறியும்‌ 
காலமெலாம்‌ புலவோர்‌ வாயில்‌ 
துதியறிவாய்‌; அவர்நெஞ்சின்‌ வாழ்த்தறிவாய்‌; 
இறப்பின்‌ றித்‌ துலங்கு வாயே. 


இல. புலவர்கள்‌ ஏதேனும்‌ காரணத்தால்‌ வெளிப்படையாகம்‌ 
புகழாமல்‌ இருந்தாலும்‌ அவர்கள்‌ உள்ளம்வாழ்த்தும்‌” என்ற கருத்து 
இக்காலத்தில்‌ எவ்வளவு உண்மையானதென்று விளங்குகிறது. 


ஆசிரியப்பெருமான்‌ சென்னைக்கு வந்தபிறகு, அவரிடம்‌. 
கும்முடைய பிள்ளைகளுக்குக்‌ தனியாகப்‌ பாடம்‌ சொல்லும்படி. 
ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று சூனாம்பேட்டை ஜமீன்தார்‌ 
போன்ற சில செல்வர்கள்‌ விரும்பினார்கள்‌. அதற்குக்‌ தக்க 
ஊதியம்‌ கடைக்கும்‌ என்பதையும்‌ தெரிவித்தார்கள்‌. முன்பு. 
சிலர்‌ பாடபுத்தகங்களை எழுதச்சொன்னதுபோல இருந்தது இந்த. 
யோசனை, 


ஆ௫ிரியருக்கோ பண்டைத்‌ தமிழ்‌ நூல்‌ ஆராரய்ச்சியிலும்‌,. 
பதிப்பிலும்‌ இருந்து வந்த உள்ளம்‌ வேறு எதிலும்‌ ஈடுபாடு: 
கொள்ளவில்லை. 


கல்‌ லூரியில்‌ மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ நடத்துவார்‌. தமக்கு 
உதவி செய்கிறவா்களுக்கு மட்டும்‌ தம்‌ லட்‌ ட்‌ நூல்களைப்‌ 


மகாமகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ பெற்றது 65 


பாடம்‌ சொல்லி வந்தார்‌. ஊதியம்‌ கருதிச்‌ செல்வர்களின்‌ 
வீட்டிற்குச்‌ சென்று அவர்கள்‌ பிள்ளைகளுக்குப்‌ பாடம்‌ சொல்லும்‌ 
வழக்கத்தை அவர்‌ மேற்கொண்டிருந்தால்‌ ஒருகால்‌ நிறையப்‌ 
பொருளை ஈட்டியிருக்கலாம்‌. அதனால்‌ அவர்‌ விரும்பியபடி பண்டைத்‌ 
குமிழ்‌ நூல்களை ஆராய்ச்சி செய்யப்‌ போதிய அவகரசம்‌ அவருக்குக்‌ 
கிடைக்காமல்‌ போயிருக்கும்‌. எனவே, பொருளைக்‌ கருதி அத்தகைய 
வேலைகளை மேற்கொள்ளாமல்‌ மறுத்துவிட்டார்‌. 
அர்பத்நட்‌ வங்கி முறிவு 
அந்தக்‌ காலத்தில்‌ அர்பத்நட்‌ வங்கி என்ற பெரிய நிறுவனம்‌ 
சென்னையில்‌ மிகப்‌ புகழ்பெற்று விளங்கியது. 7906-ஆம்‌ அண்டு 
அது திடீரென்று வீழ்ச்சியுற்றது. அதில்‌ பணம்‌ போட்டிருந்த பல 
போர்கள்‌ தம்‌ பொருளை இழந்து துயரத்திற்கு ஆளானார்கள்‌. பல 
குடும்பங்கள்‌ ஆயிரக்கணக்கில்‌ அதில்‌ பணம்‌ போட்டிருந்தமையால்‌, 
அது முறிந்த பிறகு. அவல நிலைக்கு வந்துவிட்டனர்‌. பலர்‌ இத்த 
சுவாகீனம்‌ இழந்தனர்‌. குறைந்த வருமானம்‌ உடையவர்கள்‌ சிலர்‌ 
தாம்‌ சம்பாதித்தது அனைத்தையும்‌ தங்கள்‌ எதிர்காலம்‌ கருஇ அதில்‌ 
போட்டிருந்ததனால்‌, அது மூறிந்தவுடன்‌ உயிரையே விட்டு 
விட்டார்கள்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ தம்பு செட்டித்‌ தெருவில்‌ ரிப்பன்‌ புத்தக 
சாலை என்ற ஒரு புத்தக வெளியிட்டு நிலையம்‌ இருந்தது. அதில்‌ 
ஆசிரியப்‌ பெருமான்‌ பதிப்பித்த நூல்களையும்‌ விற்பனை செய்து 
வந்தார்கள்‌. விற்பனையாகும்‌ புத்தகங்களின்‌ கணக்கை மூன்று 
மாதத்திற்கு ஒரு முறையோ, ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ, 
அவற்றுக்குரிய விலையைச்‌ *செக்‌£காக வைத்து அனுப்புவது 
வழக்கம்‌. அர்பத்நட்‌ கம்பெனி முறிந்து போவதற்கு ஒரு வாரத்‌ 
திற்கு முன்தான்‌ ரூ. 785-க்கு அர்பத்நட்‌ கம்பெனிச்‌ 
செச்கை ரிப்பன்‌ புத்தகசாலை ரவ ரரவ ஆசிரியருக்கு 
அனுப்பி வைத்தார்கள்‌. ப 


இரண்டு நாள்‌ கழித்துத்‌ தஇருவல்லிக்கேணியில்‌ இருந்த அர்பன்‌ 
கோவாபரேடிவ்‌ சொசைடிக்கு ஆசிரியப்‌ பெருமானுடைய 
குமாரர்‌ திரு கல்யாணசுந்தரையர்‌ சென்று வீட்டிற்கு வேண்டிய 
சாமான்களை எல்லாம்‌ வாங்கிகொண்டு, அதற்கு அந்தச்‌ செக்கை 
அவர்களிடம்‌ கொடுத்துவிட்டு, மிச்சப்‌ பணத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு |/வந்துவிட்டார்‌. 


அர்பத்நட்‌ கம்பெனி ஒரு ண்்ளக்கள்‌ மு.நித்துவிட்டது. 
அந்தக்‌ கூட்டுறவுச்‌ வ வட்‌ வேலை பர்த்து வந்து ஒருவர்‌ 
2604-5 


66. ... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆரியப்‌ பெருமானிடம்‌ வந்து, ** நீங்கள்‌ கொடு குத செக்கை மாற்ற 
முடியவில்லை, செக்கிற்குப்‌ பணம்‌ கொடுங்கள்‌. இல்லையானால்‌ 
பிறகு தருவதாகவாவது எழுதிக்‌ கொடுங்கள்‌, இந்தக்‌ செக்கிற்‌ 
குரிய பணத்தை நீங்கள்‌ ரிப்பன்‌ புத்தகசாலை நிறுவனத்தாரிட 
மிருந்தே பெற்றுக்‌ கொள்ளலாம்‌”' எனக்‌ தெரிவித்தார்‌. 


ஆூரியரும்‌ அந்தச்‌ செக்கைப்‌ புத்தகசாலை உரிமையாளரிடமே 
கொடுத்து, அதற்குரிய பணக்கைப்‌ பெற்று வரச்‌ சொன்னார்‌. . 
ஆனால்‌ அர்பத்நட்‌ கம்பெனியில்‌ பணத்தைப்‌ போட்டு இமந்தவர்‌ 
களில்‌ ரிப்பன்‌ புத்தக வெளியீட்டாரும்‌ ஒருவர்‌ ஆதலால்‌, அவர்‌ 
மிகவும்‌ வருத்தத்துடன்‌, *₹அது எப்படி முடியும்‌? முன்பே நான்‌ செக்‌ 
கொடுத்தவுடன்‌ நீங்கள்‌ அதனைப்‌ பணமாக மாற்றிக்‌ கொண்டிருக்‌ .: 
கலரம்‌. அப்படி மாற்றாமல்‌ பல நாட்கள்‌ வைத்திருந்தது உங்கள்‌ 
குறைதான்‌”' என்று சொல்லி விட்டார்‌. ப 


இருவல்லிக்கேணி அர்பன்‌ கூட்டுறவுச்‌ சங்கத்தைத்‌ தொடங்கி 
யவர்களில்‌ ஆசிரியரும்‌ ஒருவர்‌. பல பேர்‌ அந்தச்‌ சங்கத்திற்கு 
இப்படிச்‌ செக்குகளைக்‌: கொடுத்திருந்தார்கள்‌. எனவே இதுபற்றி 
யோ?ூத்து முடிவு செய்ய வேண்டுமென்று அந்தச்‌ சங்கத்திற்கு ஒரு 
கடிதம்‌ எழுதி அனுப்பினார்‌. 

அவர்களால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. சல நாள்கள்‌ 
கமித்து ஆரியர்‌ அந்தச்‌ செக்குக்குரிய பணத்தை அந்தச்‌ சங்கத்‌ 
இற்குக்‌ கொடுத்துவிட்டார்‌. “தாமதம்‌ காரணமாக இப்படி 
நேர்ந்ததே!" என்று அவர்‌ எண்ணவில்லை. பாங்கு முறிந்தகனால்‌ 
எவ்வளவு குடும்பங்கள்‌ அவல நிலையை அடைந்திருக்கும்‌ என்றே 
எண்ணி இரங்கினார்‌. . 


ஜி. யு. போப்‌ 


ஆக்ஸ்பர்டு பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழாசிரியராக இருந்த 
ஜி. யு. போப்‌ அவர்கள்‌ அடிக்கடி ஆசிரியருக்குக்‌ கடிதம்‌ எழுதுவார்‌. 
ஆரியர்‌ பதிப்பித்திருந்த புறநானூற்றை மிகவும்‌ அழுத்தமாகப்‌ 
படித்தார்‌. 9--10--1906 அன்று அவர்‌ எழுதிய கடிதத்தில்‌, 
“6தாரங்கள்‌ அனுப்பிய புறநானூற்றை மூன்றாம்‌ தடவையாக 
இப்போது வாசித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. அவற்றில்‌ உள்ள பல 
அரிய பகுதிக்கான ஏற்கெனவே இங்கிலீஷில்‌ மொழி பெயர்த்து 
விட்டேன்‌. மணிமேகலையையும்‌ முழுதும்‌ ஊன்றிப்‌ படித்து மொழி 
பெயர்த்தும்‌, ஆயிற்று, தங்களுடன்‌ பல மணிநேரம்‌ உட்கார்ந்து 
நேரில்‌ தமிழைப்‌ பற்றிப்‌ பேச விரும்புகிறேன்‌. தங்களைத்தான்‌ 


மகாமகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ பெற்றது 67 


நான்‌ என்றும்‌ என்‌ தமிழ்க்குருவாகக்‌ கொண்டுள்ளேன்‌”” என்று 
எழுதியிருக்கிறார்‌. 


அவர்‌ பல்‌ நூல்களைத்‌ தமிழிலிருந்து ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்த்திருக்கிறார்‌. அவற்றில்‌ சிலவே வந்தனவன்றி யாவும்‌ 
வெளிவரவில்லை. அது தமிழர்களின்‌ துரதிருஷ்டம்‌ என்றுதான்‌ 
சொல்லவேண்டும்‌. 


ஜி. யு. போப்புக்கும்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்கும்‌ இருந்த 
தொடர்பை *என்‌ சரித்திரத்‌” தில்‌ காணலாம்‌. 


தலைப்பில்லாத பச்ச 


1906-ஆம்‌ வருஷம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ 78-ஆம்‌ தேதி அன்று 
சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ மாணவர்களின்‌ சங்கத்து 
ஆண்டு விழா நடக்க ஏற்பாடாகி இருந்தது, அதற்கு வந்து 
குலைமை தாங்க வேண்டுமென்று பாண்டித்துரைத்‌ தேவருக்கு 
அசிரியர்‌ எழுதியிருந்தார்‌. “அவரும்‌ விழாவுக்கு இரண்டு நாட்கள்‌ 
முன்பே சென்னைக்கு வந்துவிட்டார்‌. அவர்‌ சென்னைக்கு வந்ததைப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு பலவிடங்களில்‌ அவரது பேச்சை அன்பார்கள்‌ 
அமைக்க எண்ணினர்‌. ஆசிரியப்‌ பிரானிடம்‌ தம்‌ கருத்தைச்‌ 
“சொல்லி அப்படியே அமைத்துக்‌ கொண்டனர்‌. 


மாநிலக்‌ கல்‌ லூரியில்‌ விழா நடப்பதற்கு முதல்‌ நாள்‌ 
இறிஸ்துவக்‌ கல்‌ லூரியில்‌ துமிழாசிரியராக இருத்த கோபாலா 
சாரியார்‌, பாண்டித்துரைத்‌ தேவரைக்‌ தம்‌ கல்லூரிக்கு அழைத்து, 
நல்ல முறையில்‌ ஒரு வரவேற்பு நடத்தினார்‌. அந்த வரவேற்பில்‌ 
பலர்‌ பேசினார்கள்‌. ஒவ்வொருவர்‌ பெயருக்கும்‌ எதிரில்‌ இன்ன 
பொருள்‌ பற்றிப்‌ பேசுவார்‌ என்று நிகழ்ச்சி நிரலில்‌ போடப்‌ 
பட்டிருந்தது. எனினும்‌ ஆசிரியர்‌ பெயருக்கு எதிரில்‌ பொருள்‌ 
எதையும்‌ குறிக்காமல்‌ “பேசுவார்‌” என்று மட்டும்‌ ௮ச்சிட்டிருந்தது. 


அகைக்‌ கண்டு ஆசிரியர்‌ வருத்தப்படவில்லை. பாண்டித்துரைத்‌ 
தேவருக்கு நடைபெறும்‌ பாராட்டைக்‌ காண்வேண்டுமென்ற 
ஆசையினால்‌ கிறிஸ்துவக்‌ கல்‌ லூரிக்குச்‌ சென்றார்‌. 


அங்கே பலரும்‌ பேசிய பிறகு ஆசிரியரையும்‌ பேசச்‌ சொன்‌ 
னார்கள்‌. *:என்‌ பெயரைப்‌ போட்டு, எனக்குப்‌ பேசுவதற்கு என்று 
எந்தத்‌ தலைப்பையும்‌ இந்த விழா அமைப்பாளர்கள்‌ கொடுக்க 
வில்லை” என்று சற்றுச்‌ சினத்தோடு ஆரியர்‌ பேசக்கூடும்‌ என்று 
அதனை அமைத்தவர்கள்‌ நினைத்திருக்கக்கூடும்‌. ஆனால்‌ ஆசிரியா்‌ 


68 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அதனை நயமாகப்‌ ' புலப்படுத்தி, அதைத்‌ தமக்குச்‌ சாதகமாக்கிக்‌ 
கெண்டு பேசினார்‌. 


எனக்கு இந்தக்‌ கல்லூரித்‌ தமிழாசிரியர்‌ கோபாலாசாரியார்‌ 
மிக்க உதவியைச்‌ செய்திருக்கிறார்‌. இன்ன விஷயத்தைப்‌ பற்றிப்‌ 
பேச வேண்டுமென்று குறிப்பிட்டிருந்தால்‌ அகுற்காகச்‌ சில நூல்‌ 
களைப்‌ பார்த்துச்‌ சத்தம்‌ செய்துகொண்டு வந்திருக்கவேண்டும்‌. 
ஏதேனும்‌ பேசுவார்‌ என்று போட்டிருப்பதால்‌ நான்‌ என்‌ மனம்‌ 
போலச்‌ சிலவற்றை உங்கள்‌ மத்தியில்‌ பேசிவிடலாம்‌. 


இன்றைக்கு விழாத்‌ தலைவராக வீற்றிருக்கும்‌ தேவர்‌ அவர்கள்‌ 
சென்னைக்கு விஜயம்‌ செய்திருப்பது மிகவும்‌ அரிய விஷயம்‌, அவரது 
பேச்சைக்‌ கேட்டாலே போதும்‌; பல அரிய விஷயங்களைக்‌ தெரிந்து. 
கொள்ளலாம்‌. நாளையதினம்‌ மாநிலக்‌ கல்‌. லூரியில்‌ தமிழ்‌ மாணவர்‌ 
கள்‌ சங்கவிழா நடக்க இருக்கிறது. தேவர்‌ அவர்களே நாளைய தினம்‌. 
அங்கும்‌ தலைமை வடிக்கிறார்‌. தவராமல்‌ நீங்கள்‌ எல்லோரும்‌ 
நாளைக்கு அங்கும்‌ வந்திருந்து தேவர்‌ அவர்களது பேச்சைக்‌ கேட்டுப்‌ 
பயன்‌ அடையவேண்டும்‌” என்று தம்‌ பேச்சைச்‌ சுருக்கமாக 
அமைத்துக்‌ கொண்டார்‌. அவையில்‌ உன்ளவர்களுக்கு அந்த விழா 
அமைப்பாளர்கள்‌ செய்தது நியாயமற்றது என்பது புலனாகிவிட்டது. 


12. பாண்டித்துரையின்‌ தொடர்பு 
மாநிலக்‌ கல்லூரி விழா 


1906-ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 18-ஆம்‌ ஆம்‌ தேதி மாநிலக்‌ 
கல்லூரியில்‌ நடைபெற்ற விழா, பெரிய விழாவாக அமைந்து 
விட்டது. அந்தக்‌ காலத்தில்‌ மதுரையில்‌ தமிழ்ச்‌ சங்கத்தைத்‌ 
தொடங்கியவர்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ என்ற செய்தி பரவி 
யிருந்தது. சேதுபதி அவர்களுக்கு இருந்த பெருமையைக்‌ கரட்‌ 
டிலும்‌. அவருக்கு அதிகமான பெருமை இருந்தது. ஆகையால்‌ 
மாநிலக்‌ கல்‌ லூரியில்‌ மாணவர்கள்‌ அல்லாமல்‌ வேறு பல செல்வர்‌ 
களும்‌, புலவர்களும்‌ அந்தக்‌ கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள்‌. 


அந்தக்‌ கூட்டத்தில்‌ கடவுள்‌ வணக்கம்‌ பாடுவதற்காக எ. மகா 
லிங்கையர்‌ என்பவரை ஏற்பாடு செய்துருந்தார்கள்‌. அவர்‌ 
எட்டையபுரம்‌ மகாராஜாவின்‌ குமாரருக்குப்‌ பாடம்‌ சொல்லி 
வந்தார்‌. மிகவும்‌ அழகான வடிவம்‌ உடையவர்‌. அவரது சாரீரம்‌ 
கணீரென்று இருக்கும்‌. அருமையாகப்‌ பாடுவார்‌. அவர்‌ பாடுவதே 
அந்த விழாவுக்குச்‌ சிறப்பாக இருக்கும்‌ என்ற எண்ணத்‌ தினால்‌ 
அவரிடம்‌ முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள்‌. ஆனால்‌ துரதிருஷ்ட 
வசமாக அவருக்குத்‌ தொண்டை கட்டிக்‌ கொண்டதனால்‌ கடைசி 
நேரத்தில்‌ யாரைக்‌ கொண்டாவது பாடச்‌ சொல்லுங்கள்‌ என்று 
ஆரியருக்குச்‌ சொல்லியனுப்பிவிட்டார்‌. 


ப ஆரியர்‌ சிறிது நேரம்‌ யோசித்தார்‌. திருவாரூர்ப்‌ போர்டு 
உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ எம்‌. எஸ்‌. சந்தானமையங்கார்‌ என்பவர்‌ 
தமிழாசிரியராக இருந்தார்‌. அவர்‌ அருமையாகப்‌ பாடுவார்‌. தந்தி 
கொடுத்து அவரை வரச்‌ செய்து அந்த விழாவில்‌ முதலில்‌ கடவுள்‌ 
வணக்கம்‌ பாடச்‌ சொன்னார்‌. அவர்‌ தம்‌ இசைத்‌ திறமையைக்‌ 
காட்டி, இறை வணக்கம்‌ பாடினார்‌. அவையினர்‌ மிதவும்‌ களிப்ப 
டைந்தார்கள்‌, மகாலிங்கையர்‌ வராத குறையைச்‌ சந்தான 
மையங்கார்‌ போக்கிவிட்டார்‌. 


பாண்டித்துரைத்‌ தேவரது பேச்சு அன்று மிக்க எடுப்பாக 
இருந்தது. மாலை 5 மணிக்குத்‌ தொடங்கிய விழா இரவு 8 மணி 
வரை நடந்தது. ப 


70 ப என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆூரியரிடம்‌ யாவருக்கும்‌ உள்ள மதிப்பை அறிந்து அவர்‌ 
பெருமகிழ்ச்சி அடைந்தார்‌. *கும்பகோணத்தைவிடச்‌ சென்னை 
பெரிய நகரமாயிற்றே.அங்கே கடலில்பெருங்காயத்தைக்‌ கரைத்தது 
போல இவருடைய பெருமை ஆகிவிடுமோ?” என்ற அச்சம்‌ 
அவருக்கு இருந்தது. ஆனால்‌ இங்கே வந்தபோது ஆசிரியருக்கு 
மூன்னைவிடப்‌ பெரும்புகழும்‌ செல்வாக்கும்‌ இருப்பதை அறிந்து 
பெருமகிழ்ச்சி அடைந்தார்‌. 


அவார்‌ ஊருக்குச்‌ சென்றவுடன்‌ ஆரியருக்குத்‌ குமக்குண்டான 
பெருமகழ்ச்சியையும்‌ ஆசிரியர்‌ சென்னையில்‌ கதிரவனைப்போல. 
விளங்குவது பற்றிய இன்பத்தையும்‌ வெளியிட்டு ஒரு கடிதம்‌. 
எழுதிஞர்‌. , ர 
ர கடனைப்‌ பெருமல்‌ விட்டது 


கும்பகோணத்தில்‌ ஆூரியார்‌ இருந்தபோது சீவக, 
சிந்தாமணியைப்‌ பதிப்பித்த செய்தி. அவருடைய வரலாற்றில்‌ இருக்‌ 
கிறது. அப்போது சைனமத சம்பந்தமான பல செய்தஇகளை ஆசிரி 
யருக்கு வீடூர்ச்‌ சந்திரநாதசெட்டியார்‌ சொன்னார்‌. அவம்‌ கும்ப 
கோணம்‌ கடைத்‌ தெருவில்‌ மளிகைக்‌ கடை வைத்து வியாபாரம்‌ 
செய்து வந்தார்‌. அவர்‌ தமக்கு உதவியாக இருந்த ஒருவரை 
நம்பிக்‌ கடையை ஓப்படைத்திருந்தார்‌. அவர்‌ சந்திரநா.த செட்டி 
யாரை ஏமாற்றிவிட்டார்‌. அதனால்‌ எதிர்பாராத நஷ்டம்‌ அவருக்கு, 
ஏற்பட்டது. வியாபாரத்தை நிறுத்தும்படியாக நேர்ந்து பின்னர்‌ 
வறுமையினால்‌ மிகவும்‌ துன்புற்றார்‌. 


ஆசிரியர்‌ சென்னை வந்த பிறகு, ஒரு நாள்‌ சந்திரநாத செட்டி 
யாரின்‌ குமாரர்‌ சி, மல்லிநாத செட்டியார்‌ ஆசிரியரின்‌ இல்லத்‌. 
இற்கு வந்தார்‌. அவர்‌ ஆசிரியரிடம்‌ ஒரு கருத்தைக்‌ தெரிவித்தார்‌. 
*₹தரங்கள்‌ இந்த ஊருக்கு வந்த பிறகு தங்களுடைய பதிப்பு நூல்கள்‌ 
கும்பகோணத்தில்‌ இடைக்கவில்லை. பலர்‌ என்‌ தந்தையாரிடம்‌ வந்து, 
“எீவகசிந்தாமணிப்‌ பதிப்பு இருக்கிறதா?” என்று கேட்கிறார்கள்‌: 
இல்லையென்றால்‌, “உங்களிடம்‌ இருக்கும்‌ புத்தகத்தையாவது 
கொடுங்கள்‌. பார்த்துவிட்டுத்‌ தருகிறோம்‌” என்று கெஞ்சுகிறுர்கள்‌ .. 
நீங்கள்‌ பதிப்பித்துள்ள நூல்கள்‌ சிலவற்றை என்னிடம்‌ கொடுத்‌ 
தால்‌ நான்‌ அவற்றைக்‌ கும்பகேரணத்தில்‌ வைத்து விற்று, அவ்வப்‌ 
போது தங்களுக்குப்‌ பணத்தை டம்‌ வைக்கிறேன்‌” என்று 
கேட்டுக்‌ கொண்டார்‌. 


அப்படியே ஆசிரியர்‌ அவரிடம்‌ சில புத்தகங்களைக்‌ கொடுத்து ' 
அனுப்பியதோடு கூட, பின்பும்‌ ரெயில்‌ பார்சல்‌ மூலம்‌ ர்‌ விருப்‌ 
பப்படி. பல புத்தகங்களை அனுப்பி வந்தார்‌. 


பாண்டித்துரையின்‌ தொடர்பு - 71 


புத்தகங்களை வாங்கிக்கொண்டு போனவர்‌, வறுமை காரணமாக 
அவற்றை விற்று வந்த பணத்தைத்‌ திருப்பி அனுப்பவில்லை. பல 
மாதங்கள்‌ ஆகியும்‌ அவரிடமிருந்து செய்தி எதுவும்‌ வராததனால்‌ 
ஆசிரியருடைய குமாரர்‌ அவருக்கு ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. பிறகு 
கும்பகோணத்திற்கு நேரில்‌ சென்றும்‌ விசாரித்தார்‌. ்‌ 


செய்தி தெரிந்தவுடன்‌, சந்திரநாத செட்டியார்‌ மிகவும்‌ 
வருந்இினார்‌.** நீங்கள்‌ அவனை நம்பிப்‌ புத்தகங்களைக்‌ கொடுக்கலாமா? 
நாணயத்தைக்‌ காப்பாற்றத்‌ தெரியாதவன்‌ அல்லவா? எப்படி 
யாவது நான்‌ வற்புறுத்திச்‌ சொல்லிப்‌ பணத்தை அனுப்பச்‌ சொல்‌ 
லுஇறேன்‌” என்று சொல்லி அனுப்பினார்‌. 


வந்தபிறகும்‌ செட்டியாருடைய குமாரரிடமிருந்து எந்தச்‌ 
செய்தியும்‌ இடைக்கவில்லை. ஆகையால்‌ ஆசிரியருடைய குமாரர்‌ 
ஒரு வக்கீலை அமர்த்து, ஒரு நோட்டீஸ்‌ கொடுக்கச்‌ சொன்னார்‌. 


ல வாரங்கள்‌ கழிந்தன. அந்த நோட்டீசுக்கும்‌ பதில்‌ ஒன்றும்‌ 
வரரமையினால்‌, மேலே வழக்குத்‌ தொடரலாம்‌ என்ற எண்ணத்தில்‌ 
வக்&ல்‌ தம்‌ குமாஸ்தாவை ஆரியரின்‌ குமாரரைப்‌ பார்த்து வரும்‌ 
படி. அனுப்பினார்‌. 


அந்தக்‌ குமாஸ்தா ஆசிரியர்‌ குமாரரைப்‌ பார்க்காமல்‌ நேரே 
ஆ௫ிரியரிடம்‌ வந்துவிட்டார்‌. தாம்‌ வந்த காரியத்தை ஆசிரியரிடம்‌ 
சொன்னவுடன்‌ ஆரியர்‌ அதிர்ச்சி அடைந்தார்‌. **நான்‌ சொன்ன 
காக உம்‌ சநேகிதரிடம்‌ போய்ச்‌ சொல்லுங்கள்‌. அந்தத்தொகையை : 
நானே கொடுத்துவிடுகிறேன்‌. அவர்‌ தந்தையார்‌ எனக்குச்‌ செய்‌ 
துள்ள பேருதவிக்கு இது எம்மாத்திரம்‌?” என்று சொல்லி அனுப்பி 
விட்டார்‌. ப 


தமக்கு ஒருவர்‌ செய்த நன்றிக்கு, அவரது பரம்பரையினர்‌ 
செய்த குற்றத்தையும்‌ பொறுக்கும்‌ ஆசிரியரது இயல்பை இந்த 
நிகழ்ச்சி காட்டுகிறது. | 


13. சொந்த வீடு 
சொந்த வீடு வாங்கியது 


சென்னையில்‌ திருவேட்டீசுவரன்‌ பேட்டையில்‌ பிள்ளையார்‌ 
கோவில்‌ தெருவில்‌ ஆசிரியர்‌ குடியிருந்த வீட்டிற்கு ஆரம்பத்தில்‌ 80 
ரூபாய்தான்‌ வாடகை கெகொடுத்துக்கொண்டிருந்தார்‌. அவரது 
குடும்பத்திற்குப்‌ போதிய இடம்‌ அங்கே. இருந்தது, 


ஆசிரியருடன்‌ கல்‌ லூரியில்‌ பழகி வந்த ஆங்கிலப்‌ பேரா ரியர்‌ 
ஒருவர்‌ ஒருநாள்‌ அவரது வீட்டிற்கு வந்தார்‌. தாம்‌ தமிழில்‌ பள்ளிக்‌ 
கூடத்து மாணவர்களுக்காக ஒரு புத்தகம்‌ எழுதியிருப்பதாகவும்‌, 
அதைப்‌ பார்த்துத்‌ திருத்திக்‌ கொடுத்தால்‌ மிகவும்‌ உபயோகமாக 
இருக்கும்‌ என்றும்‌ சொன்னார்‌. 


ஆசிரியர்‌ தமக்கு நேரம்‌ இல்லாமையினால்‌ தம்‌ குமாரரைப்‌ 
பார்த்துக்‌ கொடுக்கச்‌ சொன்னார்‌. அவ்வேலை சம்பந்தமாக அந்தப்‌ 
பேராசிரியர்‌ ஆசிரியர்‌ வீட்டிற்கு அடிக்கடி வரும்போது ஒருமுறை 
ஆூரியருடைய குமாரரைப்‌ பார்த்து, வீட்டிற்கு வாடகை என்ன 
என்பதைக்‌ கேட்டுத்‌ தெரிந்துசொண்டார்‌. அந்து வீட்டின்‌ 
சொந்தக்காரர்‌ எங்கே இருக்கிறார்‌ என்றும்‌ கேட்டு அறிந்து 
கொண்டார்‌. 


உடனே அந்த வீட்டின்‌ சொந்தக்காரரைப்‌ போய்ப்‌ பார்த்து, 
அவரிடம்‌, * திருவேட்டீசுவரன்‌ பேட்டையிலுள்ள உங்கள்‌ வீட்டை 
ஏன்‌. இவ்வளவு குறைந்த வாடகைக்கு விட்டிருக்கிறீர்கள்‌? வேறு 
யாருக்காவது கொடுத்தால்‌ அதிக வாடகை கிடைக்குமே/!?* 
என்று சொன்னார்‌. 


அந்த வீட்டின்‌ சொந்தக்காரராஈகிய முதலியாருக்கு ஆசிரியரிடம்‌ 
மிகவும்‌ மதிப்பு உண்டு. இதைக்‌ கேட்டவுடன்‌ அவருக்குக்‌ கோபம்‌ 
வந்துவிட்டது. **ஐயா, நான்‌ அவரிடம்‌ 80 ரூபாய்‌ வாங்குவதே 
தவறு. என்‌ கையிலிருந்து மாதம்‌ 80 ரூபாய்‌ அவருக்குக்‌ கொடுத்து 
அவரை அந்த வீட்டில்‌ குடி.யிருக்கச்‌ சொல்ல வேண்டும்‌. அவர்‌ 
அவ்வளவு பெரியவர்‌. அவா்‌ குடியிருப்பதனால்குாஈன்‌ இன்றைக்கு 
என்‌ வீடு ஒரு கோவில்‌ மாதிரி இருக்கிறது. எத்தனை பெரியவர்கள்‌ 
அவரைப்‌ பார்ப்பதற்காக அந்த வீட்டிற்கு வருகிறார்கள்‌ தெரியுமா? 
அவரே இடம்‌ போதவில்லை என்று வேறு வீடு பார்த்துக்கொண்டு 


சொந்த வீடு 14. 


போனாலன்றி, நான்‌ அவரை என்‌ வீட்டிலிருந்து போகச்‌ 
சொல்லமாட்டேன்‌. நீர்‌ இதுபோல என்னிடம்‌ வந்து சொன்னதே 
குவறு”* என்று கண்டித்து அனுப்பிவிட்டார்‌. 


மேலும்‌ றிது நாள்‌ கழித்து அந்தப்‌ பேராசிரியரே; 
மாதலியாரைப்‌ போய்ப்‌ பார்த்தார்‌. “அந்த வீடு சிறியதாகவும்‌ 
இருக்கிறது. அதிலிருந்து கிடைக்கிற வாடகையும்‌ குறைவாக 
உள்ளது, நீங்கள்‌ நல்வ விலை கிடைத்தால்‌ அகை விற்றுவிட்டு; 
வேறு ஓர்‌ இடத்தில்‌ பெரிய வீடாகவே கட்டலாமே!'' என்று 
சொன்னார்‌. 


£:நரன்‌ அந்து வீட்டை விற்பதுபற்றி இதுவரை யோசித்தது 
இல்லை. அப்படி. விற்கிற எண்ணம்‌ வந்தால்‌ உங்களுக்குச்‌ சொல்லி 
அனுப்புகிறேன்‌. இப்போது போய்‌ வாருங்கள்‌. அந்த வீட்டைப்‌ 
பற்றி உங்களுக்கு இவ்வளவு அக்கறை உண்டாவதற்கு என்ன 
காரணம்‌ என்று எனக்கு விளங்கவில்லை?” என்று சொல்லி 
மூதலியார்‌ அவரை அனுப்பிவிட்டார்‌. 


எனினும்‌ அந்தப்‌ பேராசிரியர்‌ சொன்னது முதலியாரின்‌ 
மனத்தை உறுத்த ஆரம்பித்துவிட்டது. *அந்த வீடு நமக்குச்‌ 
சொந்தம்‌ என்பதனால்தகானே; இப்படிப்‌ பலரும்‌ பல விதமான 
எண்ணங்களை நம்மிடம்‌ வந்து வெளிப்படுத்திக்‌ கொண்டிருக்‌ 
இருர்கள்‌? அசிரியர்‌ அவர்களுக்கே அந்த வீட்டை உரியதாக்கி 
விட்டால்‌ என்ன?' என்று நினைக்கலானார்‌. 


ஒருநாள்‌ ஆசிரியரிடமே வந்து, ஐயா, உங்களுக்குச்‌ சென்னை 
யில்‌ வீடு வாங்கும்‌ எண்ணம்‌ உண்டா? அப்படியிருந்தால்‌ நான்‌ 
இந்த வீட்டை உங்களுக்கே விற்று விட நினைக்கிறேன்‌?” என்று 
சொன்னதோடு அந்த வீட்டிற்கு மூவாயிரம்‌ ரூபாய்க்கு மேல்‌ ஒரு 
இதாகையைக்‌ குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 


அப்போது கும்பகோணத்தில்‌ ஆசிரியருக்குச்‌ சொந்தமாக ஓரு 
வீடு இருந்தது. அதனால்‌ சென்னையில்‌ புதிய வீடு வாங்குவது பந்றி 
அவர்‌ சந்தித்ததே இல்லை. மேலும்‌ சென்னையில்‌ தாம்‌ நிரந்தரமாக 
இருக்க முடியுமோ, முடியாதோ என்ற சந்தேகமும்‌ இருந்தது. 
ஆகையால்‌ முதலியார்‌ அப்படிக்‌ கேட்டவுடன்‌, வீடு தமக்கு 
வேண்டாம்‌ என்று சொல்லிவிட்டார்‌. 


அடுத்த அண்டு அந்த ஆங்கிலப்‌ பேராசிரியர்‌, தமக்குத்‌ 
தெரிந்த வேறு ஒருவர்‌ மூலமாக முதலியாரிடம்‌ அந்த வீட்டை 
4,300 ரூபாய்க்குப்‌ பேசி, முன்பணமும்‌ கொடுத்துவிட ஏற்பாடு 
செய்தார்‌. 


74 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


முதலியார்‌ அந்தச்‌ செய்தியை ஆசிரியருக்குச்‌ சொல்லி அனும்‌ 
பினார்‌. அதைக்‌ கேட்டவுடன்‌ அ௫ிரியருக்கு மிக்க கவலை உண்டா 
யிற்று. ₹அந்த வீட்டில்‌ இடக்கும்‌ அத்தனை ஏட்டுச்‌ ௬வடி.களையும்‌,, 
புத்தகங்களையும்‌ வேறு இடத்திற்குக்‌ கொண்டுபோக வேண்டுமே! 
புதிய இடம்‌ வசதியாக இருக்குமோ, இருக்காதோ?” என்றெல்லாம்‌. 
குழம்பினார்‌. 

ஒரு நாள்‌ ஆரியர்‌ தம்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தபோது, முதலியாருக்குத்‌ தெரிந்த கணக்குப்பிள்ளை 
ஒருவர்‌ தெரு வழியே போனார்‌. ஆசிரியர்‌ அவரை அழைத்து, 
உங்கள்‌ முதலியார்‌ இந்த வீட்டை வேறு ஒருவருக்கு விற்க முன்‌ 
பணம்‌ வாங்கிவிட்டாராமே! முன்பணம்‌ வாங்கப்‌ போவகைக்‌ 
கொஞ்சம்‌ முன்னால்‌ என்னிடம்‌ சொல்லியிருக்கக்‌ கூடாதா? நானே 
வாங்கிக்‌ கொண்டிருப்பேனே!”” என்று தெரிவித்தார்‌. 


₹“போன வருஷமே, முதலியார்‌ அந்து வீட்டை உங்களுக்கு, 
விற்பதாகச்‌ சொன்னாராமே,. நீங்கள்‌ வீடு வேண்டாம்‌ என்று 
சொல்லிவிட்டீர்களாம்‌. “என்ன காரணத்தினாலோ வேண்டாம்‌ 
என்கிறார்கள்‌; வேறு இடத்தில்‌ மனைவாங்க, பெரிய வீடாகக்‌ கட்டிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌ போலும்‌!” என்று எண்ணிக்‌ 
கொண்டுதான்‌ வெளியில்‌ வீடு விற்பதைப்‌ பற்றியே அவர்கள்‌ முடிவு 
செய்தார்கள்‌?” என்றார்‌ கணக்குப்பிள்ளை. 


அப்படியா? அப்போது அதைப்பற்றி நான்‌ நினைக்கவில்லை. 
இப்போது எனக்கு இந்த வீட்டையே வாங்கிக்‌ கொள்ளவேண்டு 
மென்ற அபிப்பிராயம்‌ இருக்கிறது. அவர்‌ பேசியுள்ள தொகைக்கு 
மேல்‌ நூறு ரூபாய்‌ தருகிறேன்‌. உங்களுக்கும்‌ ஏதாவது உதவி செய்‌ 
கிறேன்‌. எப்படியாவது இந்த வீட்டை எனக்கு வாங்கிக்‌ 
கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள்‌?” என்று சொல்லி அனுப்பினார்‌ 
ஆசிரியர்‌, ப 


அன்று மாலையிலேயே கணக்குப்பிள்ளை வந்தார்‌. உங்களுக்கு 
நல்ல சமாசாரம்‌ கொர்டுவந்திருக்கிறேன்‌. முதலியார்‌ தாம்‌. 
வாங்கிய முன்பணத்தை அவர்களிடமே கொடுத்துவிட்டார்‌. இந்த 
வீட்டை உங்களுக்கே விற்பதற்கும்‌ சம்மதித்துள்ளார்‌?” என்று 
தெரிவித்தார்‌. 


ஆசிரியருக்கு மிகவும்‌ . மகிழ்ச்சி உண்டாயிற்று, அவ்வளவு 
எளிதில்‌ காரியம்‌ முடிந்து விடும்‌ என்று அவர்‌ நினைக்கவில்லை. மூன்‌ 
பணம்‌ கொடுத்தவர்‌ தகராறு செய்யக்கூடுமே என்ற கவலை மட்டும்‌ 
இருந்தது. ன ரர 


சொந்த வீடு 75: 


கணக்குப்பிள்ளை சொன்னார்‌; நீங்கள்‌ சொன்னதை. 
முதலியாரிடம்‌ சொன்னேன்‌.அவருக்கு முதலிலிருந்தே இந்தப்‌ பணம்‌. 
கொடுத்தவர்‌ விக்கிரய பத்திரத்தில்‌ சில நிபந்தனைகளை எழுதச்‌ 
சொன்னார்‌. அதுதான்‌ சரியான சாக்கு என்று, “இந்த றநிபந்‌ 
கனைகளுக்கு எல்லாம்‌ நான்‌ உடன்படமாட்டேன்‌: இந்தாருங்கள்‌ 
உங்கள்‌ முன்பணம்‌” என்று கோபமுடையவரைப்‌ ' போல நடித்து 
அந்தப்‌ பணத்தைத்‌ திருப்பிவிட்டார்‌'' என்றார்‌. 


ஒரு மாதத்திற்குப்‌ பிறகு உரிய விலை கொடுத்து அந்த வீட்டை. 
ஆரியர்‌ வாங்கினார்‌. தமக்குக்‌ கும்பகோணம்‌ கல்லூரியில்‌ வேலை 
வாங்கத்‌ தந்த தியாகராச செட்டியாரின்‌ நினைவாக அந்த இல்லத்‌. 
திற்குப்‌ பெயர்‌ வைத்தார்‌. அந்த வீடுதான்‌ தியாகராச விலாசம்‌” 
என்ற பெயரோடு இன்றும்‌ விளங்குகிறது. 


14. சில நூல்களின்‌ வெளியீடு 
பழைய திருவிளையாடற்‌ பதிப்பு 


இப்போது எங்கும்‌ வழங்கும்‌ பரஞ்சோ தி முனிவரது 
இருவிளையாடற்‌ புராணத்திற்கு முன்பு வேம்பத்தூரார்‌ திருவிளை 
'யாடற்‌ புராணம்‌ என்கிற ஒன்று வழங்கி வந்தது. செல்விநகர்ப்‌ 
பெரும்பற்றப்புலியூர்‌ நம்பியால்‌ அது இயற்றப்பெற்றது. ஆசிரியா்‌ 
அதை ஆராய்ந்து வந்தார்‌. அகதுற்காக மதுரை முதலிய 
இடங்களுக்குச்‌ சென்று, இருவிளயாடல்களை நினைப்பூட்டும்‌ 
இடங்களைப்பற்றி எல்லாம்‌ விசாரித்துக்‌ குறிப்புக்களைச்‌ சேகரித்தார்‌. 
வேம்பத்தூர்‌ சென்று அந்த நூலா௫ிரியரைப்பற்றிய செய்திகளாத்‌ 
'தொகுத்தார்‌. 


7906-ஆம்‌ வருஷம்‌ ஜூலை மாதம்‌ 78-ஆம்‌ தேதி அந்த நூல்‌ 
அரும்பத உரையோடும்‌, வேறு பல ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களோடும்‌ 
வெளியாயிற்று. அதற்குப்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ ரூபாய்‌ 300 
உதவினார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ அது மிகவும்‌ மதிப்புடைய தொகை. 
அந்தத்‌ திருவிளையாடலில்‌ பரஞ்சோதி முனிவர்‌ புராணத்தில்‌ 
இல்லாத பல செய்திகள்‌ புலனாயின. 

செந்தமிழில்‌ நூல்களை வெளியிட்டது 

மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்திலிருந்து செந்தமிழ்‌ என்ற பத்திரிகை 
'டுவளிவந்தது. அதில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ இருந்த புலவர்கள்‌ 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளை எழுதினார்கள்‌. தமிழ்ச்‌ சங்கத்‌ 
தலைவராகிய பாண்டித்துரைத்‌ தேவர்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்கு 
அடிக்கடி கடிதம்‌ எழுதி, செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ ஆசிரியர்‌ ஒவ்‌ 
வோர்‌ இதழிலும்‌ கட்டுரை (எழுதவேண்டுமென்று வற்புறுத்தி 
வருவார்‌. ப 


₹தாரங்கள்‌ சொல்வது நல்லதுதான்‌. எழுதுவதற்குஎத்தனையோ 
. விஷயங்கள்‌ இருக்கின்றன. ஆனாலும்‌ பண்டைத்‌ தமிழ்‌ நூல்களை 
அராய்வதற்கே எனக்கு நேரம்‌ போதவில்லையே! வேறு பணியை. 
மேற்கொண்டால்‌ இதுவும்‌ செய்ய முடியாது; அதனையும்‌ நிறை 
வேற்ற முடியாது” என்று ஆசிரியர்‌ தெரிவித்தார்‌. 

“தங்கள்‌ கட்டுரை இருந்தால்தான்‌ பத்திரிகைக்கே மதிப்பு 
உண்டாகும்‌. தங்கள்‌ விருப்பம்‌ எப்படியோ அந்த வகையில்‌ செய்யுங்‌ 
கள்‌”? என்று பின்னர்‌ நயந்து எழு இனார்‌. ப 


சில்‌ நூல்களின்‌ வெளியீடு 71 


பாண்டித்துரைத்‌ தேவரின்‌ வற்புறுத்தலையும்‌ அவருடைய: 
அன்பையும்‌ அறிந்த ஆசிரியர்‌ செந்தமிழ்ப்‌ பத்‌ திரிகைக்கு ஏதேனும்‌. 
ஒரு வகையில்‌ நலம்‌ செய்ய வேண்டுமென்று விரும்பினார்‌. 


தாம்‌ ஆராய்ந்து கொண்டிருந்த பண்டைக்‌. தமிழ்‌ நூல்களில்‌: 
எதையேனும்‌ *செந்தமிழில்‌' தொடர்ந்து பதிப்பித்து வரலாம்‌. 
என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று, அதன்படி. திருவாரூம்‌ உலாவை 
ஓவ்வொரு மாதமும்‌ ஒவ்வொரு பகுதியாகச்‌ செந்தமிழில்வெளியிட 
லானார்‌. அந்தகக்கவி வீரராகவ முதலியார்‌ இயற்றிய அந்த நூல்‌: 
சுவைமிக்கது. 7805-ஆம்‌ அண்டு அந்த நூல்‌ நிறைவேறியது! 


ஆசிரியரின்‌ புராணங்களை அச்சிடல்‌ 


மகாவித்துவான்‌ மீனாட்டசு சுந்தரம்பிள்ளை பாடிய புராணம்‌: 
களில்‌ மிகவும்‌ சிறியது தனியூர்ப்‌ புராணம்‌. மாயூரத்தை அடுத்த. 
கூறை நாட்டைச்‌ சேர்ந்த சிவத்தலம்‌ தனியூர்‌. அங்கே உள்ள: 
கோவிலுக்குப்‌ புழுசுரம்‌ என்று பெயர்‌. புனுகுப்‌ பூனை பூசித்த 
பாடல்‌ பெற்ற சிவத்தலம்‌ அது. சங்கநூல்களை அச்சிட்டுக்‌ கொண்‌: 
டிருந்த ஆூரியருக்குப்‌ பிள்ளையவர்களுடைய புராணங்களையும்‌. 
பதிப்‌ பிக்கவேண்டுமென்ற எண்ணம்‌ இருந்தது. ஆகவே அந்தத்‌. 
தனியூர்ப்‌ புராணத்தை அச்சிட்டார்‌. 


பின்பு மண்ணிப்படிக்கரைப்‌ புராணம்‌ வெளியாயிற்று. அதுவும்‌. 
மீனாட்சசந்தரம்‌ பிள்ளை இயற்றிய புராணம்‌. மாயூரத்திற்கு அருகில்‌ 
காவிரியின்‌ வடகரையிலுள்ள பாடல்‌ பெற்ற சிவஸ்தலம்‌ அது.. 
இலுப்பைப்பட்டு என்று இப்போது வழங்கு கிறது. 


சிவத்தலம்‌ " சம்பந்தமான செய்திகளைத்‌ தொகுப்பதிலும்‌,. 
சேகரிப்பதிலும்‌ ஆ௫ிரியருக்குப்‌ பேரார்வம்‌ இருந்தது. ஆகையால்‌ 
புராணங்களைப்‌ பதிப்பிக்கும்போது அந்த அந்தத்‌ தலத்தைப்‌ பற்றிய 
செய்திகளைத்‌ தொகுத்து முன்னுரையில்‌ காட்டுவார்‌. அவருடைய: 
புராணப்‌ பதிப்புக்களைப்‌ பார்த்தால்‌ சங்கநூல்‌ பதிப்புக்களைப்‌ 
போலவே, தாம்‌ அதுபற்றி ஆராய்ந்து தொகுத்த செய்திகளைத்‌. 
திரட்டிக்‌ குறிப்புரை முதலியவற்றோடு வெளியிட்டிருப்பதைக்‌. 
காணலாம்‌. ஏதேனும்‌ ஒரு நூலை மீண்டும்‌ பதிப்புக்குக்‌ கொண்டு 
வந்தால்‌ முதலில்‌ பதிப்பித்த பிறகு கிடைத்த ஏட்டுச்‌ சுவடிகளி' 
லிருந்த இருத்தங்களை : அமைத்துக்‌ கொள்வார்‌. அதோடு வேறு. 
பல புதிய பகுதிகளையும்‌ அதில்‌ சேர்ப்பார்‌. 


சீவகசிந்தாமணி முதலிய நூல்களைப்‌. பார்த்தால்‌ ஒவ்வொரு. 
பதிப்பிலும்‌ ஏதேனும்‌ அருமையான புதிய சிறப்பு அமைந்‌தருப்‌: 


78 - என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பதைக்‌ காணலாம்‌.வக௫ிந்தாமணியின்‌ 8-ஆவது பதிப்பு 1907-ஆம்‌ 
வருஷம்‌ நடந்து வந்தது. முதல்‌ பதிப்பு வெளியான பிறகு மேற்‌ 
கொண்டு கிடைத்த சில சுவடிகள்‌ப்‌ பார்த்துச்‌ சில புதிய 
'இருத்தங்களைச்‌ செய்து இருப்பதும்‌ தெரியும்‌. 1907-ஆம்‌ ஆண்டு 
டிசம்பர்‌ மாதந்தான்‌ சிந்தாமணியின்‌ 8-ஆவது பதிப்பு நிறை 
வேறியது. ப 


முதற்பதிப்பு 1889-ஆம்‌ அண்டு வெளியாயிற்று. ஐந்நூறு 
பிர திகளே அச்சிட்டார்‌. இருவாவடுதுறை ஆீனகர்த்தருக்கும்‌ 
வேறு: சிலருக்கும்‌ அனுப்பிய பிரஇகள்‌ போக மற்றவை செலவாக 
இருபது ஆண்டுகள்‌ ஆயின! அதன்‌ இரண்டாம்‌ பதிப்பு 1907-ஆம்‌ 
அண்டுதான்‌ வெளியாயிற்று. 


- நச்சினார்க்கினியா்பால்‌ அன்பு 


ஆரியப்‌ பெருமானுக்கு நூரலை இயற்றிய ஆசிரியர்களைவிடச்‌ 
இறந்த நூல்களின்‌ உரையாூிரியா்களிடத்தில்‌ அதிக மதிப்பு இருந்து 
வந்தது. இலக்கண இலக்கியங்களில்‌ கரை கண்டவராகிய நச்சிஞர்க்‌ 
இனியரைப்‌ பற்றியும்‌, அவருடயை உரைகளின்‌ சிறப்பைப்‌ பற்றியும்‌ 
, பல நூல்களில்‌ எழுதியிருக்கிறார்‌. தமிழ்நூல்‌ உரையாிரியர்களில்‌ 
அவரை *உரையாசிரியச்‌ சக்கரவர்த்து என்று சொல்ல வேண்டும்‌, 
ஆூரியப்பிரானுக்கு அவரிடத்தில்‌ அளவில்லாத மதிப்பு இருந்தது. 
'நச்சினார்க்கினியர்‌ உரையெழுதித்‌ தெளிவாக்கி யிராவிட்டால்‌ பல 
இலக்கண இலக்கிய நூல்களில்‌ உள்ள இடங்களுக்குப்‌ பொருளே 
விளங்கியிருக்காது என்று அடிக்கடி. சொல்வார்‌. நச்சினார்க்கினியன்‌ 
என்பது சிவபெருமான்‌ திருநாமங்களில்‌ ஒன்று, ச்சினார்க்‌ 
கதினியர்‌ போலும்‌ நாகவீச்‌ சுரவ னாரே'' என்பது தேவாரம்‌. 


ஒரு சமயம்‌ மதுரையில்‌ நடந்த' தமிழ்ச்சங்க விழாவுக்கு 
ஆசிரியா்‌ போயிருந்தார்‌. அப்போது நச்சினார்க்கினியரைப்பற்றிச்‌ 
சிறப்பித்துப்‌ பேசினார்‌. ௮வர்‌ செய்துள்ள மகோபகாரத்திற்கு 
எத்தனையோ வகையில்‌ அவருக்கு நினைவுச்‌ சின்னங்கள்‌ ஏற்படுத்த 
'வேண்டுமென்று வற்புறுத்திச்‌ சொன்னார்‌. அப்போது மதுரையில்‌ 
இருந்த தமிழாசிரியராகிய ம, கேரபாலஇருஷ்ணையா்‌ என்பவர்‌ 
அந்தப்‌ பேச்சில்‌ மிகவும்‌ ஈடுபட்டார்‌. அவர்‌ ஆங்கிலம்‌, தமிழ்‌ ஆய 
இரண்டு மொழிகளையும்‌ அறிந்தவர்‌. ஆசிரியப்பெருமான்‌ சொன்ன 
கருத்து அவர்‌ உள்ளத்தில்‌ நன்றாகப்‌ பதிந்தது. அவர்‌ நச்சிஞர்க்‌ 
ன்ற அனர்‌ கத. தன்ன இதல்‌ பர்‌ 
தம்முடைய வாழ்ச்‌ ள்‌ ட்‌ ற, ம்‌ ட்ட 
£ஜ் த்தை அனுப்பினார்‌. பிற்காலத்தில்‌ . கோபால 


- தில நூல்களின்‌ வெளியீடு 79 


இருஷ்ணையர்‌ நச்சினார்க்கனியர்‌ என ஒரு பத்திரிகையையே நடத்தி 
வந்தார்‌. ப 

நச்சினார்க்கினியர்‌ "பெருமையைப்‌ பற்றி ஆசிரியர்‌ பேசும்‌ 
போது தமிழ்ச்சங்க விழாவிற்கு வந்திருந்த சோழவந்தான்‌ 
குமிழ்ப்புலவர்‌ ௮. சண்முகம்பிள்ள்‌ உடனே எழுந்தார்‌. அவர்‌ 
தம்முடைய கையில்‌ தங்கத்‌ தோடா அணிந்திருந்தார்‌. அவர்‌ 
உணர்ச்சி வசப்பட்டு, அந்தத்‌ தோடாவைக்‌ கழற்றி வைத்து 
நச்ஏனார்க்கினியர்‌ நினைவுச்‌ சின்னத்துக்கு வைத்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்று ஆசிரியரை வணங்கினார்‌. அப்போது எல்லோரும்‌ 
உணர்ச்சி மிக்கவர்களானார்கள்‌. 


அந்தக்‌ கூட்டத்திற்கு வந்திருந்த வயி, நாக, ராம. இராமநாதன்‌ 
செட்டியார்‌ ஒரு வெண்பாப்‌ பாடித்‌ தம்முடைய காணிக்கையாக 
30 ரூபாய்‌ தந்தார்‌. அந்தத்‌ தொகையைக்‌ கோடி த்‌ சொல்வது ' 
ஒரு மரபு. 

1 தன்மதுரை யாம்பாண்டிச்‌ சாமி ஈடாத்துதமிழ்த்‌ . 
தென்மதுரைச்‌ சங்கஞ்‌ செழித்தோங்க--நன்மனத்தால்‌ 
நாடியா ரும்புகழும்‌ நாவலீர்‌ கேண்மின்‌ ஒரு 
கோடியான்‌ ஈயும்‌ கொடை,'' 

இந்த விழாவுக்கு வேம்பத்தூர்‌ வித்துவான்‌ சிலேடைப்புலி 
ரிச்சுவையரும்‌ வந்திருந்தார்‌. அவர்‌ அப்போது பாடி௰ பாட்டு:- 


_** சைவம்‌ தழைக்குமிடம்‌ சாத்திரம்‌ தோங்குமிடம்‌. 

... தெய்வப்‌ புல்வர்குழாம்‌ சேருமிடம்‌-- கைவரைகேர்‌ 
துன்னலந்தாழ்‌ பாண்டித்‌ துரைப்பூ மட்ட 
.கன்னிபுரம்‌ மேவியசங்‌ கம்‌.”” 


கிருஷ்ணசாமி ஐயர்‌ செய்த உதவி 


சென்னையில்‌ இருந்த வி, இருஷ்ணசாமி ஐயர்‌ பல வகையில்‌ 
வித்துவான்களுக்கும்‌, புலவர்களுக்கும்‌ உதவி செய்து வந்தார்‌. 
அவரே சம்ஸ்கிருதக்‌ கல்லூரியை நிறுவினவர்‌, ஆசிரியப்‌ பெரு 
மானிடம்‌ அவருக்கு மிக்க மதிப்பு இருந்தது. சிந்தாமணியின்‌ 
8-ஆவது பதிப்பை ஆசிரியர்‌ அவரிடம்‌ கொடுத்தபோது அதில்‌ 
அமைந்திருக்கும்‌ மூகவுரையைக்‌ கண்டு மிகவும்‌ பாராட்டினார்‌. 
“₹தமிழில்‌ இப்படி அருமையான நூலை இந்தக்‌ காலத்தில்‌ யார்‌, 
பதிப்பிக்கிறார்கள்‌? தங்கள்‌ அறிவின்‌ நுட்பத்தையும்‌, உழைப்பையும்‌ 
இந்தப்‌ பதிப்புக்‌ காட்டுகிறது'' என்று ரூ. 70 கொடுத்தார்‌. அதோடு 
ஆசிரியருக்கு வேறு. வகையிலும்‌ ஏதாவது உதவி செய்ய 
வேண்டுமென்று எண்ணினர்‌, 


80 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அந்தக்‌ காலத்தில்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ திராவிடக்‌ 
கல்விக்‌ கழகம்‌ என்ற ஒன்று இருந்தது. பெரும்பாலும்‌ ஆங்கிலம்‌. 
தெரிந்தவார்களே அதில்‌ உறுப்பினர்களாக இருந்தார்கள்‌. அந்தச்‌ 
சபையில்‌ ஆரியப்‌ பெருமானை ஓர்‌ உறுப்பினராகச்‌ சேர்க்க 
வி. கிருஷ்ணசாமி . ஐயர்‌ சொல்லி ஏற்பாடு செய்து விட்டார்‌. பிறகு. 
தமிழ்ப்‌ பரீட்சாதிகாரியாகவும்‌ ஆக்குவதற்கு வேண்டிய 
ஏற்பாட்டைச்‌ செய்தார்‌. அவ்வாறே ஆசிரியா்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
தமிழ்ப்‌ பரீட்சாதிகாரியானார்‌. அதைப்பற்றிப்‌ பல்கலைக்‌ கழகக்‌. 
கூட்டம்‌ ஒன்றில்‌ பலர்‌ ஆசிரியருக்கு இந்தப்‌ பதவியைக்‌ கொடுக்கக்‌. 
கூடாது என்று டை கூறினார்கள்‌. ஆங்கிலம்‌ தெரியாத ஒருவர்‌ 
இத்தகைய வேலைகளைச்‌ சரியாகச்‌ செய்ய மாட்டார்‌ என்றூ. 
பெரும்பாலானவார்கள்‌ சொன்னார்கள்‌. இருஷ்ணசாமி ஐயர்‌ 
ஏதேனும்‌ ஒன்றை நினைத்தால்‌ அதைச்‌ செய்தே தீருவார்‌. அதற்கு. 
எதிராக எந்தத்‌ தடை வந்தாலும்‌ கலங்க மாட்டார்‌. பெரும்‌. 
பரலானவர்கள்‌, ஆசிரியரைப்பற்றிக்‌ குறை கூறின போது, 
இருஷ்ணசாமி ஐயர்‌ அவர்களிடத்தில்‌ பல நியாயங்களை எடுத்துக்‌ 
காட்டி, சில உரைகளை வன்மையாகவும்‌ சொல்லி அவாரர்களது வ௱யை 
அடக்கினார்‌. “ஆங்கிலம்‌ தெரியாதவர்‌ என்று சொல்கிறீர்களே! 
ஆங்கில நாட்டைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பலர்‌ அவருடன்‌ தொடர்பு 
கொண்டிருப்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? ஆங்கில நாட்டு 
ஜி.யு, போப்‌, பிரெஞ்சு நாட்டு ஜூலியன்‌ வின்சன்‌ ஆகியோர்‌ 
அவரது பெருமையை அறிந்து அடிக்கடி அவருக்குக்‌ கடிதம்‌: 
எழுதுகிறார்களே! உங்களில்‌ யாருக்காவது அத்தகைய பெருமை 
உண்டா? அவர்களுடைய பதிப்புக்கள்‌ ஆங்கிலேயர்களைப்போன்ற. 
அறிவுத்‌ திறமையைக்‌ காட்டுவதர்க இருக்கின்றனவே! அவற்றை. : 
எல்லாம்‌ பார்க்காமல்‌ ஏன்‌ உங்கள்‌ இழிந்த குணத்தை வெளிப்‌ 
படுத்திக்‌ கொள்கிறீர்கள்‌??? என்று வன்மையாகப்‌ பேசினார்‌. 
மற்றவர்கள்‌ எல்லாம்‌ அதைக்‌ கேட்டு வாயடங்கினர்‌. ஆசிரியப்‌ 
பெருமான்‌ அந்தச்‌ சபையில்‌ 980 அண்டுக்‌ காலம்‌ தொடர்ந்து 
உறுப்பினராக இருந்து வந்தார்‌. | ப 


புதிய மேசை 


1908-ஆம்‌ ஆண்டு ஆரம்பத்தில்‌, தம்முடைய சிறிய தகப்ப: 
னாருடைய புதல்வியின்‌ கடிமணத்திற்காக ஆரியர்‌ ஸ்ரீரங்கம்‌. 
போயிருந்தார்‌. தம்‌ குடும்பத்துடன்‌ ஒரு வாரம்‌ அங்கே போய்‌. 
இருந்துவிட்டு வந்தார்‌. அப்படியே ஒரு நாள்‌ திருவாவடுதுறை. 
சென்று தங்கி, ஆதீனத்‌ தலைவருடன்‌ அளவளாவினார்‌. சென்னைக்கு த்‌. 
திரும்ப ஒரு வாரம்‌ ஆயிற்று. வந்த அன்று கல்லூரிக்குப்‌ போன 
போது அவரது வகுப்பு அடையாளம்‌ தெரியாமல்‌ மாறியிருந்தது. 
அூங்ருந்த மேசை, நாற்காலி, மேடை எல்லாம்‌ மாற்றப்பட்டு: 


சில நூல்களின்‌ வெளியீடு 81 


இருந்தன. எதற்காக அப்படி மாற்றினார்கள்‌ என்று தெரியாமல்‌ 
கல்லூரி எழுத்தரிடம்‌ அதைப்பற்றி விசாரித்தபோது, ₹தமிழ்‌ வகுப்‌ 
புக்கு இந்த அளவுக்குப்‌ போதாதோ?” என்று அவர்‌ சொன்னார்‌. 
அவருக்குத்‌ தமிழின்‌ பெருமையும்‌ தெரியாது; ஆசிரியப்பெருமா 
டைய பெருமையும்‌ தெரியாது. ப ப 


அப்போது கல்லூரி முதல்வராக இருந்தவர்‌ ஸ்டோன்‌ துரை 
என்பவர்‌. அவரிடம்‌ ஆசிரியர்‌ இந்த மாற்றத்றைத்‌ தெரிவித்த 
போது, “கவனிக்கிறேன்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. இடைவேளையில்‌ 
ஆசிரியர்‌ உணவுக்குச்‌ சென்று திரும்புவதற்குள்‌ முன்பு எப்படி இருந்‌ 
ததோ அப்படியே வகுப்பறை அமைக்கப்‌ பெற்றிருந்தது. அப்படி 
முதல்வர்‌ உத்தரவு இட்டுவிட்டார்‌. அங்கு நிகழ்ந்த மாற்றம்‌ முதல்‌ 
வருக்குத்‌ தெரியாமல்‌ நிகழ்ந்தது என்பது பின்னர்த்தான்‌ தெரிய 
வந்தது. ப 

வ. ௨, சி. கடிதம்‌ 


1908-ஆம்‌ வருஷம்‌ ஆசிரியருக்கு ஒரு கடிதம்‌ வந்தது. அந்தக்‌ 
கடிதத்தின்‌ மேலே சிறையதிகாரிகள்‌ தணிக்கை செய்த குறிப்பு 
இருந்தது. கடிதம்‌ சிறையிலிருந்து வந்திருப்பதாக அந்த அடை 
யாளம்‌ காட்டியது. ₹நமக்குச்‌ சிறையிலிருந்து யார்‌ கடிதம்‌ 
எழுதப்‌ போகிறார்கள்‌?” என்று எண்ணி ஆ௫ரியர்‌ அதைப்‌ பிரித்துப்‌ 
பார்த்தார்‌. 


அப்போது கப்பலோட்டிய தமிழர்‌ வ, ௨. சிதம்பரம்பிள்ளை 
கோயம்புத்துரர்ச்‌ றையில்‌ இருந்தார்‌. அவர்‌ தமிழிலும்‌ நல்ல 
பயிற்சி உள்ளவர்‌. அவரே அந்தக்‌ கடிதத்தை :14--9--08-அம்‌ 
தேதி எழுதியிருந்தார்‌. அவர்‌ சிறையில்‌ திருக்குறளை ஆராய்ச்சி 
செய்து வந்தார்‌. தாம்‌ திருக்குறளை ஆராய்ச்சி செய்வதாகவும்‌ 
குறள்‌ முழுவதையும்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்து வருவதாக 
வும்‌ அதில்‌ குறித்திருந்தார்‌. அதில்‌ தமக்கு ஏற்பட்டுள்ள 
ஐயங்கள்‌ சிலவற்றை எழுதி, அவற்றை விளக்கவேண்டுமென்று 
கேட்டிருந்தார்‌. ஆரியர்‌ அவற்றிற்கேற்றபடி விடை எழுதி 
அனுப்பினார்‌. 

தேதியூர்‌ மகாதேவசிவன்‌ 


ரதசப்தமி சமயத்தில்‌ திருவாவடுதுறையில்‌ திருவிழா நடை, 
பெறும்‌, அந்தத்‌ திருவிழாவுக்கு ஆசிரியர்‌ திருவாவடுதுறை சென்று 
வருவார்‌. 7908-அ.ம்‌ ஆண்டும்‌ வழக்கம்போலத்‌ திருவாவடுதுறை 
சென்றிருந்தார்‌. அப்போது தேதியூர்‌ மகாதேவ சிவன்‌ என்ற 


௪005-6 


82 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பெரியவர்‌ வந்திருந்தார்‌. அவர்‌ பல தலங்களைப்பற்றிய செய்தி 
களைத்‌ தெரிந்து வைத்திருந்தார்‌. ஆசிரியருக்கும்‌ தலங்களைப்‌ பற்றிய 
செய்திகளைக்‌ தொகுத்து வைத்துக்‌ கொள்வதில்‌ ஊக்கம்‌ உண்டு, 
எனவே ஆரியர்‌ அவரிடம்‌ சில முக்கியமான குலங்கள்சம்பந்தமான 
இர்த்தம்‌, விருட்சம்‌, மூர்த்தி என்னும்‌ விவரங்களை விரிவாகக்‌ கேட்டு 
எல்லாவற்றையும்‌ குறிப்பு எடுத்துக்‌ கொண்டார்‌. பிற்காலத்தில்‌ 
முத்து என்றும்‌ வண்ணாரப்‌ பரதேசி என்றும்‌ வழங்கிய ஒருவரிடம்‌ 
இத்தகைய குறிப்புக்களைக்‌ கேட்டு எழுதிக்கொண்டதை நான்‌ 
அறிவேன்‌. 
அரச வனம்‌ 


அந்த ஆண்டு திருவரவடுதுறையில்‌ குருபூஜை மிகவும்‌ றப்‌ 
பாக நடந்தது. வடமொழிப்‌ புலவர்களும்‌, தென்மொழிப்‌ புலவர்‌ 
களும்‌, சங்கேத வித்துவான்களும்‌ வந்து கூடியிருந்தார்கள்‌. இராம 
நாதபுரம்‌ இராஜராஜேசுவர சேதுபதி வந்திருந்தார்‌. குருபூஜை 
அன்று அடியவர்களுக்கு எல்லாம்‌ அன்னம்‌ பாலிப்பார்கள்‌. அதை 
“மாகேசுவர பூஜை” என்று சொல்வது வழக்கம்‌. (மாகேசுவரர்‌- 
இவனடியார்‌). அந்த அன்னம்பாலிப்பைச்‌ சேதுபதி மன்னர்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. இந்தச்‌ செய்தியைக்‌ கேள்வியுற்ற ஆசிரியர்‌ இதைப்‌ 
பற்றி அவரிடம்‌ பாராட்டிப்‌ பேசினார்‌. “இந்தத்‌ தலம்‌ அரச வனம்‌ 
என்னும்‌ பெயருடையது. இன்று இங்கே அரச அனதந்தான்‌ நடக்‌ 
இறது”” என்று சொல்லிப்‌ பாராட்டினார்‌. தருவாவடுதுறையில்‌ அரசு 
தல விருட்சம்‌. அங்கே அரச மரங்கள்‌ ஏராளமாக உள்ளன. 
அதனால்‌ “அரச வனம்‌' என்று இிருவாவடுதுறைக்குப்‌ பெயர்‌. 
சேதுபதி மன்னர்‌ வழங்கும்‌ அன்னம்‌ அன்று எல்லோருக்கும்‌ 
கிடைக்கிறது என்ற பொருளைத்தான்‌ அரச அனம்‌” எனச்‌ சிலேடை. 
யாக ஆரியர்‌ பேசினார்‌. இதைக்‌ கேட்ட மற்றொரு புலவர்‌ : 
எல்லோரும்‌ உண்ணுவகுற்குப்‌ புறப்பட்டபோ து,**போஜன த்திற்குப்‌ 
போ ஜனமே” என்று சொன்னவுடன்‌ எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. 
ஆரியப்‌ பெருமான்‌ சிலேடை. பண்ண அவருக்கும்‌ சிலேடை 
உணர்ச்சி வந்துவிட்டது. 

அச்சகத்தார்‌ புரூப்பில்‌ குறிப்பையும்‌ சேர்த்து அச்சிட்டது 

தொல்லை தரும்‌ ஏட்டுச்சுவடியில்‌ உள்ளதைப்‌ படியெடுத்து 
ஆராய்ந்து அச்சுக்குச்‌ சித்தம்‌ செய்து அனுப்புவது என்பது மலைமேல்‌ 
ஏறுவது போன்ற காரியம்‌. வெறும்‌ உரைநடை நூலாக இருந்தால்‌ 


அச்சிடுவதில்‌ அதிகத்‌ தொல்லைஇராது.செய்யுள்‌ நூலாக இருந்தால்‌ 
அச்சுச்‌ கோப்பவரால்‌ பல பிழைகள்‌ நேரும்‌, அவற்றை எல்லாம்‌. 


சில நூல்களின்‌ வெளியீடு 83 


இருத்தி ஆழ்ந்து பார்த்து, செப்பனிட்டு ஆசிரியர்‌ அனுப்புவார்‌” 
அப்படித்‌ திருத்தி அனுப்பும்போதும்‌ அந்தத்‌ திருத்தங்களைச்‌ செய்‌ 
யாமல்‌ சில சமயத்தில்‌ அச்சடித்து அனுப்பிவிடுவார்கள்‌. சில 
நேரங்களில்‌ இருத்தங்களைப்‌ போடும்போது புதுப்பிமைகளைச்‌ செய்‌ 
வார்கள்‌. அச்சகங்களில்‌ ₹புரூப்‌” இருத்தங்கள்‌ செய்வதற்குத்‌ தகுதி 
யபானவார்களை நியமிப்பதில்லையே என்றவருத்தம்‌ ஆசிரியருக்கு உண்டு. 


ஒரு சமயம்‌ அச்சகத்திலிருந்து வந்த -புரூப்பில்‌ அதிகமான 
பிழைகள்‌ இருந்தன. அவற்றை எல்லாம்‌ இிருத்திவிட்டு, ஓர்‌ 
ஒரத்தில்‌ “இந்த வேலையைச்‌ செய்தவர்‌ எழுத்தறிவு சிறிதும்‌ 
இல்லாதவர்‌ என்று தோன்றுகிறது. தயை பசுப்து கவனிக்க 
வேண்டும்‌”? என்று குறித்து அனுப்பினார்‌. 


மறுதடவை புரூப்‌” வந்தபோது ₹அ௮ச்சகத்திலேயே நன்கு 
இருத்தப்பெற்று, அதிகப்‌ பிழைகளின்றிப்‌ புரூப்‌ வரவேண்டும்‌” 
என்று ஆசிரியர்‌ எழுதியிருந்த குறிப்பையும்‌ அச்சுக்கோத்து நூல்‌ 
பகுதி3யாடு சேர்த்து அதை அனுப்பியிருந்தார்கள்‌! இப்படி. 
எத்தனையே வேடிக்கைகளை, அச்சகத்‌ திருவிளையாடல்களை, 
இப்போதும்‌ கூடப்‌ பார்க்கலாம்‌. 


ஜூலியன்‌ வின்ஸன்‌ கடிதம்‌ 


பாரிஸ்‌ மாநகரத்தில்‌ இருந்து ஜூலியன்‌ வின்சன்‌ ஆரியருக்கு 
அடிக்கடி கடிதம்‌ எழுதுவார்‌. பெருங்கததையை ஆசிரியர்‌ ஆராய்ச்சி 
செய்து கொண்டிருக்கிறார்‌ என்பதை அறிந்த அவருக்கு அதிக 
அளக்கம்‌ உண்டாயிற்று. பிருகத்கதா என்னும்‌ வடமொழி நூலை 
அவர்‌ படித்திருந்த காரணத்தினால்‌ அதனுடைய தமிழ்‌ மொழி 
பெயர்ப்பு பெருங்கதை என்பதை அறிந்து அதை விரைவில்‌ பார்க்க 
வேண்டுமென்ற ஆசை உண்டாயிற்று. 


௪வக சிந்தாமணியின்‌ இரண்டாவது பதிப்பை ஆசிரியர்‌ 
அவருக்கு அனுப்பவில்லை. ஆனாலும்‌ புதுச்சேரியிலிருந்து பிரெஞ்சுக்‌. 
காரர்‌ ஒருவார்‌ அவருக்கு ஒரு பிரதியை அனுப்பியிருந்தார்‌. அதைக்‌ 
கண்டு மிகவும்‌ மஇழ்ச்சி உண்டாயிற்று. அதன்மேல்‌ 487-5-1909 
அன்று ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. 


“எனதன்பிற்குரிய பெருஞ்‌ சிறப்புப்‌ பொருந்திய ஐயனே, 
நீங்களெழுதியருளிய திருமுகம்‌ எங்களிடம்‌ சரியாய்ச்‌ சேர்ந்தது. 
அதனால்‌ மிகவுங்‌ களிகூர்ந்து மகிழ்ந்தோம்‌, நாமெழுதினதஇின்‌ 
பேரில்‌ நீங்கள்‌ சொன்னது பெரிய த ர்கட பார்த்து 
வருகின்றேன்‌. 


84 ... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


நீங்கள்‌ க்கிரம்‌ உதயணன்‌ கதையை அச்சிட்டு வெளியே 
கொடுப்போமென்றதால்‌ தமிழைக்‌. கற்கிறவர்கட்கெல்லாம்‌ ஒப்பி 
லாக்‌ களி பிறந்தோங்கும்‌.௮ச்சிறந்த நூல்‌ வெளிப்படு மாத்திர த்தில்‌: 
எங்கட்ரைண்டு பிரதிகளை ரிஜிஸ்டர்ட்‌ தபாலில்‌ அனுப்பி வைக்க 
வேண்டுமென்று மன்றாடுகிறோம்‌. அவை சென்ற பிறகு விலையும்‌ 
தபாற்‌ கூலியும்‌ செல்விப்போம்‌. 


நீங்களச்சிட்ட சிந்தாமணி இரண்டாம்‌ பதிப்போவென்றால்‌ 
அதினொரு பிரதியை எங்கட்குப்‌ புதுச்சேரியினின்று ஒரு சி3நகித. 
ரனுப்பினார்‌. அவருக்கும்‌ பணத்தை வருவித்தோம்‌. ப 
நீங்கள்‌ நல்ல செளக்கியமாய்‌ நீடு வாழ்கவென்று எழுதினேன்‌. 
இங்ஙனம்‌, 
அன்பன்‌. 
(௦7. 4ய/1௦ஈ 4/1 150ஈ 
(பேராசிரியர்‌ ஜூலியன்‌ வின்சன்‌) 


இந்தக்‌ கடிதத்தைக்‌ கண்ட ஆூரியப்பிரான்‌ மகிழ்ந்தார்‌. 
தமிழ்நாட்டுக்கு அப்பால்‌ நெடுந்தாரத்தில்‌ உள்ள நாட்டில்‌ 
இருப்பவருக்கு க்‌ தமிழிடம்‌ இவ்வளவு பற்றும்‌ தமிழ்‌ நூல்களில்‌ 
விருப்பமும்‌ தமிழ்‌ அறிஞர்களிடம்‌ மதிப்பும்‌ இருக்கின்றனவே 
தமிழ்நாட்டில்‌ வாழ்கிற பலருக்கு . இத்தகைய உணர்ச்சி இருக்க 
வில்லையே! அயல்‌ மொழியாகிய ஆங்கிலத்தில்‌ உள்ள மோகத்தில்‌ 
ஒரு சிறிதளவாவது தமிழில்‌ இருக்குமானால்‌ எவ்வளவு நன்றாக 
இருக்கும்‌!** என்று வருந்தினார்‌. 

தந்திக்குத்‌ துதிக்கை 

1909-ஆம்‌ ஆண்டு திருவாவடுதுறை மடத்தில்‌ குருபூஜை 
நடந்தது. அந்தச்‌ சமயம்‌ இருக்கோடி காவல்‌ கஇிருஷ்ணையா்‌ 
"வயலின்‌ கச்சேரி செய்தார்‌. அப்போது இராமநாதபுரம்‌ சேதுபதி 
வந்திருந்தார்‌. அரசருக்கு இசையில்‌ நல்ல பயிற்சி உண்டு. அவரே 
நன்றாகப்‌ பாடுவார்‌. இருப்புகழை மிக இனிமையாகப்‌ பாடுவது 
அவரது வழக்கம்‌, வித்துவான்‌ “வாதாபி கணபதிம்‌: என்று 
ஆரம்பித்து மிகச்‌ சிறப்பாகப்‌ பாடினார்‌. எல்லோரும்‌ மகிழ்ந்து 
தலையாட்டினர்‌. ந்‌ 

அப்போது ஆரியர்‌ ₹தந்திக்குத்‌ துதிக்கை உண்டு” என்று 
சிலேடையாகச்‌ சொன்னார்‌. தந்தி என்றால்‌ யானை என்றும்‌ பொருள்‌. 
துதிக்கை--தும்பிக்கை, பாராட்டுதல்‌. ப 


15. சில நிகழ்ச்சிகள்‌ 
ஜி, யு. போப்பின்‌ பழக்கம்‌ 


ஆக்ஸ்போர்டுப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பணியாற்றி வந்த 
ஜி, யு. போப்‌ காலமாகி விட்டார்‌... அவருடைய மகனார்‌ ஜே.ஏ.ஆர்‌. 
போப்‌ என்பவர்‌ தம்முடைய தந்தையின்‌ நண்பர்களை எல்லாம்‌ 
தெரிந்து கொண்டிருந்தார்‌. ஜி.யு. போப்‌, ஆரியர்‌ பதிப்பித்த 
மணிமேகலையின்‌ முதல்‌ பதிப்பில்‌ பல அடையாளங்களைச்‌ செய்து 
இடையிடையே பல குறிப்புக்கள்‌ அடங்கிய காகிதங்களை வைத்துப்‌ 
பைண்டு செய்து வைத்திருந்தார்‌. தம்முடைய தந்தையாரின்‌ நினைவு 
தமிழகத்திலுள்ள பெரும்புலவராகிய ஆசிரியப்பிரானுக்கு என்றும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றுநினைத்து அந்த நூலை ஆசிரியருக்கு அனுப்பித்‌ 
தம்முடைய தந்‌ைத காலஞ்சென்ற செய்தியை எழுதியிருந்தார்‌. 
அந்த மணிமேகலை நூலைப்‌ பார்த்த ஆசிரியர்‌ அதைப்‌ பொன்னே 
போலப்‌ பாதுகாத்து வந்தார்‌. 


ஜி. யு. போப்பை நேரில்‌ ஆ௫ரியப்பிரான்‌ பார்த்ததில்லை. 
என்றாலும்‌ இருவருக்கும்‌ இடையே கடிதப்‌ போக்குவரத்து நடந்து 
வந்தது. அதனால்‌ அவர்களுடைய அன்பு வளர்ந்தது. *“புணர்ச்சி 
பழகுதல்‌ வேண்டா உணர்ச்சிதான்‌, நட்பாங்‌ கிழமை தரும்‌:' 
என்ற குறளுக்கு இலக்கியமாக அவர்களுடைய நட்பு இருந்தது. 


போப்‌ திருக்குறளையும்‌ நாலடியாரையும்‌ ஆங்கிலத்தில்‌ மொமி 
பெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்‌. 


சடகோபாசாரியார்‌ 


கும்பகோணம்‌ நகர உயர்நிலைப்பள்ளியில்‌ வடமொழிப்‌ புலவ 
ராகச்‌ சடகோபாசாரியார்‌ என்பவர்‌ இருந்தார்‌. அவர்‌ நன்றாகப்‌ 
படித்தவர்‌. சிறந்து ரசிகர்‌. அசிரியர்‌ அவரைத்‌ இருவ௱£வடு 
துறைக்கு அழைத்துச்‌ சென்று, அம்பலவாண தேசிகரால்‌ சிறப்புப்‌ 
பெறும்படி செய்தார்‌. மிகவும்‌ சுவையாகப்‌ பேசுகின்ற சடகோபா 
சாரியாருடன்‌ ஆசிரியர்‌ அடிக்கடி பழகி, அவர்‌ வாயிலாகப்‌ பல 
வடநூல்‌ செய்திகளைக்‌ தெரிந்துகொள்வார்‌. நகைக்சுவை ததும்பப்‌ 
பேசுவதில்‌ சடகோபாசாரியார்‌ வல்லவர்‌. 


1908-ஆம்‌ ஆண்டு இறுதியில்‌ அவர்‌ நோய்வாய்ப்பட்டார்‌. 
மிகவும்‌ கடுமையான நோயில்‌ வீழ்ந்துவிட்டார்‌. இனிப்‌ பிழைக்க 


86 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


மாட்டார்‌ என்றே தெரிந்தது. படுத்த படுக்கையாகக்‌ 
கிடந்தார்‌. ப 


கம்‌ நண்பராகிய அவரைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட்டு வரலாம்‌ 
என்று ஆரியர்‌ அங்கே சென்றார்‌. அவரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பலர்‌ 
வெளியூரிலிருந்து வந்திருந்தார்கள்‌. வீட்டுத்‌ திண்ணையில்‌ பலர்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. ஆசிரியரைக்‌ கண்டவுடன்‌, **வாருங்கள்‌; 
நீங்கள்‌ வந்திருப்பதைக்‌ கூடத்‌ தெரிந்து கொள்ள முடியாத 
நிலையில்‌ அவர்‌ கிடக்கிறார்‌; கண்ணைத்‌ திறக்கவில்லை; பேசவும்‌ 
இல்லை;. இனி நாம்‌ செய்ய என்ன இருக்கிறது?!” என்று 
சொன்னார்கள்‌. 


ஆசிரியா்‌ உள்ளே சென்றார்‌. சடகோபாசாரியார்‌ 
இருக்குமிடம்‌ சென்று கையினால்‌ அவரது உடலைத்‌ தட்விவிட்ட 
படியே, **உடம்பு எப்படி இருக்கிறது?** என்று மெள்ளக்‌ கேட்டார்‌. 
கண்ணை மூடிக்கொண்டு கிடந்த சடகோபாசாரியார்‌ உடனே 
கண்ணைத்‌ திறந்தார்‌. அதைக்‌ கண்டு எல்லோரும்‌ வியப்படைந் 
தனம்‌, 


நீங்கள்‌ வந்தது மிகவும்‌ சந்தோஷம்‌, நான்‌ விடை பெற்றுக்‌ 
கொள்கிறேன்‌. இங்கே எல்லாரும்‌ எல்லாவற்றையும்‌ சித்தம்‌ 
பண்ணி வைத்திருக்கிறார்கள்‌. வீட்டிலே தளிகை இல்லை. பெருமாள்‌ 
கோவிலிலேயே நன்றாகப்‌ பிரசாதம்‌ செய்யும்படி சாமான்களை 
௮னுப்பியிருக்கிறார்கள்‌. போக்கியமாக இருக்கவேண்டுமென்று 
சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள்‌; எல்லோரும்‌ என்னை வழி அனுப்பத்‌. 
கான்‌ தயாராய்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவன்தான்‌ இன்னும்‌ 
கிளம்பாமல்‌ இருக்கிறான்‌?! என்று வேதனையும்‌, நகைச்சுவையும்‌ 
தோன்றச்‌ சொன்னார்‌, அவர்‌ தம்‌ ஹாஸ்ய. உணர்ச்சியைத்‌ தாம்‌ 
சாகும்‌ காலத்திலும்‌ விடவில்லை. மரண வேதனையையும்‌ மிஞ்சிய 
அவருடைய மன நிலையை அறிந்து ஆசிரியர்‌ வியப்படைந்தார்‌. ப 


- அச்சகம்‌ பெற மறுத்தது 


ஆசிரியர்‌ புத்தகங்களை அச்சிடுவதற்குப்‌ பல அச்சகங்களைநம்பித்‌ 
தொல்லைப்பட்டு வருவதை அறிந்து திருவாவடுதுறை ஆஇீனத்‌ 
தலைவர்‌ அம்பலவாண தேே௫கர்‌ ஆசிரியருக்கு அந்த வகையில்‌ 
ஏதாவது உதவி புரிய வேண்டுமென்று நினைத்தார்‌. அடிக்கடி 
அச்சகத்திற்கே போய்‌ ஒரு புத்தகம்‌ அச்சிடுவதற்குள்‌ பலமுறைகள்‌ 
அல்லலுற வேண்டியிருக்கிறது என்பதையும்‌ உணர்ந்துகொண்டார்‌. 
ஆகையால்‌ அத்தகைய தொல்லை இல்லாமல்‌ இருக்க ஆரியம்‌ 


சில நிகழ்ச்சிகள்‌ 87 


பெருமானே ஓர்‌ அச்சகத்தை வைத்துக்கொண்டால்‌ தலமாக 
இருக்கும்‌ என்று எண்ணினார்‌. ௫ 


ஒரு முறை திருவாவடுதுறைக்கு ஆசிரியா்‌ சென்றிருந்தபோது, 
“நான்‌ ஒரு முக்கியமான செய்தியைத்‌ தங்களுக்குச்‌ சொல்லலாம்‌ 
என்று எண்ணுகிறேன்‌. தாங்கள்‌ பிற ௮ச்சகங்களை நம்பிப்‌ புத்தகங்‌ 
களைக்‌ கொடுத்துத்‌ தொல்லைப்படுகிறீர்கள்‌. தாங்களே ஓர்‌ ௮ச்௪ 
கத்தை வைத்துக்‌ கொண்டால்‌, அதில்‌ * தங்கள்‌ புத்தகங்களை மிக 
விரைவில்‌ அச்சிட வசதியாக இருக்கும்‌ அல்லவா? மடத்திலிருந்தும்‌ 
வேறு நண்பார்களிடத்திலிருந்தும்‌ சேர்த்து 5 ஆயிரம்ரூபாயை நாம்‌ 
தங்களுக்கு அளிக்கிறோம்‌. அதை வைத்துக்‌ கொண்டு அச்சகத்தை 
ஆரம்பித்தால்‌ தங்களுக்கு இன்று இருக்கிற பல தொல்லைகள்‌ 
குறையும்‌. தங்கள்‌ விருப்பத்தை அறிந்து இதற்கு ஏற்பாடு 
செய்யலாம்‌ என்று எண்ணியிருக்கிறேன்‌'? என்று மிக அன்புடன்‌ 
சொன்னார்‌. ப 


அவருடைய அன்பை நன்கு உணர்ந்துகொண்ட ஆூரியார்‌ 
உடனே பதில்‌ சொல்லாமல்‌, “*நாளைக்கு என்னுடைய கருத்தைக்‌ 
தெரிவிக்கிறேன்‌'” என்று வந்துவிட்டார்‌. மறுநாள்‌ சென்றபோது 
ஆஇனத்‌ தலைவர்‌, **என்ன, எப்போது அச்சகத்தைத்‌ தொடங்‌ 
கலாம்‌?”” என்று கேட்டார்‌. ப 


:சந்நிதானத்திற்கு என்னிடம்‌ இருக்கும்‌ பேரன்பை நன்றாக 
உணர்கிறேன்‌. நான்‌ படும்‌ தொல்லைகளை இந்த அளவு தெரிந்து 
கொண்டவர்கள்‌ மிகக்‌ குறைவு. அச்சகம்‌ இருந்தால்‌ விரைவாக 
நூல்களை அச்சிடலாம்‌ என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ இன்று 
புத்தகத்திற்கு வேண்டிய காகிதம்‌, பைண்டுச்‌ சாதனங்கள்‌ ஆகிய 
வற்றை மட்டும்‌ வாங்கித்‌ தருவதற்குத்தான்‌ நான்‌ கவலைப்பட 
வேண்டியதாக இருக்கிறது. ஓர்‌ அச்சகத்தை வைத்து நடத்த 
வேண்டிய வேலையும்‌ எனக்கு ஏற்பட்டுவிடுமானால்‌ ஆட்களை வைத்து, 
சம்பளம்‌ கொடுத்து நிர்வாகம்‌ செய்ய வேண்டிய பெொரறுப்பும்‌ 
ஏற்பட்டுவிடுமே! அப்படியானால்‌ நூல்‌ ஆராய்ச்சிக்கு நேரம்‌ கிடைக்‌ 
குமா என்று அஞ்சுகிறேன்‌. சந்நிதானம்‌ சொல்வதை நான்‌ மறுப்ப 
தாக எண்ணக்‌ கூடாது. என்னுடைய வேலை சிரமமின்றி, வேகமாக 
நடக்க வேண்டுமென்ற திருவுள்ளத்துடன்தான்‌ சந்நிதானம்‌ இப்படி 
உத்தரவிடுகிறது என்பதை அறிந்து கொண்டுள்ளேன்‌. ஆனால்‌ அச்ச 
கத்தால்‌ உண்டாகின்ற தொல்லைகளைப்‌ பற்றியும்‌ சந்நிதானம்‌ 
சந்திக்கவேண்டும்‌. எனக்கு அநுபவத்தில்‌ அது நன்றாகத்‌ தெரியும்‌. 
வேலைக்கரரர்களை வைத்து வேலை வாங்குவது எளிய காரியம்‌ அன்று. 


88 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆகவே இப்போது உள்ளபடியே நடந்துவரச்‌ சந்நிதானம்‌ சம்மதிக்க 
வேண்டும்‌?” என்ருர்‌. 


எது இடைத்தாலும்‌ பெற்றுக்‌ கொள்ள ஆவலாயிருக்கும்‌ 
பெரும்பாலான மக்கள்‌ உள்ள இந்த உலகில்‌ இத்தகையவர்களும்‌ 
இருக்கிறார்களே!” என்று வியந்த ஆதீன்த்‌ தலைவா்‌ அப்பால்‌ 
அந்தக்‌ கருத்தை வற்புறுத்தவில்லை. 
இந்தக்‌ கட்டிடம்‌ 


1910- ஆம்‌ ஆண்டு ஆகஸ்டு மாதம்‌ 88-ஆம்‌ தேதி சிதம்பரம்‌ 
சைவப்‌ பிரகாச வித்தியாசாலையின்‌ ஆண்டு விழா நடைபெற்றது. 
அது ஆறுமுக நாவலரால்‌ நிறுவப்பெற்றது. அந்த விழாவிற்குப்‌ 
பாண்டித்துரைத்தேவர்‌ தலைமை தாங்கினார்‌. ஆசிரியரும்‌ அதற்குச்‌ 
சென்றிருந்தார்‌. பல புலவர்கள்‌ வந்து பேசினார்கள்‌. ஆறுமுக 
நாவலர்‌ பெயரால்‌ அங்கே புதுக்‌ கட்டிடம்‌ கட்டப்பெற்றுக்‌ கிருகப்‌ 
பிரவேசம்‌ நடைபெற்றது, ஆசிரியரைப்‌ பேசும்படி கேட்டுக்‌ கொண் 
டார்கள்‌, 

ஆரியர்‌ பேசும்போது, “தமிழில்‌ நல்ல நூல்களை எல்லாம்‌. 
வெளியிட்ட ஆறுமுக நாவலரவர்களுடைய நினைவை மறவாமல்‌ 
இருக்க இவர்கள்‌ இங்கே ஒரு புதுக்‌ கட்டிடம்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
அதன்‌ திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது, நானும்‌ என்னுடைய 
ஆசிரியப்பெருமான்‌ நினைவாக ஒரு கட்டிடம்‌ கட்டியிருக்கிறேன்‌”* 
என்று கூறிச்‌ சிறிதே நிறுத்தினார்‌. ₹:அப்படியா? இவர்‌ எங்கே 
அந்தக்‌ கட்டிடத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌?”? என்று சபையில்‌ உள்ளவர்‌ 
கள்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்கள்‌. ஆரியர்‌ மேலும்‌ பேசலாஞர்‌, 
**இந்தக்‌ கட்டிடம்‌ நூரல்வடிவத்தில்‌ இருக்கறது. இதற்கும்‌ ஒரு 
திறப்புவிழா முதலில்‌ நடந்தது. எங்கள்‌ ஆசரியர்‌ எழுதிய நூல்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ இந்தக்‌ கட்டிடத்தில்‌ ஒருசேர அமைத்து வெளி 
பிட்டிருக்கிறேன்‌'” என்று பிள்‌்சாயவர்கள்‌ பிரபந்தத்‌ திரட்டைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌. பைண்டு செய்வதையும்‌ கட்டிடம்‌ என்று 
சொல்வது உண்டு, ப 


16. பல வகைப்‌ பெருமைகள்‌ 
திருப்பனந்தாள்‌ மடாதிபதியின்‌ உதவி 


1910- ஆம்‌ ஆண்டு பிள்ளையவர்களது பிரபந்தத்‌ திரட்டை 
ஆசிரியர்‌ அச்சிட்டு நிறைவேற்றினார்‌. அவற்றின்‌ இரண்டு பிரதி 
களைத்‌ திருப்பனந்தாள்‌ காசிமடத்துத்‌ தலைவராக இருந்த காசிவாசி 
சோமசுந்தரக்‌ தம்பிரானுக்கு அனுப்பினார்‌ ஆசிரியா்‌ மணி 
மேகலையைப்‌ பஇப்பித்தபோது உடனிருந்து உதவி செய்தவர்‌ அவர்‌. 
புத்தகம்‌ கிடைத்த பிறகு அவர்‌ ரூ. 850 அனுப்பினார்‌. அதோடு ஒரு 
கடிதம்‌ வந்தது. அவர்‌ தமிழ்ப்‌ புலமை படைத்தவராதலின்‌ அந்தக்‌ 
கடிதுத்தைச்‌ சுவையுடன்‌ எழுதியிருந்தார்‌. **தாங்கள்‌ பண்டுள்ள 
நூல்களை எல்லாம்‌ பதிப்பித்து வருகிறீர்கள்‌. ஆனாலும்‌ தங்களுக்குப்‌ 
பண்டு (*பா0ி) இல்லை. அதற்காக இந்தத்‌ தொகையை அனுப்பி 
யுள்ளேன்‌”? என்று எழுதியிருந்தார்‌. ப 


உடனே அதற்கு ஆரியர்‌ சமத்காரமாகப்‌ பதில்‌ தெரிவித்தார்‌. 
இருப்பனந்தாளிலிருந்து முதல்‌ மூதலாக வந்த உதவி அது. 
ஆகலின்‌ அதை மிகவும்‌ பாராட்டி எழுதியதோடு ஒரு 
கருத்தை எழுதியிருந்தார்‌. ₹*நான்‌ இப்போது செய்கிற குமிழ்த்‌ 
தொண்டை உலகத்தார்‌ பாராட்டுகிறார்கள்‌. நான்‌ பதிப்பிக்கும்‌ 
நூல்களுக்கு எல்லாம்‌ மூலமாக இருப்பது ஓலைச்சுவடிகள்‌. பனநீ 
தாளில்‌ உள்ள நூல்களைத்தான்‌ வெளியிடுகிறேன்‌. அவற்றினால்‌ 
தான்‌ இந்தப்‌ புகழ்‌ கிடைக்கிறது. திருப்பனந்தாளில்‌ இருந்துதான்‌ 
இந்தப்‌ பொருளும்‌ . இடைத்திருக்கிறது' என்று சுவையாகப்‌ 
பதிலையும்‌ எழுதினார்‌. 


அகநானூற்றைப்‌ பதிப்பிக்காமை 


எட்டுத்‌ தொகையில்‌ ஒன்றாகிய அகநானூற்றைப்‌ பதிப்பிக்க 
வேண்டுமென்ற எண்ணம்‌ ஆசிரியருக்கு இருந்தது. 1910 . ஆம்‌ 
ஆண்டிலேயே பல ஏடுசுளைக்‌ தொகுத்து ஆராய்ச்சி செய்யத்‌ 
தொடங்கினார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தலைவராகிய பாண்டித்‌ 
துரைத்தேவரும்‌ ஆரியர்‌ மூலமாக அகநானூறு வந்தால்‌ மிகவும்‌ 
சிறப்பாக இருக்கும்‌ என்று எழுதினார்‌. சங்க நூல்களைப்‌ பதிப்பிப்‌ 
பதில்‌ ஆசிரியருக்கு இருந்த திறமை உலகம்‌ முழுவதும்‌ தெரிந்திருந்த 
தால்‌ அவரே அதைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார்‌. 
ஆசிரியருக்கும்‌ அதை அராய்ந்து பதிப்பிக்க . வேண்டுமென்ற 
எண்ணம்‌ இருந்தது. ப 


90 .... . என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆசிரியப்பிரான்‌ சங்கநுூரல்களைப்‌ பதிப்பித்துப்‌ பு கமழும்‌. 
பணமும்‌ பெறுகிறார்‌ என்ற எண்ணம்‌ பலருக்கு இருந்தது. 
புகம்‌ இருந்ததேயொழியப்‌ பணம்‌ இல்லை. ஆசிரியர்‌ ஏடுகள்‌ 
தேடி ஊர்கள்தோறும்‌ போனதற்குச்‌ செலவிட்ட பணம்‌ அதிகம்‌. 
அதுமாத்திரம்‌ அன்று; பல இடங்களில்‌ ஏட்டுச்சுவடி இருப்பதாகச்‌ 
சொல்லி, அகைத்‌ தருவித்துத்‌ தருவதாகப்‌ பலர்‌ அவ்வப்போது 
பணம்‌ பெற்று வந்தார்கள்‌. ஆசிரியரிடம்‌ பழைய நூல்களின்‌ 
பெயரைச்‌ சொன்னால்‌ போதும்‌, பணம்‌ கொடுத்து விடுவார்‌ 
என்ற எண்ணமும்‌ பலரிடம்‌ வளர்ந்திருந்தது. அப்படி எத்தனையோ 
போர்‌ ஆசிரியரிடம்‌ ஏதாவதொருபழையநரலின்‌ பெயரைச்சொல்லிப்‌ 
பணம்‌ பெற்றுப்‌ போயிருக்கிறார்கள்‌; : சிலர்‌ தங்களிடம்‌ தமிழ்நெறி 
விளக்கம்‌ இருப்பதாகப்‌ பொய்‌ சொல்லிக்‌ கடிதம்‌ எழுதிப்‌ பணம்‌. 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


அகநானூற்றை ஆரியர்‌ ஆராய்ந்துகொண்டிருந்தபோது, 
அதைத்‌ தாங்களே பதிப்பித்தால்‌ தங்களுக்குப்‌ பெயரும்‌, 
பொருளும்‌ வரும்‌ என்று பலர்‌ எண்ணினார்கள்‌. சிலர்‌ அந்து. 
முயற்சியில்‌ தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள்‌ என்பது ஆசிரியருக்கு த்‌ 
தெரித்தது. வேறு ஒருவர்‌ செய்யும்‌ காரியத்தைக்‌ தாமும்‌ செய்யப்‌ 
புகுந்தால்‌ அவர்களது முயற்சி தடைப்படும்‌ என்ற காரணத்தினால்‌ 
அவர்களே பதிப்பிக்கட்டும்‌ என்று ஆரியர்‌ இருந்துவிட்டார்‌. 
ர பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌ ஆூரியருடன்‌ நன்கு 
பழகியவர்‌. அவர்‌ அகநானூற்றைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்ற 
முயற்சியில்‌ பல ஏட்டுச்சுவடிகளை விரிவாக ஆராய்ந்து கொண் 
டிருந்தார்‌. எனினும்‌ அவர்‌ அதனைப்‌ பதிப்பிக்கவில்லை; கடையில்‌ 
ரா. இராகவையங்கார்‌ அவர்களால்‌ அகநானூறு பதிப்பிக்கப்‌ 
பெற்றது. 


“மேருமலை ஒன்றுதானே?' 


1909.அம்‌ வருஷம்‌ வி. கிருஷ்ணசாமி ஐயர்‌ ஹைகோர்ட்‌ 
நீதிபதியாக நியமிக்கப்‌ பெற்றார்‌. அவருடைய மேதையை அறிந்து, 
பலர்‌ அவருக்கு ஏற்ற பதவி கிடைத்தது என மகிழ்ந்து பாராட்‌ 
டினார்கள்‌. ஆசிரியப்‌ பிரானும்‌ அவரைப்‌ போய்ப்‌ பார்த்துத்‌ 
தும்‌ பாராட்டுதலைத்‌ தெரிவித்துவரச்‌ சென்ளூர்‌. 


ஆசிரியரைப்‌ பார்த்தவுடன்‌ இருஷ்ணசாமி ஐயருக்கு மிக்க 
மகிழ்ச்சி உண்டாயிற்று. “வாருங்கள்‌, வாருங்கள்‌. உங்களைப்‌ 
பார்த்ததனால்‌ எனக்குப்‌ புதிய ஊக்கம்‌ உண்டாகிறது, வக்€லாக 
இருந்தால்‌ எனக்கு நேரம்‌ இராது. இப்போது கிடைத்திருக்கும்‌ 


பல்‌ வகைப்‌ பெருமைகள்‌ 97 


பதவி அதிக வேலை உள்ள பதவியன்று. ஆகையால்‌ இப்போது: 
நீங்கள்‌ அடிக்கடி வரலாம்‌. உங்களோடு உரையாடினால்‌ போதும்‌; 
நான்‌ பல செய்திகளைந்‌ தெரிந்துகொள்வேன்‌ ”' என்று ஆசிரியம்‌ 
பெருமானிடம்‌ சொன்னார்‌. அதன்படி ஆரியப்‌ பெருமானும்‌. 
அடிக்கடி சென்று போய்ப்‌ பார்த்துவிட்டு வருவது வழக்கம்‌. 


சென்றிருந்தார்‌. திருவிடைமருதூரில்‌ அவரை வரவேற்கக்‌. 
திருவாவடுதுறை ஆகீனத்தார்‌ ஏற்பாடு செய்தார்கள்‌. அந்தச்‌: 
சமயத்தில்‌ தாங்களும்‌ வந்து இருக்கவேண்டுமென்று ஆசிரியப்‌ 
பிரானுக்கு ஆன த்‌ தலைவர்‌ கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. அப்படியே: 
ஆசிரியரும்‌ அங்கே போனார்‌. 


விழா நன்கு நடைபெற்றது. இருஷ்ணசாமி ஐயர்‌ ஆதீனத்‌. 
தலைவருடன்‌ ஆதீன சம்பந்தமாகப்‌ பல செய்திகளைப்‌ பேசிக்‌ ,கொண் 
டிருந்தார்‌. பிறகு ஆதீனத்‌ தலைவரைப்‌ பார்த்துத்‌ திடீரென்று. 
ஒரு கேள்வி கேட்டார்‌. :*உங்கள்‌ ஆதீனத்தில்‌ மகா வித்துவான்‌ 
மீனாட்சந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ இருந்தார்கள்‌. பின்பு ஐயரவர்கள்‌” 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ கல்‌ லூரியில்‌ வேலைக்குப்போய்விட்டார்கள்‌. 
அந்த ஸ்தானத்தில்‌ இவர்களைப்‌ போல யாரை இப்போது வைத்திருக்‌. 
இறீர்கள்‌??? என்று கேட்டார்‌. ஆூனத்தலைவருக்குச்‌ சற்றுச்‌ சங்கட 
மாகப்‌ போய்விட்டது. என்ன பதில்‌ சொல்வது என்று தெரிய: 
வில்லை. ப 


உடனே அருகில்‌ இருந்த ஆ௫ிரியப்பிரான்‌ பதில்‌ சொன்னார்‌; 
உங்களுக்குப்‌ பின்னால்‌ உங்களைப்‌ போல வேறு யாராவது வருவார்‌ 
களா? உங்களைப்போலவே வேறு யாராவது ஒருவரைத்தான்‌ தேடிப்‌: 
பிழுக்க முடியுமா? அவ்வாறே பிள்காயவர்களைப்‌ போல வேறு யார்‌ 
ஒருவர்‌ இருக்க முடியும்‌? மேருமலை என்றால்‌ ஒரு மலைதானே உண்டு? 
மற்ற : மலைகளெல்லாம்‌ மேரு ஆகுமா?” என்று சொன்னார்‌. 
வி. கிருஷ்ணசாமி ஐயர்‌ சரித்துக்கொண்டார்‌. 


ஜூலியன்‌ வின்சன்‌ பாடல்‌ 


ஆரியர்‌ பெருங்கதை ஆராய்ச்சி செய்து வருகையில்‌. 
பேராூரியர்‌ ஜுலியன்‌ வின்சன்‌ அடிக்கடி. அதைப்பற்றி விசாரித்துக்‌ 
கடிதம்‌ எழுதினார்‌. ஒரு கடிதத்‌ தில்‌ 


பூதலஞ்‌ செழிக்கமுத்‌ தீதனை வளர்க்கும்‌ 
வேதியர்‌ மரபை விளக்கத்‌ தோன்றிய 
சாமி நாதன்‌ னாமப்‌ பெரும 


52 


என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


புல்வோர்க்‌ கெல்லா. மிலகு திலக 

சேம மாகிய நேம நெறியுணர்‌ 

அரும்பெறல்‌ நூலின்‌ பெரும்பொருட்‌ பயனெலாம்‌ 
கைம்மாறு கருதாது பெய்மாரி போல்‌ 
உலகோ ருய்யப்‌ பலகாற்‌ பொழிந்ூதாய்‌ 
நின்னருள்‌ கல்வி நேயம்‌ கொடைசீர்‌ 
நன்னர்க்‌ குணமெலா மியானொரு நாவான்‌ 
நவிற்ற வொண்ணுமோ உவகை யடங்குமோ 
தண்டமிழ்‌ தழைத்கத்‌ தண்டா வூக்கந்‌ 
துன்னுங்‌ கருத்த, நின்னொன்று கூறுவல்‌ 
தகுதி யாள மிகுதி கேண்மியா ப 
நிகரிலாப்‌ புண்ணிய நிற்கே யுறுமென 


சன லா்‌ அசவலை முன்னால்‌ எழுதியிருந்தார்‌. 


17. பிறருக்குச்‌ செய்த உதவிகள்‌ 


ஒரு சமயம்‌ வி. கிருஷ்ணசாமி ஐயர்‌ அவர்கள்‌ ஆசிரியருடைய 
இல்லமாகிய தியாகராச விலாசம்‌ வந்தார்‌. ஆசிரியப்பெருமான்‌ 
ஏட்டுச்சுவடிகளைக்‌ தொகுத்து வைத்திருப்பதையும்‌, எப்போதும்‌ 
வேலை செய்து கொண்டிருப்பதையும்‌ பார்த்து ஆச்சரியப்பட்டார்‌. 


ஆ௫ிரியப்பெருமானுக்கு ஏதாவது உபகாரம்‌ செய்ய வேண்டு 
மென்ற எண்ணம்‌ அவருக்கு உண்டாயிற்று, மாதந்தோறும்‌ 
அரசாங்கத்திலிருந்து ஏதாவது பொருளுதவி கிடைக்க வேண்டு 
மென்று அவர்‌ முயன்றார்‌. ஆனால்‌ அது கைகூடவில்லை. 


கடைசியில்‌ அவரது முயற்சியினால்‌ மகாமகோபாத்தியாயமப்‌: 
பட்டம்‌ கட்டியது. ஆண்டொன்றுக்கு நூறு ரூபாய்‌ அந்தப்‌ பட்டம்‌. 
பெற்றவர்களுக்கு அரசாங்கத்தார்‌ கொடுத்து வந்தார்கள்‌. அந்தக்‌. 
காலத்தில்‌ வட மொழிப்‌ புலவர்களுக்கே அத்தப்‌ பட்டம்‌ கிடைத்து 
வந்தது. 


தங்கக்‌ காப்பு 


ஒரு நாள்‌ ஒர்‌ எளிய மாணவன்‌ ஆசிரியரிடம்‌ வந்தான்‌. அவன்‌ 
இந்து உயர்நிலைப்பள்ளியில்‌ படித்துக்கொண்டிருந்தான்‌. அவன்‌: 
"வறியவன்‌. ஆகையால்‌ உபகாரச்‌ சம்பளம்‌ பெற்றால்‌ படிப்பதற்கு 
வசதியாக இருக்கும்‌ என்று எண்ணினான்‌. ஆசிரியரிடம்‌ தன்‌ வறுமை. 
நிலமையை எடுத்துரைத்தால்‌ ஏதாவது நன்மை கிடைக்கும்‌ என்று: 
எண்ணி வந்ததாகச்‌ சொன்னான்‌. _ 


ஆரியர்‌ அவனைப்‌ பற்றிய செய்திகளை விசாரித்தறிந்தார்‌- 
அவன்‌ சொன்ன விவரங்கள்‌ யாவும்‌ உண்மையாக இருந்தன. அதன்‌ 
பின்னார்‌ இந்து உயர்நிலைப்பள்ளித்‌ தலைமையாிரியருக்கு ஒரு கடிதம்‌. 
எழுதிக்கொடுத்தார்‌. 


அந்தக்‌ கடிதத்தை அவனிடம்‌ கொடுக்கும்போது ஆசிரியா்‌ 
சொன்னார்‌. *:நீ உன்‌ கையில்‌ தங்கக்‌ காப்பு அணிந்திருக்கிறாய்‌. 
இந்தத்‌ தங்கக்‌ காப்புடன்‌ நீ போய்‌, நான்‌ ஏழை என்று சொன்னால்‌ 
யாரும்‌ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்‌. : உலகம்‌ ஒவ்வொருவரையும்‌ 
எடைபோடுகற முறையில்தான்‌ உன்னையும்‌ எடைபோடும்‌. அதைக்‌ 


ற என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


_ கழற்றி வைத்துவிட்டு இந்தக்‌ கடிதத்தைக்‌ கொண்டுபோய்க்‌ கொடு?? 
என்று சொன்னார்‌. உலகியலை நன்கு தெரிந்தே அந்த அறிவுரையைக்‌ 
கூறினார்‌. பையனும்‌ அப்படியே செய்தான்‌. ஆசிரியர்‌ கொடுத்த 
கடிதத்தால்‌ அவனுக்கு நன்மை கிடைத்தது. 


தர்பார்ப்‌ பாட்டு 


1916.ஆம்‌ ஆண்டு டெல்லியில்‌ தர்பார்‌ நடந்தது. ஐந்தாவது 
ஜார்ஜ்‌ மன்னர்‌ வந்திருந்தார்‌. அப்போது அதைப்‌ பாராட்டும்‌ 
முறையில்‌ இருவாவடுதுறை ஆதீனத்‌ தலைவர்‌ அம்பலவாண தேசிகர்‌ 
லட்ச, பம்‌ ஏற்றி அந்த விழாவைக்‌ கொண்டாடினார்‌. அப்போது 
ஆசிரியரும்‌ அங்கே சென்றிருந்தார்‌. அப்போது ஆசிரியர்‌ இயற்றிய 
அில செய்யுட்கள்‌ வருமாறு:-- 


தார்பூத்த ஒளியுடைய முடிமன்ன ரெவரிலும்ஈம்‌ 
ஜார்‌ஜ* மன்னர்‌ 
பேர்பூத்த ஒளியுடைய ரேனுமினும்‌ ஒளிமருவிப்‌ 
பிறங்க எண்ணி 
ஏர்பூத்த விடைமருதற்‌ கோரிலக்கந்‌ தீபம்‌இந்நாள்‌ 
ஏற்று வித்துச்‌ 
சீர்பூத்த புகழ்பெற்றாய்‌ துறைசையிலம்‌ பலவாண 
தேவ நன்றே. (1) 


நலமே மிகுமேக நாதன்‌ பொருட்டு 

நலமே மிகுமேக நரதற்‌-கலசில்சிறப்‌ 

பம்பல வாண வருமணியே நின்போல 

இம்பப்‌ பூரிவா ரிலை, (2) 


[ஏகநாதர்‌- திருவிடை மருதூர்ச்‌ சிவபெருமான்‌; தனித்‌ தலைவ 
சாகிய ஜார்ஜ்‌ மன்னர்‌.] 


இலக்கத்தீ பங்கொண் டிலக ௩நரேசன்‌ 

இலக்கத்தீ பங்கள்தே வேேசற்‌-சுலக்கமற 

ஏற்றுவித்தாய்‌ நாவலந்தீ வென்னுந்தி பத்துபரை 

மாற்றுவித்தாய்‌ யார்நின்போல்‌ வார்‌. (3) 


நலம்படைத்த ஜார்‌ஜுமன்னர்‌ முடிசூடும்‌ சிறந்தவிந்த 
நாட்கோ முத்தித்‌ 

தலம்‌ படைத்த பலனெனுமம்‌ பலவாண தேசிகன்செய்‌ 
சிறப்பாற்‌ பாரில்‌ 


பிறருக்குச்‌ செய்த உதவிகள்‌ 95 


கலம்படைத்தோர்‌ களுமரிய கலைபடைத்தோர்‌ 

களுமின்னுங்‌ கணக்கி லாத 
பலம்படைத்தோர்‌ களும்நிதியப்‌ பயன்படைத்தோர்‌ 

களுமானார்‌ பாரு ளாரே. (4) 


மின்னுமணி முடியரசர்‌ சிகாமணியாம்‌ ஜார்ஐஜுமன்னர்‌ 
மேரி யோடு ப 
துன்னுபல்‌ வகைச்செல்வம்‌ மருவி அழியாஇன்பம்‌ 
துனிஎல்‌ வோர்க்கும்‌ 
இன்னுமுப காரங்கள்‌ பலபுரிந்து மேன்‌ மேல்வாழ்ந்‌ 
திருக்கும்‌ வண்ணம்‌ 
மன்னுமுழு முதலாய வொருபொருளின்‌ மலரடியை 
வாழ்த்து வேனால்‌. (5) 


தொல்காப்பியப்‌ பொருளதிகார ஆராய்ச்சி 


கொழும்பிலிருந்த பெருஞ்செல்வரும்‌, சிறந்த அறிஞருமாகிய 
பொ, குமாரசாமி முதலியார்‌ என்பவர்‌ ஆசிரியருக்கு அடிக்கடி 
கடிதம்‌ எழுதுவார்‌. அவர்‌ காலமாகி விட்டார்‌, அவருடைய முத்த 
குமாரர்‌ ஸ்ரீகாந்த முதலியார்‌ என்பவர்‌ கொழும்பில்‌ இருந்தார்‌. 


குமாரசாமி முதலியார்‌ காலமானபிறகு, அவரது பரம்பரையில்‌ 
வேறு யார்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ள 
விரும்பிய ஆசிரியர்‌, குமாரசாமி முதலியாரின்‌ சகோதரர்‌ அருணாசல 
முதலியாருக்குக்‌ கடிதம்‌ எழுதியிருத்தார்‌. அருணாசல முதலியார்‌ 
எழுதிய கடிதத்தின்‌ மூலந்தான்‌ குமாரசாமி முதலியாரின்‌ மூத்த 
குமாரர்‌ ஸ்ரீகாந்த முதலியார்‌ விலாசம்‌ ஆசிரியருக்குக்‌ கிடைத்தது. 
அது முதல்‌ ஸ்ரீகாந்த முதலியாருக்கு ஆசிரியர்‌ கடிதம்‌ எழுதி 
வந்தார்‌. அவரும்‌ ஆசிரியருக்கு எழுதினார்‌. 


தம்‌ தந்தையாரைப்‌ போலவே ஸ்ரீகாந்த முதலியாரும்‌ தமிழில்‌ 
ரிக்க அன்பு உள்ளவராக இருந்தார்‌. ஆசிரியரின்‌ தொடர்பு 
அவருக்கு ஏற்பட்டவுடன்‌ தமிழ்ப்‌ புலவர்களுக்கு ஊக்கம்‌ அளிக்கும்‌ 
படி ஏதாவது ஒரு காரியத்தைச்‌ செய்யவேண்டுமென்‌ ற எண்ணம்‌ 
அவருக்கு ஏற்பட்டது. தொல்காப்பியப்‌ பொருளதிகாரத்தைப்‌ 
பற்றிச்‌ சிறப்பான ஆராய்ச்சி ஒன்றை எந்தப்‌ புலவர்‌ எழுதுகிறாரோ 
அவருக்குப்‌ பரிசு தரலாம்‌ என்றெண்ணி ஆசிரியரிடம்‌ யோசனை 
கேட்டார்‌. மிகவும்‌ நல்ல காரியம்‌ என்று ஆசிரியரும்‌ அதை 
ஆமோதித்தார்‌. 


96 என்‌ ஆசிரியப்‌ பிரான்‌ 


அதன்பிறகு தமிழ்நாட்டில்‌ உள்ள பத்திரிகைகளில்‌ அதைப்‌ 
பற்றி விளம்பரம்‌ கொடுங்கள்‌ என்று அவர்‌ எழுதியதன்மேல்‌ 
ஆசிரியப்‌ பெருமானும்‌ விளம்பரம்‌ செய்தார்‌. 


1911-ஆம்‌ ஆண்டு நடந்தது.இது: அப்போது புலவார்களிடையே 
தொல்காப்பிய ஆராய்ச்சி அவ்வளவு சிறப்பாக நிகழவில்லை, 
நன்னூலையேபடித்தும்‌ஆராய்ந்தும்‌ பாடம்சொல்லியும்‌ வந்தார்கள்‌. 
ஆகையால்‌ பலர்‌ இந்தக்‌ கட்டுரைப்‌ போட்டியில்‌ கலந்துகொள்ள 
வில்லை. இராமநாதபுரத்தில்‌ இருந்த மு. இராகவையங்காரும்‌ 
பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டராயிருந்த வே. முத்துசாமி ஐயரும்‌ 
கட்டுரைகளை எழுதி அனுப்பியிருந்தார்கள்‌. 


அந்தக்‌ கட்டுரைகளை ஆ௫ரியப்பெருமானே பார்த்துப்‌ பரிசுக்கு 
ஏற்றது எது என்பதைத்‌ இர்மானிக்க வேண்டுமென்று ஸ்ரீகாந்த 
முதலியார்‌ கருதினார்‌. ஆசிரியரும்‌ அப்படியே அந்த இரண்டு 
கட்டுரைகளையும்‌ ஆராய்ந்து, இராகவையங்காரின்‌ கட்டுரை 
சிறப்பாக இருக்கிறது என்று அறிந்து, அதற்கு அந்தப்‌ பரிசை 
அளிக்க வேண்டுமென்று பரிந்துரைத்தார்‌. அந்தக்‌ கட்டுரை 
பின்னாலே *தொல்காப்பியப்‌ பொருளதிகார ஆராய்ச்சி' என்ற 
பெயரில்‌ புத்தகமாகவும்‌ வெளியிடப்பெற்றது. 


18. பல பெருமக்களின்‌ வருகை 
மைக்கேல்‌ பிரபுவுடன்‌ படம்‌ எடுத்துக்‌ கொண்டது 


ஒரு சமயம்‌ சிலாசாசன அலுவலகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
கவர்னர்‌ தம்பதிகளைத்‌ தம்முடைய காரியாலயத்திற்கு வரவேண்டு 
மென்று அழைத்தார்கள்‌. அப்போது கவர்னராக இருந்தவர்‌ 
மைக்கேல்‌ பிரபு. அவரும்‌ அந்தக்‌ காரியாலயத்துற்கு விஜயம்‌ 
செய்ய ஒப்புக்கொண்டார்‌. அந்தக்‌ காரியாலயத்தில்‌ நிறையப்‌ 
பழைய விக்கிரகங்கள்‌ இருந்தன. கவர்னர்‌ தம்பதிகள்‌ வரும்போது 
அந்த விக்கிரகங்களைப்‌ பற்றி ஏதாவது கேட்டால்‌, சரியான தகவல்‌ 
களை எடுத்துக்‌ சொல்ல வேண்டுமே என்ற கவலை அந்தக்‌ காரியா 
லயத்தின்‌ தலைவருக்கு உண்டாயிற்று, _ 


ஒரு நாள்‌ காலையில்‌ அந்தக்‌ காரியாலயத்தின்‌ மானேஜர்‌ 
ஆசிரியரிடம்‌ வந்தார்‌. அடுத்து வாரம்‌ கவர்னர்‌ தம்பதிகள்‌ 
தும்முடைய நிலையத்திற்கு விஜயம்‌ செய்யப்‌ போர்கள்‌ என்றும்‌, 
அங்குள்ள விக்கிரகங்களைப்பற்றிச்‌ சரியாக விளக்கிச்‌ சொல்பவர்‌ 
யாரும்‌ இல்லையென்றும்‌, அறியார்‌ அவர்களே அந்த நேரம்‌ அங்கே 
வந்திருந்து அவார்களுக்கு விளக்கிச்‌ சொல்ல வேண்டுமென்றும்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. 

அப்படியே செய்வதாக இசைந்தார்‌ ஆசிரியா்‌. சலஈசாசன 
அலுவலகத்திற்குக்‌ கவர்னர்‌ தம்பதிகள்‌ விஜயம்‌ செய்தார்கள்‌. 
ஆசிரியப்பெருமான்‌ அவர்கள்‌ கூடவே இருந்து அங்குள்ள விக்ரெகங்‌ 
களைப்பற்றி எல்லாம்‌ தமிழில்‌ எடுத்துச்‌ சொல்ல, அந்த அலுவலக. 
மானேஜர்‌ அவற்றை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்துச்‌ சொன்ஞார்‌. 
அவற்றைக்‌ கேட்டுக்‌ கவர்னர்‌ தம்பதிகள்‌ மிகவும்‌ வியப்பு அடைந்‌ 
காரர்கள்‌; மகிழ்ச்சியும்‌ பெற்றார்கள்‌, அரை மணிக்கும்‌ அதிக. 
மாகவே அங்கு இருந்தார்கள்‌. அவ்வளவு நேரம்‌ அந்த இடத்தில்‌ 
அவர்கள்‌ செலவழித்தது மற்றவர்களுக்கு எல்லாம்‌ மிகவும்‌ ஆச்சரிய 
மாக இருந்தது. **நான்‌ இதுவரையில்‌ தெரிந்துகொள்ளாத 
வற்றைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. இங்கே இவ்வளவு அற்புகமான 
விக்கிரகங்கள்‌ எல்லாம்‌ சிற்பக்‌ களஞ்சியமாக விளங்குவதைக்‌ கண்டு 
வியப்படைகியோறேன்‌. அதுவம்‌ நீள்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ எடுத்து 
விளக்கிய பிறகுகான்‌ தமிழ்நாட்டின்‌ பெருமையை ஒரளவு 
எங்களால்‌ நன்கு புரிந்துகொள்ள முடிகிறது?” என்று சொன்னார்‌. ' 

2602-47 ப 


98 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அப்போது அந்து அலுவலகத்‌ இல்‌ உள்ளவார்கள்‌ கவர்னர்‌ 
தும்பதிகளை வைத்துப்‌ படம்‌ எடுக்க வேண்டுமென்று எண்ணிஞர்கள்‌. 
ஆூரியா்‌ காரியாலய அறையிலேயே குங்கிவிட்டார்‌. ப 


பங்களாவின்‌ முன்புறத்தில்‌ படம்‌ எடுப்பதற்கு வேண்டிய 
ஏற்பாடுகளைச்‌ செய்தார்கள்‌. நான்கு நாற்காலிகள்‌ போடப்‌ 
பெற்றிருந்தன. கவர்னர்‌ தம்பதிகளை அழைத்து வந்து நாற்காலி 
களில்‌ அமரச்‌ செய்தார்கள்‌. மற்ற இரண்டு நாற்காலிகளிலும்‌ 
கரரியாலயத்‌ தலைவரும்‌ மானேஜரும்‌ உட்கார இருந்தார்கள்‌, 
அப்போது கவர்னர்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. ₹“எங்கே அந்தப்‌ 
பண்டிதர்‌??? என்று கேட்டார்‌. அவரையும்‌ இங்கே வந்து அமரச்‌ 
சொல்லுங்கள்‌”? என்றார்‌. உடனே ஒருவர்‌ பின்னும்‌ ஒரு நாற்காலி 
கொண்டுவர ஓடினார்‌. மற்றொருவர்‌ அலுவலகத்தில்‌ உட்கார்ந்‌ 
இருந்த ஆசிரியரை அழைத்துவரச்‌ சென்றார்‌. ஐந்தாவதாக 
வேறு ஒரு நாற்காலி போடப்‌ பெற்று அதில்‌ ஆசிரியர்‌ வந்து 
அமர்ந்த பிறகே கவர்னர்‌ தம்பதிகள்‌ போட்டோ எடுத்துக்‌ கொண்‌ 
டார்கள்‌. ப 


சாமானியத்‌ தமிழ்ப்‌ பண்டிதரைப்‌ பக்கத்தில்‌ உட்காரவைத்துக்‌ 
காண்டு படம்‌ எடுத்துக்‌ கொண்டார்களே என்று மற்றவர்கள்‌ 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ கவார்னரோ ஆசிரியப்‌ பெருமான்‌ 
அங்குள்ள விக்சொகங்களைப்‌ பற்றியெல்லாம்‌ எடுத்துச்‌ சொன்ன 
விளக்கங்களைக்‌ கேட்டு, அவா்‌ மிகப்‌ பெரியவராகத்தான்‌ இருக்க 
வேண்டுமென்று ஊட௫த்துக்‌ கொண்டார்‌. ஆகையால்‌, *உங்கள்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்‌ கொள்வதை நான்‌ 
பெரும்‌ கெளரவமாகக்‌ கருதுகிறேன்‌?” என்று சொன்னார்‌. 

கார்மைக்கேல்‌ பிரபு வருகை 


191 1-ஆம்‌ அண்டு டிசம்பரில்‌ கவர்னர்‌ கார்மைக்கேல்‌ பிரபு 
சென்னை மாநிலக்கல்‌ லூரிக்கு வருவதாக ஏற்பாடாகி இருந்தது, 
அவர்‌ வரும்போது சில கையெழுத்துப்‌ பிர இகளையும்‌ ஏட்டுச்‌ சுவடி, 
களையும்‌ எடுத்து வந்து அவருக்குக்‌ காட்டுவதோடு, ஏட்டுச்‌ சுவடியில்‌ 
எப்படி எழுதுவது என்பதையும்‌ எழுதிக்‌ காட்ட ஆசிரியர்‌ 
எண்ணினார்‌. அதன்‌ பொருட்டுச்‌ சவகசிந்தாமணியின்‌ அச்சிட்ட 
பிரதியையும்‌, ஏடு எழுத்தாணி முதலியவற்றையும்‌ கல்லூரிக்கு 
எடுத்துச்‌ சென்றார்‌. | 

அப்போது கல்லூரித்‌ தலைவராக இருந்தவர்‌ மிடில்மாஸ்ட்‌ 
என்பவர்‌. அவரிடம்‌ ஆசிரியர்‌ தம்‌ விருப்பத்தைத்‌ தெரிவித்தபோது, 
:அப்படியே செய்யலாம்‌. கவர்னர்‌! மிகவும்‌ ஆச்சரியப்படுவார்‌?" 
என்று!தம்முடைய உடன்பாட்டைத்‌ தெரிவித்தார்‌. 


பல பெருமக்களின்‌ வருகை _- 99 


கவர்னர்‌ கல்லூரிக்கு : வந்தார்‌. மிகச்‌ சிறந்த முறையில்‌ 
வரவேற்பு நிகழ்ந்தது. அப்போது வடமொழிப்‌ பேராசிரியராக 
இருந்த ரங்காசாரியார்‌ முதல்வருடன்‌ வந்து எல்லோரையும்‌ 
கவார்னருக்கு அறிமுகப்படுத்தினார்‌. தமிழ்‌ வகுப்பையும்‌ காட்டிட 
ஆரியப்‌ பெருமானையும்‌ அறிமுகப்‌ படுத்தினார்‌. “எனக்கு இவரை 
முன்பே தெரியும்‌. விக்கிரகங்களைப்‌ பற்றி எனக்குச்‌ சொன்னவர்‌ 
இவர்தாம்‌'' என்று கவர்னர்‌ சொன்னார்‌. 


ப உடனே ஆசிரியப்பெருமானும்‌ அவரைக்‌ தம்‌ வகுப்பறைக்குள்‌ 
வரவேண்டுமென்று கேட்டுக்கொள்ள அவரும்‌ உள்ளே வந்தார்‌. 
அவருக்குக்‌ தனி ஆசனம்‌ போட்டு உட்காரச்‌ சொன்னபோது, 
அதில்‌ உட்காராது, மாணவர்கள்‌ உட்காரும்‌ ஒரு பெஞ்சியிலே 
அமர்ந்தார்‌. 


ஆசிரியர்‌ அவருக்குப்‌ பழைய ஏட்டுச்‌ சுவடிகளையும்‌, அவற்றில்‌ 
உள்ள எழுத்துக்களையும்‌, அவற்றைக்‌ கொண்டு அச்சிடப்பெற்ற 
நூலையும்‌ எடுத்துக்‌ காட்டி, எழுத்தாணி கொண்டு எவ்வாறு ஏட்டுச்‌ 
சுவடியில்‌ எழுதுவது என்பதையும்‌ தாமே எழுதியும்‌ காட்டினர்‌. 


பத்து நிமிடங்களுக்குள்‌ வந்து திரும்புவதாக இருந்த கவர்னர்‌, 
அங்கேயே அரைமணிக்கும்‌ மேலாகத்‌ தங்கினார்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ கல்லூரிகளில்‌ தமிழ்ச்‌ செய்யுட்கள்‌ பாடமாக 
அமைக்கப்‌ பெறவில்லை. வெறும்‌ கட்டுரை எழுதுவது மாத்திரந்‌ 
தூரன்‌. உண்டு. எனவே, அப்போது கவா்னரிடம்‌ ஆரியர்‌ 
சொன்னார்‌; “தமிழில்‌ நிறையச்‌ செய்யுட்கள்‌ இருக்கின்றன. நான்‌ 
பழைய செய்யுள்‌ நூல்களை நன்றாகப்‌ படி.த்திருக்கிறேன்‌. அவற்றை 
யெல்லாம்‌ நாங்கள்‌ பாடம்‌ சொல்வதற்கும்‌ மாணவர்கள்‌ படிப்பதற் 
கும்‌ இப்போது வாய்ப்பே இல்லை. காரணம்‌, கல்லூரிப்‌ பாடங்‌ 
களில்‌ அவை சேர்க்கப்பெறாது வெறும்‌ கட்டுரை எழுதுவது: 
மாத்திரந்தான்‌ இருக்கிறது. : தமிழில்‌ எத்தனையோ நூல்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவற்றை ஆராய்ந்து படிக்கின்றவர்கள்‌ குறைவாக 
இருக்கிறார்கள்‌. கல்லூரிப்‌ பருவத்‌ திலேயே அவர்களுக்கு அந்த நூல்‌ 
களின்‌ சுவையை அனுபவிப்பதற்கு வழியமைத்தால்‌, பின்னால்‌ 
அவற்றை முழுவதும்‌ நன்றாகப்‌ படிக்கவேண்டுமென்ற எண்ணம்‌ 
உண்டாகும்‌. எனவே கல்லூரிகளிலேயே தமிழ்‌ இலக்யெங்களைப்‌ 
படிப்பதற்கு வழி செய்வது நன்றாக இருக்கும்‌*? என்று சொன்னார்‌. 


பின்னர்‌ ஒரு சமயம்‌ கவர்னர்‌ மகாபலிபுரத்திற்கு விஜயம்‌ 
செய்வதாக இருந்தார்‌. உடனே அதிகாரிகள்‌ கவர்னருக்கு மகாபலி 
புரத்தைப்பற்றி நன்றாக விளக்க வேண்டுமென்று ஆசிரியரிடம்‌ வந்து, 


100 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பழைய நூல்களில்‌ மகாபலிபுரம்‌ நிதின்‌ செய்திகளை எல்லாம்‌ . 
விரிவாக எழுதஇத்‌ தரவேண்டுமென்று கேட்டனர்‌. மாமல்லபுரம்‌ 


என்பதே மகாபலிபுரம்‌ என்று வழங்குவதாகவும்‌ அங்கே ஜலசயனப்‌ 
பெருமாள்‌, தலசயனப்‌ பெருமாள்‌ என்று இரண்டு திருக்கோயில்கள்‌ 
உள்ளனவென்றும்‌ எழுதியதோடு வேறு பல செய்திகளையும்‌ எழுதி 

உதவினார்‌. அவற்றைக்‌ கேட்டுக்‌ கவர்னர்‌ வியப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ 
ஆுடைந்தார்‌. இப்படிக்‌ கவர்னருக்கும்‌, ஆசிரியப்‌ பெருமானுக்கும்‌. 
அடிக்கடி தொடர்பு உண்டாயிற்று. 


முதல்வர்‌: ஆசிரியர்‌ இல்லத்துக்கு வருகை 


191 2ம்‌ வருஷம்‌ தொடங்கியது. ஜனவரி மாதம்‌ முதல்‌ 
தேதி கல்‌.லூரி முதல்வரை யாவரும்‌ போய்ப்‌ பார்த்து வந்தார்கள்‌. 
அப்போது முதல்வராக இருந்த துரையைப்‌ பார்த்து 
வரலாம்‌ என்று ஆசிரியா்‌ எண்ணினார்‌. தம்முடைய குமாரரை 
அழைத்துக்‌ கொண்டு அவர்‌ இருந்த பங்களாவுக்குச்‌ சென்றார்‌. தாம்‌: 
எற்‌ அரப்பு ஒரு சீட்டில்‌ எழுதி உள்ளே அனுப்பினார்‌. 


அப்போது உள்ளே வேறு யாரோ துரையிடம்‌ பேக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஆசிரியர்‌ வெளியே காத்திருக்க வேண்டி 
நோர்ந்தது. உள்ளே பேசக்‌ கொண்டிருந்தவர்‌ வெளியில்‌ வந்தவுடன்‌. 
ஆசிரியப்‌ பெருமானைக்‌ கண்டார்‌. சிறிதே நடுங்கி ஆசிரியரை 
வணங்கினார்‌. அவர்‌ ஆசிரியரிடம்‌ படித்தவர்‌. “நான்‌ நெடுநேரம்‌. 
உள்ளே பேசிக்கொண்டிருந்து விட்டேன்‌. தாங்கள்‌ வந்திருக்‌ 
றீர்கள்‌ என்று தெரிந்திருந்தால்‌ இவ்வளவு நேரத்தை எடுத்துக்‌ 
கொண்டிருக்க மாட்டேன்‌; மன்னிக்க வேண்டும்‌” என்று கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 


.. பிறகு உள்ளே சென்றவுடன்‌ துரையிடம்‌ பல செய்திகளைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌. தியாகராச விலாசம்‌ வந்து தமது புத்தக 
சாலையைப்‌ பார்க்கவேண்டுமென்று துரையிடம்‌ ஆரியர்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌... அவர்‌ மிகவும்‌ உவகை அடைந்தார்‌. 
பிறகு வருகிறேன்‌.” என்று சொன்னார்‌. என்றாலும்‌ அன்று. 
மாலையே 2 மணிக்குத்‌ தம்‌ காரில்‌ வந்துவிட்டார்‌. தியாகராச 
விலாசத்தில்‌ 1$ மணி நேரம்‌ இருந்து எல்லாவற்றையும்‌ பார்த்து 
இன்புற்றார்‌ ஏட்டுச்‌ சுவடிகளையே முன்பு பார்த்திராத அவருக்கு 
அவற்றைக்‌ கண்டபோது பெருவியப்பாக இருந்தது. அதிலுள்ள 
எழுத்துக்கள்‌, எழுதும்‌ முறை பற்றியெல்லாம்‌ விரிவாகக்‌ கேட்டார்‌. 
“புலவர்‌ தமது. நூலை ஓர்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌ எழுதியிருப்பார்‌, மூலச்‌ 
சுவடியிலிருந்து எத்தனையோ பேர்‌ பிரதிகள்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 
இது காரணமாகப்‌ பல பிழைகளும்‌ சுவடிகளில்‌ வந்துவிட்டன. 


பல்‌ பெருமக்களின்‌ வருகை 101 


இவற்றைப்‌ பார்த்து அச்சிடும்போது, பல நூல்களின்‌ ஆராய்ச்சி 
யால்‌, இன்ன இடத்தில்‌ இன்னவாறு இருத்தல்‌ வேண்டும்‌ என்பதை 
உணர்ந்து பிழைகளைக்‌ திருத்தி அச்சிட வேண்டியுள்ளது”? என்பதை 
ஆசிரியர்‌ விளக்கினார்‌. 


சுவடி வடிவத்தில்‌ கவர்ச்சி இல்லாமல்‌ உள்ள நூல்கள்‌ அச்சிட்ட 
புத்தகங்களாக வரும்போது எவ்வளவு அழகு$பெறுகின்றன! ஆனால்‌ 
அந்த அழகு மட்டும்‌ இருந்தால்‌ போதுமா ? நூற்பதிப்பும்‌ திருத்த 
மாக இருக்க வேண்டும்‌ அல்லவா ? அத்தகைய சிறந்த தொண்டைச்‌ 
செய்யும்‌ ஆ௫ரியருக்குக்‌ தமிழுலகம்‌ எந்தக்‌ காலத்தும்‌ கடமைப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌ என்று எண்ணினார்‌. !ஆசிரியப்பிரான்‌ செய்கிற 
காரியம்‌ செயற்கரிய செயல்‌ என்று உணர்ந்து பாராட்டினார்‌. 


- கிருஷ்ணசாமி ஐயர்‌ மறைவு 


1911-ஆம்‌ வருஷம்‌ டில்லியில்‌ தர்பார்‌ நடந்த சமயத்தில்‌ 
ஆூரியர்‌ திருவிடைமருதூரில்‌ இரண்டு மூன்று நாள்‌ தங்கியிருந்தார்‌. 
அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அப்போது அங்கே லட்ச தீபத்தைச்‌ 
சிறப்பாக நடத்தினார்கள்‌. அதைக்‌ கண்டு ஆசிரியர்‌ திருவாவடுதுறை 
ஆதீனகர்த்தர்‌ மீது சில பாடல்களை இயற்றிப்‌ பாடினார்‌. 


டில்லி தர்பார்‌ முடிந்த பிறகு திரு வி. திருஷ்ணசாமி. ஐயர்‌. 
வீட்டிற்குத்‌ இரும்பினார்‌. அவருக்குத்‌ தேக அசெளக்கியம்‌ 
சற்பட்டது. பல காலமாக ஐயர்‌ அவரை அறிவார்‌; அ தலின்‌ 
அவருடைய வீட்டிற்கு அடிக்கடி சென்று பார்த்து வந்தார்‌. பிறகு 
கிருஷ்ணசாமி ஐயர்‌ காலமானார்‌. அவருடைய : பிரிவினால்‌ ஒரு 
முக்கியமான உபகாரியை இழந்த . துயரம்‌ ஆசிரியருக்கு 
உண்டாயிற்று. டர 


79. பலர்‌ செய்த உதவிகள்‌ 
திருக்காளத்திப்‌ புராணப்‌ பதிப்பு 


191 1-ஆம்‌ வருஷம்‌ திருக்காளத்திப்‌ புராணம்‌ என்ற பழைய 
நூலை ஆசிரியா்‌ ஆராயத்‌ கொடங்கினார்‌. ஏதாவதொரு தலசம்பந்த 
மான நூலை ஆராயும்போது, அந்த நரல்‌ சம்பந்தமான பிற தலங்‌. 
களுக்குச்‌ சென்று பல விவரங்களைக்‌ கேட்டும்‌, பார்த்தும்‌ செய்தி 
களைச்‌ சேகரித்து வருவது அவரது வழக்கம்‌. 


... சீகாளத்தியில்‌ இருவாளர்கள்‌ மெ. அரு, நா. இராமநாதன்‌ 
செட்டியார்‌, மெ. அரு. அரு. அருணாசலம்‌ செட்டியார்‌ இருவரும்‌ 
மிக்க பணம்‌ செலவழித்துக்‌ கும்பாபிஷேகம்‌ நடத்தினார்கள்‌. அதற்கு, 
முன்பாகத்‌ இருக்காளத்திப்‌ புரரணம்‌ என்ற பழைய நூலை அச்சிட 
வேண்டும்‌ என்று ஆசிரியரிடம்‌ சொன்னார்கள்‌. 


ஆூரியர்‌ திருக்காளத்தி பற்றிய மூல புராணத்தையும்‌, ௮த்தலத்‌ 
தைப்பற்றிய தெலுங்கு நூல்களில்‌ உள்ள செய்திகளையும்‌, வாய்‌ 
மொழியாக வழங்கப்பெறும்‌ செய்திகளையும்‌ அங்கங்கே சென்று 
விசாரித்துச்‌ சேகரித்தார்‌. கண்ணப்ப நாயனாரைப்‌ பற்றி எந்த எந்த 
நூல்களில்‌ எப்படி எப்படிச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌ என்பவற்றை 
யெல்லாம்‌ ஆராய்ந்து இருக்காளத்திப்‌ புராணத்தை அச்சிடுவதற்கு 
ஏற்றவாறு சித்தம்‌.செய்தார்‌. 


1978-ஆம்‌ வருஷம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ திருக்காளத்திப்‌ புராணம்‌ 
௮ச்சிடப்‌ பெற்று, காளத்தியில்‌ மகாகும்பாபிஷேகமும்‌ சிறப்பாக 
நடைபெற்றது. அ௫ரியப்‌ பெருமான்‌ அந்தக்‌ கும்பாபிஷேகத்‌ 
திற்குச்‌ சென்று தரிசனம்‌ செய்து வந்தார்‌. 


திருக்காளத்திப்‌ புராணம்‌ என்பது அதற்கு முன்பு தமிழில்‌ 
இல்லை. சிவப்பிரகாசர்‌ எழுதிய சீகாளத்திப்‌ புராணம்‌ மாத்திரம்‌ 
பலருக்குத்‌ தெரியும்‌, இல்லாத பல புதிய செய்திகள்‌ திருக்காளத்திப்‌ 
புராணத்தில்‌ இருந்தன. அவற்றைக்‌ கண்டு புலவர்கள்‌ பாராட்டி. 
னார்கள்‌. நல்ல முறையில்‌ அந்தப்‌ பதிப்பு வெளியாயிற்று. 
தலபுராணங்களுக்கு அந்தக்‌ காலத்தில்‌ மிக்க மதிப்பு இருந்தது. 


.திருக்காளத்திப்‌ புராணம்‌ இறைவனருளால்‌ நன்கு நிறை 
வேறியது பற்றி அசிரியருக்கு மகழ்ச்சி உண்டாயிற்று. 1878-ஆம்‌ 


பலர்‌ செய்த உதவிகள்‌ 103 


வருஷம்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ காளஹஸ்தி சென்று ஒரு வாரம்‌ 
அங்கிருந்து சுவாமி . தரிசனம்‌ செய்து, கிரிப்பிரதகட்சிணமும்‌ 
செய்தார்‌. | ப 


சேதுபதி மன்னர்‌ செய்த உதவி 


191 2-ஆம்‌ அண்டில்‌ இராமநாதபுரம்‌ சேதுபதி மன்னர்‌. 
நவராத்திரி விழாவுக்கு வரவேண்டுமென்று ஆசிரியருக்கு 
எழுதினார்‌. அங்கே நவராத்திரி விழா மிகச்‌ சிறப்பாக நடை 
பெறும்‌. புலவர்கள்‌ பேரவையும்‌ இசைப்‌ புலவர்களின்‌ கச்சேரிகளும்‌ 
தடக்கும்‌. 


ஆசிரியப்பெருமானும்‌ நவராத்திரி விழாவுக்கு இராமநாதபுரம்‌ 
சென்றார்‌. பல புலவர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. எல்லோரும்‌ 
ஆசிரியரின்‌ பெருமையை நன்கு உணர்ந்தவர்கள்‌. ஆதலின்‌ தங்களை 
விடப்‌ பெரியவராக எண்ணி மரியாதை செய்தார்கள்‌. சேதுபதி 
மன்னர்‌ ஆசிரியப்பெருமானுக்குத்‌ தோடா  அணிவித்துச்‌ சால்‌ 
வையும்‌ வழங்கினார்‌. 


ப என்னால்‌ உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டுமானால்‌ 

சொல்லுங்கள்‌. நீங்கள்‌ செய்து வருகிற அற்புதமான தமிழ்ப்‌ 
பணிக்கு ஒரு சிறு உபகாரத்தையாவது நான்‌ செய்ய வேண்டு 
மென்ற எண்ணம்‌ எனக்கு நெடுநாளாக இருந்து வருகிறது”? என்று 
மன்னர்‌ சொன்னார்‌. 


... ₹*தாங்கள்‌ எப்படிச்‌ செய்ய விரும்புகிறீர்களேோ அப்படிச்‌ 
செய்யலாம்‌. இன்னது என்று சொல்ல எனக்குக்‌ தெரியவில்லை'* 
என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌. 


சேதுபதி மன்னர்‌ அதுமுதல்‌ ஆசிரியருக்கு உடனிருந்து 
உபகாரம்‌ செய்பவர்களுக்கு உதவுவதற்காக மாதம்‌ ரூ. 80/- 
அனுப்பி வருவதாகக்‌ சொன்னார்‌. பல ஆண்டுகள்‌ இந்த உதவி 
சேதுபதியிடமிருந்து ஆசிரியருக்குக்‌ கிடைத்து வந்தது. 


“இரப்பவர்‌ என்பெறினும்‌ கொள்வர்‌; கொடுப்பவர்‌ தாம்‌ 

அறிவார்‌ தம்‌ கொடையின்‌ ர்‌: என்பதை நன்கறிந்து இந்த 
கய்‌ புரிந்து வந்தார்‌. 

1815-அம்‌ ஆண்டு ஆரம்பத்தில்‌ சில காலம்‌ பதிப்பு வேலை 


கன்றும்‌ நடக்கவில்லை. ஆசிரியருக்கு உடல்நலம்‌ சிதைவுற்றதே 
காரணம்‌. ஆகையால்‌ சேதுபதியிடமிருக்து தமக்குக்‌ கடைக்கும்‌ 


104 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


90 ரூபாய்‌ உதவித்‌ தொகையைத்‌ தொடர்ந்து பெறுவது நியாயம்‌ 
அன்று என்று ஆசிரியர்‌ நினைத்தார்‌. சேதுபதிக்கு இதுபற்றி 
எழுதினார்‌. *என்னிடம்‌ இப்போது யாரும்‌ இருந்து உதவி செய்து 
வரவில்லை. இருந்தவர்களுக்கும்‌ வேறு வேலை கிடைத்து விட்டதால்‌ 
அவர்களுக்கு ஒரு குறைவும்‌ இல்லை. எனவே, இப்போது தாங்கள்‌ 
இதுவரையில்‌ செய்து வந்த,.உதவியை நிறுத்திக்‌ கொள்ளும்படி, 
வேண்டுகிறேன்‌. இதைத்‌ தவராக சம்ஸ்தானத்தில்‌ எண்ணக்‌ 
கூடாது?” என்று கடிதம்‌ மூலம்‌ தெரிவித்தார்‌. 


ஆனால்‌ சேதுபதி அந்த எண்ணத்தை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 
அதோடு தமது சம்ஸ்தான வித்துவான்‌ ராகவையங்காருக்கு ஒரு 
கடிதம்‌ எழுதச்‌ செய்தார்‌. ப 


தாங்கள்‌ சமீபத்தில்‌ சென்னைக்குச்‌ செல்லும்போது 
ஐயரவார்களை இது விஷயமாகக்‌ கண்டு இப்படி அவர்கள்‌ சொல்வது 
நமக்குத்‌ திருப்தி அளிக்கவில்லை என்றும்‌ அவார்கள்‌ உலகத்திற்குச்‌ 
செய்து வரும்‌ நன்மைக்கு இது மிகவும்‌. எளியதும்‌, சொற்பமுமான 
சகாயந்தான்‌ என்று நாம்‌ எண்ணியிருக்க, அதையும்‌ அவர்கள்‌ 
ஏற்கச்‌ சிறிது தடங்கல்‌ செய்வது நியாயமல்ல என்றும்‌, அவர்களே 
இந்தத்‌ தொகையைச்‌ சோர்த்து வைத்திருந்து புதிய நூற்பஇப்புத்‌ 
தொடங்கும்போது உபயோகித்துக்‌ கொள்ள வேண்டுமென்பது நம்‌ 
அபிப்பிராயம்‌ என்றும்‌ அவர்களுக்குத்‌ தெரிவித்து, அவர்‌ 
களுடைய சம்மதத்தைப்‌ பெற்று எழுத வேண்டும்‌'” என்று 
எழுதினார்‌. ஆகவே, சேதுபதி அவர்களது உதவி தொடர்ந்து 
கிடைத்து வந்தது, பல ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ இந்த உதவி நின்று 
விட்டது. அதை அறிந்து திருப்பனந்தாளில்‌ மடாதிபதியாக 
இருந்த ஸ்ரீ காசிவாசி சாமிநாதத்‌ தம்பிரான்‌ அந்தத்‌ தொகையை 
மாதந்தோறும்‌ அனுப்பி வந்தார்‌. 


பாண்டித்துரையின்‌ மறைவு 


மதுரையில்‌ தமிழ்ச்‌ சங்கத்தைத்‌ தோற்றுவித்த பாண்டித்‌ 
துரைத்‌ தேவர்‌ நோய்வாய்ப்பட்டிருந்தார்‌. அவர்‌ அவ்வாறு 
இருப்பதை அறிந்து. ஆசிரியருக்கு நண்பர்கள்‌ செய்தி 
அனுப்பினார்கள்‌. ப 


தமிழ்‌ மொழியில்‌ பாண்டித்துரைத்‌ தேவருக்கு இருந்த சிறந்த 
அரக்கமும்‌, தமிழ்ப்‌ புலவர்கள்‌ நல்ல நிலையில்‌ இருக்க வேண்டு 
மென்ற ஆர்வமும்‌ அதிகம்‌ என்பதை கட்‌ நன்கு உணர்ந்‌ 
திருந்தார்‌. 


பலர்‌ செய்த உதவிகள்‌ 105 


தேவர்‌ நோய்வாய்ப்பட்டிருந்தபோது, மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்க மானேஜராக இருந்த இரு நாராயண ஐயங்காருக்கு 
அடிக்கடி கடிதம்‌ எழுஇ விசாரித்துக்‌ கொண்டிருந்தார்‌. பாண்டித்‌ 
துரைத்‌ தேவருக்கு நோய்‌ தீரவில்லை, 1917, டிசம்பர்‌ 8-ஆம்‌ தேதி 
இரவு 8-80 மணிக்கு ஆூரியருச்கு ஒரு தந்த இடைத்தது. 
அப்போது அவர்‌ உறங்கச்‌ சென்று விட்டார்‌. அவருடைய குமாறார்‌ 
அந்தக்‌ குந்தியைப்பிரித்துச்‌ செய்தியை அறிந்தார்‌. எனினும்‌ உடனே 
ஆசிரியருக்கு அந்தச்‌ செய்தியைச்‌ சொல்லவில்லை. **தேவருக்கு 
அசெளகரியம்‌ முற்றிவிட்டது?” என்று மட்டும்‌ சொன்னார்‌. மறுநாள்‌ 
காலை 8 மணிக்குத்தான்‌ தேவர்‌ காலமான செய்தியை ஆசிரியரிடம்‌ 
சொன்னார்‌. 


நேற்ற சொல்லியிருந்தால்‌ ராத்திரி எல்லாம்‌ எனக்குத்‌ 
தூக்கம்‌ வந்திருக்காது. இப்போதும்‌ என்‌ துக்கத்துக்கு அளவே 
இல்லை. அவரைப்‌ போல இனியார்‌ இருப்பார்கள்‌? தமிழ்ச்சங்கம்‌ 
இல்லாமல்‌ இருந்த மதுரையில்‌, ' அகை மீண்டும்‌ தொடங்கு, 
நான்காவது சங்கமாக நடத்தி வந்தார்‌. மதுரையின்‌ பெருமை 
சங்கத்தினால்‌ மீண்டும்‌ உயர்ந்து விட்டது. அதை நினைத்து நினைத்து 
என்‌ உள்ளம்‌ உருகுகிறது”? என்று சொல்லிச்‌ சொல்லி, அன்து 
முழுவதும்‌ எந்த வேலையிலும்‌ ஈடுபடாமல்‌, தேவரவர்களின்‌ குணங்‌ 
களைப்‌ பற்றிப்‌ பேசுவதிலும்‌ நினைப்பதிலும்‌ ஈடுபட்டுக்‌ கொண் 
ருந்தார்‌. 


தேவருக்குப்‌ பிறகு, மதுரைத்‌ தமிழ்‌ சங்கத்தில்‌ துணைத்‌ குலைவ 
மூக இருந்த இரு டி. எஸ்‌, சுப்பிரமணிய ஐயர்‌ அதன்‌ தலைவரானார்‌. 
அவர்‌ தமிழில்‌ நல்ல பயிற்சியுள்ளவர்‌, தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ 
வேலைககா மிக்க கக்கத்துடன்‌ கவனித்து வந்தார்‌. அண்டு 
விழாக்கள்‌ 'நடக்கும்‌ போதெல்லாம்‌ ஆசிரியருக்கு அழைப்பு வரும்‌, 
அவர்‌ சென்று கலந்து கொண்டு விழாவைச்‌ சிறப்பிப்பார்‌. 


சேதுபதி தமிழ்ச்சங்கத்‌ தலைவர்‌ ஆனது 


பாண்டித்துரைத்‌ தேவருக்குப்‌ பிறகு மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ 
தின்‌ தலைவராக இருந்த டி. எஸ்‌. சுப்பிரமணிய ஐயரும்‌ காலமாகி 
விட்டார்‌. அதன்‌ பிறகு அதற்குக்‌ தக்க தலைவர்‌ ஒருவர்‌ வேண்டுமே 
என்ற கவலை சங்கத்தைச்‌ சேர்ந்தவர்களுக்கு உண்டாயிற்று. 
இராமநாதபுரம்‌ அரசராக இருந்த இராஜ இராழஜேசுவர சேதுபதி 
அவர்களே தலைவராக இருந்தால்‌ நல்லது என்று கருதினார்கள்‌. 
ஆனால்‌ அந்தச்‌ செய்தியை அவருக்குச்‌ செல்லி, ஒப்புக்‌ கொள்ளும்‌ 
படியாகச்‌ செய்வது மிகவும்‌ கடினமான காரியம்‌ என்று பலரும்‌ 
தினைத்தார்கள்‌. ஆசிரியப்‌ பெருமானுக்கு இச்செய்தியை எழுதி 


106 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


னார்கள்‌. ஆசரியர்‌ சேதுபதி மன்னருக்கு ஒரு கடிதம்‌ எழு, 
எப்படியாவது தமிழ்ச்சங்கத்தின்‌ தலைவராகத்‌ தாங்கள்‌ இருந்து 
குமிழை வளர்க்க வேண்டும்‌; முற்காலத்தில்‌ அரசர்கள்‌ 
குமிழை ஓம்பிப்‌ பாதுகாத்தார்கள்‌. அதனால்‌ அவர்கள்‌ புகழும்‌ 
புலவர்கள்‌ பெருமையும்‌ நிலைத்து நிற்கின்றன?” என்று எழுதினார்‌. 
ஏதேனும்‌ ஒரு சங்கத்தின்‌ தலைவராக இருந்தால்‌ தம்முடைய 
சம்ஸ்தான வேலைகளுக்கு இடையூராக இருக்குமென்று சேதுபதி 
மன்னர்‌ தயங்கினார்‌. ஆனாலும்‌ ஆசிரியரிடமிருந்து வந்த. 
கடிதத்தைப்‌ பார்த்து அவரது விருப்பத்தை மறுக்க முடி. 
யாமல்‌, அவருடைய வற்புறுத்துலுக்கிணங்கி அந்தப்‌ பதவியை 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. பல காலம்‌ அதன்‌ தலைவராக இருந்து . 
விளங்கினார்‌. திரு இராஜ இராஜேசுவர சேதுபதி அவர்களுக்குப்‌ 
பிறகும்‌ பல காலம்‌ சேதுபதி மன்னர்களே மதுரைத்‌ தமிழ்ச்சங்கது்‌ 
தின்‌ தலைவர்களாக இருந்து வந்தார்கள்‌. 


தமிழ்ப்‌ பேரகராதி 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஒரு தமிழ்ப்‌ பேரகரஈதியை 
வெளியிட வேண்டுமென்று அக்கழகத்தினர்‌ முயற்சி செய்தார்கள்‌. 
அதற்காக ஒரு குழுவையும்‌ நியமித்தார்கள்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தின்‌ பிரதிநிதியாகப்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ அக்குழுவில்‌ 
இருந்தார்‌. அவர்‌ காலமான பிறகு தக்க ஒருவரை அவரிடத்தில்‌ 
நியமிக்க வேண்டுமென்று எண்ணினர்‌. அதற்கு ஏற்றவர்‌ ஆரியப்‌ 
பிரானே என்ற எண்ணம்‌ தோன்றியது. ஆகவே ஆசிரியரையே 
அந்தக்‌ குழுவில்‌ ஒர்‌ உறுப்பினராக நியமித்தார்கள்‌. 


குமிழ்‌ அகரரதிக்‌ குழு 797 3-ஆம்‌ அண்டுக்‌ தொடக்கத்தில்‌ தன்‌ 
காரியாலயத்தை மதுரையில்‌ அமைத்துக்‌ கொண்டது, ஜே, எஸ்‌. 
சாண்ட்லர்‌ (8ல. 4.5. மோயில) என்னும்‌ பாதிரியார்‌ அதற்குத்‌ 
தலைவராக இருந்தார்‌. அவர்‌ சென்னைக்கு வரும்‌ போதெல்லாம்‌ 
தியாகராஜ விலாசத்தஇற்கும்‌ வந்து, ஆசிரியரைப்‌ பார்த்து 
உரையாடி, அவரது நூல்‌ நிலையத்தைப்‌ பார்த்து மகிழ்ந்து 
போவார்‌. அகராதி சம்பந்தமாக என்ன என்ன பணிகளைச்‌ செய்ய 
வேண்டுமென்று அடிக்கடி ஆ௫ிரியரிடம்‌ உசாவி அதன்படி செயல்‌ 
படுவார்‌. அகராதி வேலைக்கு நல்ல திறமையான பண்டிதர்‌ ஒருவா்‌ 
வேண்டுமென்று கேட்டு ஆசிரியரையே ஒரு தகுதியான 
பண்டிதரைச்‌ சிபாரிசு செய்யச்‌ சொன்னார்‌, அதன்படி திருமு. 
இராகவையங்கார்‌ பெயரை ஆரியா பரிந்துரை செய்து மதுரைக்கு 
அனுப்பினார்‌. மு, இராகவையங்காரும்‌ அப்பணியை 7-8. 2இல்‌ 
ஒப்புக்கொண்டு அகராதி வேலையைக்‌ கவனித்து வந்தார்‌. 





0. பல வேறு முயற்சிகள்‌ 


ஆசிரியப்பெருமானுடைய குமாரர்‌ திரு கல்யாணசுந்தர- 
ஐயருக்கு ஐந்து பெண்கள்‌, அவருடைய மூத்த பெண்‌ செள. 
சரஸ்வதியின்‌ திருமணம்‌ 1912-ஆம்‌ வருஷம்‌ ஜூன்‌ மாதம்‌ 89-ஆம்‌. 
தேதி ஆசிரியர்‌ இல்லமாகிய தியாகராஜ விலாசத்தில்‌ சி.றப்பரக. 
நடைபெற்றது. ஆரியர்‌ சென்னைக்கு வந்த பிறகு அவர்களுடைய- 
குடும்பத்தில்‌ நடைபெற்ற முதல்‌ மங்களகரமான திருமணம்‌. 
அது. 


பல பெரிய மனிதார்கள்‌ வந்து இருமணம்‌ விசாரித்துச்‌: 
சென்றார்கள்‌. அதற்குத்‌ திருவாவடுதுறை அம்பலவாண தேசிகர்‌: 
மிகப்‌ பேருதவி செய்தார்‌. ஆஇனத்திவிருந்து ஒரு தம்பிரான்‌ 
வந்திருந்தார்‌. தேங்காய்‌, பழம்‌, இலை, கரய்கறிகள்‌ முதலிய: 
கல்யாணத்திற்கு வேண்டிய பண்டங்களை எல்லாம்‌ திருவாவடு. 
துறையிலிருந்தே அனுப்பி வைத்தார்கள்‌. பெரும்‌ தமிழ்த்‌. 
தொண்டாற்றி வருகிற ஐயர்‌ அவர்களுக்கு எத்தனை உபகாரம்‌ 
செய்தாலும்‌ போதாது என்று பண்டாரசந்நிதிகளே எண்ணி: 
அவற்றை அனுப்பினர்‌. தூம்‌ பயின்ற திருவாவடுதுறை. 
ஆ தகீனத்திலிருந்து தமக்குக்‌ கடைக்கும்‌ நன்மைககா அடிக்கடி 
எடுத்துச்‌ செரல்வது ஆசிரியர்‌ வழக்கம்‌. அவர்‌ கூறும்‌ நன்மைகளில்‌. 
இதுவும்‌ ஒன்ருக அமைந்தது. | ப 

சோமசுந்தர பாரதியார்‌ பட்ட சிரமம்‌ 


தூத்துக்குடியில்‌ வீரபாண்டியக்‌ கவிராயர்‌ என்ற புலவா்‌- 
ஒருவா்‌ இருந்தார்‌. அவரது வீட்டில்‌ பழைய ஏட்டுச்‌ சுவடிகள்‌ 
இருப்பதாக ஆசிரியருக்குச்‌ செய்தி தெறிந்தது, அது சம்பந்தமாக. 
அவரது வீட்டை விசாரித்து அங்கு ஏதேனும்‌ பமைய சுவடிகள்‌: 
கிடைக்குமா எனத்‌ தெரிந்து எழுதுமாறு தூத்துக்குடியில்‌ வக்க. 
"இருந்த இரு சோமசுந்தர பாரதியாருக்கு ஆரியர்‌ கடிதம்‌. 
எழுதினார்‌. | 

அவரும்‌ அந்தக்‌ கவிராயர்‌ வீட்டிற்குச்‌ சென்று ல ஏடுகளைட்‌- 
பார்த்தார்‌. ஏடுகளைப்‌ பார்க்கத்‌ தனியே ஓர்‌ ஆற்றல்‌ வேண்டும்‌. 
அவர்‌ சிலவற்றை எடுத்துப்‌ பார்ப்பதற்குள்ளேயே மிகவும்‌ சிரமப்‌- 
பட்டு விட்டார்‌. அவரே தமக்கு ஏற்பட்ட தொல்லையை ஒரு. 
கடிதத்தில்‌ எழுதினார்‌. **இரண்டு மணி நேரத்திற்குள்‌ நான்‌ பட்ட. 


108 என்‌ ஆசிரியப்‌ பிரான்‌ 


தொல்லையை நினைக்கிற போது, தாங்கள்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ 
அத்தகைய உழைப்பை ஏற்றுக்‌ கொண்டீர்களே; உங்களை எப்படிப்‌ 
பாராட்டுவது?”” என்று எழுதினார்‌, அவர்‌ அனுப்பியிருந்த ஏடுகளில்‌ 
சிறப்பான நூல்‌ எதுவும்‌ இல்லாமையினால்‌ அது பற்றி ஆசிரியர்‌ 
மேலே முயற்சி செய்யவில்லை. அவற்றில்‌ பெரும்பாலும்‌ கணக்குச்‌ 
சுருணைகளும்‌ முன்பே வெளியான நூல்களுமே இருந்தன. 


அகநானூற்றைப்‌ பதிப்பிக்காமை 


சங்க நூல்களைத்‌ தமிழ்‌ உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி, 
புறநானுறு முதலியவற்றைத்‌ திருத்தமான முறையில்‌ ஆரியர்‌ 
பதிப்பித்திருப்பதைப்‌ பார்த்த அன்பார்கள்‌ சங்கநூல்‌ யாவற்றையும்‌ 
ஆசிரியரே பதிப்பிக்க வேண்டுமென்று விரும்பினார்கள்‌. யாழ்ப்‌ 
யபாணத்திலிருந்து இரு த. கைலாசம்‌ பிள்ளை என்பவர்‌ ஆரியா 
அகநானூற்றைப்‌ பஇுப்பிக்க வேண்டுமென்று ஒரு கடி.தம்‌ எழுதினர்‌, 
அவ்வாறு பதிப்பித்தால்‌ சென்னையில்‌ உள்ள நாவலர்‌ அச்சுக்‌ 
கூடத்தில்‌ அகநானூறு 70 பாரங்களுக்கு எவ்வித அச்சுக்‌ கூலியும்‌ ' 
'வாங்காமல்‌ அச்சிட்டுக்‌ தருவதாக எழுதினார்‌. என்றாலும்‌ 
ஆசிரியர்‌ அதனை வெளியிடலில்லை. பதிப்பிப்பதற்கு வேண்டிய பல 
ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்கள்‌ எல்லாம்‌ அவரிடம்‌ இருந்தன. 
என்றாலும்‌ வேறொருவர்‌ அச்சிடுவதற்கு முயல்கன்றார்‌ என்பதை 
அறிந்து அதை அச்சிடவில்லை, பிறர்‌ செய்வதையே தாமும்‌ 
செய்தல்‌ கூடாது என்று அதனை அவர்‌ பஇப்பிக்கவில்லை, அவா்‌ 
பதுிப்பித்திருந்தால்‌ அந்நூல்‌ மிகச்‌ இறந்த முறையில்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. “*மற்றவர்‌ அச்சிட்டால்‌ என்ன? உங்களுடைய பதிப்புக்கு 
உள்ள மதிப்பு அவற்றிற்கு வருமா?” என்று அன்பர்கள்‌ வற்புறுத்‌ 
,தியும்‌ ஆசிரியர்‌ இணங்கவில்லை. 


ஆசிரியப்பிரான்‌ தைரியம்‌ 


1910-ஆம்‌ ஆண்டு திராவிட பாஷா சங்கக்‌ (0ாவர018 80210 
07 51ப01/-5, 14085 பொங்‌) கூட்டம்‌ சென்னையில்‌ நடைபெற்றது. 
அதில்‌ ஆசிரியரும்‌ உறுப்பினர்‌. ஆகையால்‌ அவர்‌ அக்கூட்டத்திற்குப்‌ 
"போயிருந்தார்‌, . ப 


“தமிழ்ப்‌ பண்டிதர்கள்‌ ஏதேனும்‌ ஒன்றைப்‌ படித்த பின்னா்‌ 
அதன்‌ கருத்தைத்‌ தெளிவாகப்‌ பாகுபாடு செய்து சுருக்கமாகவும்‌ 
அழகாகவும்‌ பிரசுரிக்கவும்‌, பிரசங்கம்‌ செய்யவும்‌ ஒரு தனிப்‌ பயிற்சி 
அளிக்க வேண்டும்‌?” என்கிற ஒரு இர்மானித்தின்‌ மீது பலர்‌ 
ஆங்கிலத்தில்‌ பேசினார்கள்‌. முடிவில்‌ அத்‌ இர்மானத்தை நிறை 
'வேற்றுவதற்கு முன்‌ அந்தக்‌ கூட்டத்திற்குத்‌ தலைமை வத்த இரு 


பல வேறு முயற்சிகள்‌ 109 


பி. எஸ்‌. சிவசாமி ஐயர்‌, அதெல்லாம்‌ சரிதான்‌. நாம்‌ தமிழைப்‌. 
பற்றிப்‌ பேசுகிறோம்‌. தமிழ்ப்‌ புலவர்களைப்‌ பற்றிப்‌ பேசுகிரும்‌. 
புலவர்களுக்குள்ளே பெரும்‌ புலவராக விளங்கும்‌ ஐயர்‌ அவர்களிடம்‌ 
இது பற்றிச்‌ சொல்லவில்லையே! அவர்களுக்கு அனுபவத்தில்‌ பல. 
கருத்துகள்‌ தெரிந்திருக்கும்‌. அவர்களுடைய அபிப்பிராயத்தையும்‌. 
கேட்கலாமா??? என்று சொன்னார்‌. 


அதன்மேல்‌ ஆசிரியர்‌ தம்முடைய கருத்தைத்‌ தெதறிவிக்க: 
எழுந்தார்கள்‌. **தமிமைப்‌ படிக்க ஆரம்பித்தது முதற்கொண்டு,. 
புலவர்கள்‌ தங்கள்‌ உயிரையே அர்ப்பணம்‌ செய்து, தமிழ்த்தாயை 
வழிபாடு செய்து படித்து வருகிறார்கள்‌. நூல்களைப்‌ பயிலும்‌. 
மூறையும்‌, பயிற்றுவிக்கும்‌ முறையும்‌ பழைய நூல்களில்‌ நன்கு. 
சொல்லப்‌ பெற்றிருக்கின்றன. பண்டிதர்கள்‌ பல நூரல்களைப படித்‌, 
திருக்கிறார்கள்‌. பல புலவர்களுக்குப்‌ பல நூல்கள்‌ பாராமல்‌. 
சொல்ல வரும்‌, ஆங்கிலம்‌ படித்தவர்கள்‌ கட்டுரை எழுதுகிறார்கள்‌: 
என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அவார்கள்‌ தாமே பல நூல்களையும்‌ 
படித்துச்‌ செய்திகளைத்‌ தொகுப்பதில்லை; நன்கு படித்த புலவர்களிட. 
மிருந்து சேகரித்த செய்திகளை வைத்துக்கொண்டே அவர்கள்‌. 
கட்டுரை எழுதுகஇருர்கள்‌. எனக்கு இப்படிச்‌ செய்த பலரையும்‌. 
தெரியும்‌. அவ்வாறு கட்டுரை எழுதத்‌ தெரிந்த பலருக்கு. 
ஆமமான இலக்கண இலக்கியப்‌ பயிற்சி இருப்பதில்லை. புலவர்கள்‌: 
கொஞ்சம்‌ பழகினால்‌ போதும்‌; கட்டுரை எழுதிவிடலாம்‌. ஆனால்‌. 
பிறரோ" அழமான தமிழ்ப்புலமையைப்‌ பெற எத்தனை: 
ஆண்டுகள்‌ படித்தாலும்‌ சாத்தியமாகாது, எனவே, புலவர்களைக்‌ 
குறைவாக எண்ணி, அவர்களது மதிப்பைக்‌ குறைத்து விடச்‌. 
கூடாது”? என்று வற்புறுத்திச்‌ சொன்னார்‌. ஆ௫ிரியப்பிரான்‌ தம்‌ 
கருத்தை எடுத்துச்‌ சொன்னவுடன்‌, அந்தத்‌ தீர்மானத்தை ட 
வேற்றாமல்‌ விட்டு விட்டார்கள்‌. 


அந்தக்‌ கூட்டம்‌ நடந்தபோது திரு வி, கிருஷ்ணசாமி ஐயர்‌: 
உதகமண்டலத்தில்‌ இருந்தார்‌. ஒரு வாரத்திற்குப்பின்‌ சென்னைக்குத்‌ 
திரும்பினார்‌. பல்கலைக்‌ கழகத்தில்‌ நடைபெற்ற ரல ட்‌ 
பற்றி அவர்‌ கேள்விப்பட்டார்‌... 


ஆசிரியர்‌ ஒருமுறை அவரைப்‌ பார்க்கச்‌ சென்றபோது, 
வாருங்கள்‌” என மூழ்ச்சியுடன்‌ வரவேற்றார்‌, **சிவசாமி ஐயர்‌ 
எல்லாவற்றையும்‌ சொன்னார்‌. தமிழ்ப்‌ பண்டிதார்கள்‌ இப்படிக்‌ 
குறைவாக மதித்துப்‌ பேசியவர்கள்‌ மத்தியில்‌ நீங்கள்‌ அப்படிச்‌ 
சொல்‌.லவில்லையென்றால்‌ வாயடங்கி இருக்கமாட்டார்கள்‌. உங்கள்‌: 
தைரியத்தை நான்மெச்சுகிறேன்‌.! இது அல்லவோ மனுஷ்யத்தனம்‌?”” 


110 என்‌ ஆசிரியபபிரான்‌ 


அனக்‌ கூறிப்‌ புகழ்ந்தார்‌. இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்ட இராமநாத 
புரம்‌ சம்ஸ்தான வித்துவான்‌ திரு மு. இராகவையங்கார்‌ 
அ சரியரை, “புலவர்‌ மானம்‌ காத்தவர்‌'? என்று எழுதினார்‌. 


பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்‌ இடம்‌ பெற்றது 


பாலக்‌ காட்டில்‌ பா, ஐ, சின்னசாமி பிள்மா என்பவர்‌ 
இருந்தார்‌. அவர்‌ தமிழன்பும்‌ தமிழ்‌ நூற்‌ பயிற்சியும்‌ உடையவர்‌. . 
அங்கே ஒரு தமிழ்ச்‌ சங்கத்தை நிறுவியிருந்தார்‌, அதற்கு அவரே 
தலைவர்‌. 


பல்கலைக்‌ கழகம்‌ அப்போது கல்‌ லூரிகளில்‌ தமிழைக்‌ கட்டாயப்‌ 
பாடமாக வைக்க வேண்டுமா என்று ஆலோ௫ித்தது. கணிதம்‌, 
விஞ்ஞானம்‌, பொருளாதாரம்‌ முதலிய துறைகளில்‌ மாணவர்களுக்கு 
அதிகப்‌ பயிற்சி இருத்தல்‌ அவசியம்‌, அப்போதுதான்‌ நாடு. 
முன்னேறும்‌, எனவே தமிழ்ப்‌ பாடம்‌ கட்டாயமாக இருக்க 
வேண்டியது இல்லை; இவ்வகுப்புக்கு எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
நேரத்தைப்‌ பிற துறைகளுக்கு ஓதுக்கலாம்‌ என ஏற்பாடாக 
மிருந்தது. ப 


இதனைத்‌ திரு சின்னசாமி பிள்ளை வன்மையாக ஆட்சேபித்து 
அரசாங்கத்திற்குக்‌ கடிதம்‌ எழுதினார்‌. மாணவர்கள்‌ காய்‌ மொழி 
- யாகிய தமிழைப்‌ பயில்வது மிகவும்‌ இன்றியமையாதது என்பதை 
எடுத்துக்‌ காட்டினார்‌, **சொல்லித்‌ தரும்‌ புலவர்கள்‌, காலத்திற்‌ 
கேற்பப்‌ புது முறையில்‌ சொல்லித்‌ தருவது இல்லை என்று காரணம்‌ 
கூறுவது சரியல்ல, புதுமுறையில்‌ பழம்‌ பெரும்‌ நூல்களை எல்லாம்‌ 
பதிப்பித்து வரும்‌ ஐயர்‌ அவர்கள்‌ சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ 
தமிழாசிரியராக இருக்கிறார்‌. அவரது படிப்பின்‌ பரப்பும்‌, ஆழமும்‌ 
எவர மனத்துக்கும்‌ எட்டாதவை. அவரிடம்‌ பாடம்‌ கேட்டால்‌ 
தமிழினால்‌ பயன்‌ இல்லை என்று யாரும்‌ நினைக்க மாட்டார்கள்‌. 
மற்றப்‌ பாடங்கள்‌ எடுக்கிற ஆரியர்கள்‌ கூட, ஒய்வு கடைக்கும்‌ 
போது, ஐயர்‌ அவர்களுடைய வகுப்புக்குச்‌ சென்று பாடம்‌ சொல்‌ 
லும்‌ முறையைக்‌ கவனித்து இன்புறுகிரார்கள்‌. இதை நான்‌ நன்கு 
அறிவேன்‌. அகையால்‌, தமிழ்ப்‌ பண்டிதர்கள்‌ எல்லோரும்‌ மோச 
மானவர்கள்‌ என்றும்‌, விஷயம்‌ தெரியாதவர்கள்‌ என்றும்‌ எண்ணி 
இப்படிச்‌ செய்தல்‌ கூடாது. ஐயர்‌ அவர்கள்‌ ஐரோப்பாவில்‌ பிறந்‌ 
,திருப்பாரேயானால்‌ மிக உய ந்த நிலையை அடைந்திருப்பார்கள்‌'? 
என்றெல்லாம்‌ மிக விரிவாக எழுதினார்‌. 


பல வேறு முயற்சிகள்‌ 111 


அதனால்‌ தமிழுக்கும்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இடம்‌ கிடைத்தது, 
தமிழைத்‌ தனியாகக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ முறை மாற்றப்‌ பெற 
வில்லை. மற்றப்‌ பாடங்களுக்கு இருந்த மூப்பு அதற்கும்‌ 
ஏற்பட்டது. 

நற்றிணைப்‌ பதிப்பு 

பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌ என்பவர்‌. கும்பகோணத்தில்‌ 
இருந்தார்‌. அவர்‌ நற்றிணயை ஆராய்ந்து ப.திப்பிக்கலானார்‌.. 
அவ்வப்போது தமக்கு ஏற்படும்‌ ஐயங்களை ஆசிரியருக்கு எழுதி 
விளக்கம்‌ தெரிந்து கொண்டார்‌. நற்றிணையை வெளியிட வேண்டு 
மென்ற எண்ணம்‌ ஆசிரியருக்கு இருந்தாலும்‌, நாராயணசாமி ஐயர்‌ 
அதில்‌ ஈடுபட்டிருந்ததனால்‌, ஆரியர்‌ அதைப்‌ பதிப்பிக்க முயல 
வில்லை. ஆனாலும்‌ அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம்‌ செய்தார்‌. 
நாராயணசாமி ஐயர்‌ ஓவ்வொரு பாட்டுக்கும்‌ பொழிப்புரை 
எழுதி வெளியிட்டார்‌. அதன்‌ முகவுரையில்‌, **மஹாமஹோபாத்‌ 
இயாய ப்ரம்மஸ்ரீ ௨. வே. சாமிநாகையரவர்கள்‌ இரண்டு 
பிரதிகள்‌ அனுப்பினார்கள்‌. அவற்றோடு ஒப்பு நோக்கிய பின்‌ 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ சென்று அங்குள்ள பிரதிகளோடு ஒப்பு 
நோக்கினேன்‌”? என்று எழுதியிருக்கிறார்‌. பிரதியை உதவியதோடு 
தாம்‌ சேகரித்து வைத்திருந்த குறிப்புக்கலையு.ம்‌ அவருக்கு ஆசிரியப்‌ 
பிரான்‌ உதவினார்‌. ப 


மஞ்சள்‌ நூலும்‌, கறுப்பு நூலும்‌ 


1914-ஆம்‌ ஆண்டு ஆகஸ்டு மாதம்‌ தாராபுரத்தில்‌ இருந்த 
- ஆறுமுகம்‌ பிள்ளை என்பவர்‌, அந்தக்‌ தாலூக்காவில்‌ முதலியார்‌ 
பாளையம்‌ என்னும்‌ ஊரில்‌ நாச்சிமுத்துப்‌ புலவர்‌ என்பவரிடத்‌ 
திலும்‌, கந்தசாமிக்‌ கவிராயர்‌ என்பவரிடத்திலும்‌ “வளையாப இ 
என்னும்‌ காவியம்‌ இருப்பதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌ என்று ஆசிரி 
பருக்கு எழுதியிருந்தார்‌. அப்படியானால்‌ அந்தக்‌ காவியத்தை 
வருவித்துப்‌ பார்க்க வேண்டுமென்ற எண்ணம்‌ ஆரியருக்கு உண்‌ 
டாயிற்று. ஆறுமுகம்‌ பிள்ளைக்குப்‌ பணம்‌ அனுப்பி, அந்த ஏட்டுச்‌ 
சுவடியைப்‌ பெற்று அனுப்ப வேண்டுமென்று எழுதினார்‌. ஆனால்‌ 
அவர்‌ அனுப்பவில்லை. இப்படி ஆசை காட்டிப்‌ பணம்‌ பறித்தவர்‌ 
பலர்‌. ப 


பல காலம்‌ கழித்து, நான்‌ ஆசிரியப்பிரானுடன்‌ பழைய 
கோட்டைக்குப்‌ போயிருந்தேன்‌. அங்கிருந்த பட்டக்காரராகிய 
நல்லதம்பிச்‌ சர்க்கரை மன்றாடியாருடன்‌ ஆரியர்‌ பேசிக்‌ கொண்‌ 
மூ.ருந்தாார்‌. **நான்‌ பல/ பழைய நூல்களைப்‌ பதிப்பித்து வருகிறேன்‌. 


112 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பவ நரல்கள்‌ கிடைக்கவில்லை. ஐம்பெருங்‌ காப்பியங்களில்‌ 
- வளையாபதியும்‌ குண்டல கேசியும்‌ அகப்படவில்லை” என்ளுர்‌. 
உடனே அந்தப்‌ பட்டக்காரர்‌, ₹*வளையாபதியா? அது இருக்கிறதே!?” 
என்று சொன்னபோது ஆசிரியருக்கு உவகை உண்டாயிற்று. 
(அதை நான்‌ பார்க்க முடியுமா?” என்று கேட்டார்‌: 
“தாராளமாகப்‌ பார்க்கலாம்‌” என்று சொல்லித்‌ தம்‌ இளவலைக்‌ 
காருடன்‌ ஆசிரியப்பிரானை முதலியார்‌ பாளையத்துக்கு அழைத்துச்‌ 
'செல்லஏற்பாடு செய்தார்‌. அந்த ஊருக்குப்‌ போனோம்‌. அப்போது 
'நரச்சிமுத்துப்‌ புலவர்‌ காலமாகிவிட்டார்‌. அவருடைய குமாரர்‌. 
இருந்தார்‌. ஆசிரியர்‌ அவரது வீட்டிற்குச்‌ சென்று, உங்கள்‌: 
குந்தையார்‌ வைத்திருந்த ஏட்டுச்‌ சுவடிகள்‌ இருக்கின்றனவா? 
அவற்றில்‌ வளையாபதி உண்டா?” என்று கேட்டார்‌. 


அவர்‌ உள்ளே இருந்து இரண்டு கட்டு ஏட்டுச்‌ சுவடிகளைக்‌ 
கொண்டு வந்து போட்டார்‌. அவற்றில்‌ சில மஞ்சள்‌ நூலால்‌. 
கட்டப்‌ பெற்று இருந்தன. சிலவற்றைக்‌ கறுப்பு நூலால்‌ கட்டி 
யிருந்தார்கள்‌. **ஏன்‌ இப்படி. இரண்டு விதமான நூல்களால்‌ கட்டி 
யிருக்கிறார்கள்‌??? என்று கேட்டதற்கு, **மஞ்சள்‌ நூலால்‌ கட்டம்‌ 
பெற்றவை எல்லாம்‌ இசைக்‌ கவிகள்‌. கறுப்பு நூலால்‌ கட்டப்‌ 
பெற்றவை வரைக்‌ கவிகள்‌?” என்று சொன்னார்‌. அகுற்கு மேல்‌ 
அவருக்கு ஒன்றும்‌ சொல்லும்‌ ஆற்றல்‌ இல்லை. வளையாபதி அங்கு 
இருக்கிறதா என்று கேட்டபோது ஓரு சின்னச்‌ சுவடியை எடுத்துக்‌ 
கொடுத்தார்‌ அவர்‌ அது பழைய காப்பியமாகிய வளையாபதி 
அன்று, வைசிய புராணத்திலுள்ள *வளையாபதிச்‌ சருக்கம்‌” 
என்பதுதான்‌ ௮து, கொங்குவேளாளர்களைச்‌ சிலர்‌ தாழ்வாகக்‌ கூறி 
னூர்களாம்‌. அவர்கள்‌ பெருமையை எடுத்துக்‌ காட்ட அந்த ஏட்டுச்‌ 
சுவடியைப்‌ புலவர்‌ எழுதி வைத்தார்‌ என்று சொன்னார்‌. கடையில்‌. 
வளையாபதி இடைக்காமல்‌ ஏமாற்றத்தோடு திரும்பிவர வேண்டி. 
யிருந்தது. அந்த முயற்சி மாயமான்‌ வேட்டையாச முடிந்தது. 


' அப்புறம்‌ எப்படியோ?" 


ஒரு முறை, 1916-ஆம்‌ அண்டு மே மாதம்‌ 6, 7-ஆம்‌ தேதிகளில்‌. 
திருக்காட்டுப்‌ பள்ளிக்கு அருகில்‌ உள்ள இளங்காடு என்னும்‌. 
சிற்றூரில்‌ நற்றமிழ்ச்‌ சங்க ஆண்டு விழாவுக்கு ஆசிரியப்‌ பெருமானைத்‌. 
குலைமை தாங்க அழைத்திருந்தார்கள்‌. ஆசிரியர்‌ அந்து அழைப்பை: 
ஏற்று அங்கே போனவுடன்‌ எல்லோரும்‌ மிகவும்‌ அன்புடன்‌ 
வரவேற்றார்கள்‌. அங்குள்ள கள்ளர்‌ வகுப்பினர்‌ நல்ல தமிழ்‌. 
௮.இிவு உடையவர்கள்‌. வரிசையாக நின்று ஆூரியப்பெருமானை 


பல்வேறு முயற்சிகள்‌ . 113 


அவர்களைக்‌ கும்பிடுகிறேன்‌ என்று ஒருவார்‌ சொல்லி விழுந்து: வணங்‌ 
இனர்‌. அப்படியே மற்றவர்களும்‌ வரிசையாக விழுந்து வணங்‌ 
இஞர்கள்‌. அதைக்‌ கண்டு ஆசிரியப்‌ பெருமான்‌ வியந்தார்‌. 


அவர்களில்‌ ஒரு வயோதிகர்‌ நெடுஞ்சாண்கிடையாகக்‌ தீழே 
விமுந்து வணங்கி எழுந்தார்‌. *₹ஐயா அவர்கள்‌ வந்ததைத்‌ தமிழ்த்‌ 
தெய்வமே இங்கே வந்துள்ளதாக நினைக்கிறோம்‌. நாங்கள்‌ எழுதிய 
விண்ணப்பத்தை ஏற்றுத்‌ தாங்கள்‌ இங்கே வந்தீர்களே! இப்போது 
வராவிட்டால்‌ அப்புறம்‌ எப்படியோ?'” என்று சொன்னபோது 
எல்லோரும்‌ அவரைத்‌ இரும்பிப்‌ பார்த்தார்கள்‌. வஞ்ச நெஞ்சம்‌ 
இல்லாத அவரது பேச்சில்‌ அன்பு இருந்தது. ஆனால்‌ மற்றவர்‌ 
களோ தவராக எண்ணிக்‌ கொண்டார்கள்‌. 


ரமண மகரிஷிகளின்‌ தரிசனம்‌ 


1915-ஆம்‌ ஆண்டு ஜூலை மாதம்‌ 10-ஆம்‌ தேதி திருவண்ணா 
மலையில்‌ ரமணாசிரமத்தல்‌ ஆண்டு விழா நடைபெற்றது. அதற்குத்‌ 
தலைமை தாங்க- வேண்டுமென்று அசிரியருக்கு அமைப்பு அனுப்‌ 
பினார்கள்‌. அங்குச்‌ சென்றால்‌ ஸ்ரீரமணபகவானையும்‌ தரிசித்து 
நலம்‌ பெறலாம்‌ என்ற எண்ணத்துடன்‌ ஆசிரியர்‌ அதற்கு ஒப்புக்‌. 
கொண்டார்‌. 


அவ்வரறே இருவண்ணாமலை சென்று ஸ்ரீரமண மசகரிஷியைத்‌ 
தரிசித்தார்‌. அவர்‌ திருவடியில்‌ லீழ்ந்து வணங்க, **நான்‌ ஏட்டுச்‌. 
சுவடிகளோடும்‌ தமிழோடுந்தான்‌ தொடர்பு கொண்டிருக்கிறேன்‌. 
அவற்றைப்‌ பதிப்பிப்பது ஒன்றுதான்‌ எனக்குத்‌ தெயும்‌. என்ருலும்‌ 
எனக்குப்‌ போதிய மனச்சாந்தி இல்லை. கிருபை பண்ண வேண்டும்‌”* 
என்று வேண்டிஞார்‌. 


ஸ்ரீ ரமண பகவான்‌, **நீங்கள்‌ செய்வது உலகுக்கு உபகாரமான 
காரியம்‌. நீங்கள்‌ சொந்தத்திற்கு எதையும்‌ செய்யவில்லையே 7 
பிறருக்குப்‌ பயன்படும்‌ காரியங்களைச்‌ செய்வதில்‌ தவறில்லை, 
அதுவே இறந்த: யோகம்‌. உங்களது அரிய தொண்டால்‌ 
எத்தனையோ பேர்‌ தமிழ்‌ அறிவு பெறுவார்கள்‌. இதுவும்‌ ஒருவகைத்‌ 
துறவுதான்‌?* என்று சொல்லி ஆசீர்வாதம்‌ செய்தார்‌. 


21. பலருக்கு உதவியது 
பிள்ளையவர்கள்‌ குடும்ப உபகார நிதி 


ஆரியப்பெருமானுடைய ஆசிரியராகிய மகாவித்துவான்‌ 
மீனாட்சி சுந்தரம்பிள்ள காலமான பிறகு அவருடைய குமாரர்‌ 
தஇதம்பரம்பிள்ளை கப்பூர்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ கர்ணம்‌ வேலை 
பார்த்து வந்தார்‌. தமக்குக்‌ கிடைத்த சம்பளம்‌ போதாமல்‌ அவர்‌ 
அவதியுற்றர்‌. பிள்ளையவர்களின்‌ மனைவியார்‌ காவேரியம்மையார்‌ 
இருந்த போது ஆசிரியர்‌ அவ்வப்போது செலவுக்குப்‌ பணம்‌, உடை 
முதலிய பொருள்களை உதவி செய்து வந்தார்‌, அப்படியே சிதம்பரம்‌ 
பிள்ளைக்கும்‌ அவ்வப்போது செய்வது உண்டு. 


ஆனால்‌ அந்தக்‌ குடும்பத்திற்கு நிரந்தரமான பயன்‌ அளிக்கத்‌ 
தக்கதாக ஏதேனும்‌ ஒரு தொகை வழங்க வேண்டுிமன்ற எண்ணம்‌ 
ஆூரியருக்கு உண்டாயிற்று, அதை எண்ணிச்‌ செட்டிநாட்டிலுள்ள 
சபைகளில்‌ ஆசிரியர்‌ தலைமை தாங்கிப்‌ பேசும்போது அதைப்பற்றிச்‌ 
சொல்லி வந்தார்‌. பிள்ளையவர்களின்‌ புலமையையும்‌ பிற பெருமை 
கனையும்‌ விரிவாக எடுத்துச்‌ சொல்லி, அந்தப்‌ பெருமானின்‌ குடும்பம்‌ 
வறுமையினால்‌ துன்புறுவது தமிழ்நாட்டின்‌ பெருமைக்கு ஏற்றது 
அன்று என்று எடுத்துச்‌ சொன்னார்‌. 


பிள்ளையவர்கள்‌ குடும்ப உபகார நிதி என்பதாக வசூலை 
ப ஆரம்பித்து வைத்து, தாமே நூறு ரூபாய்‌ அனுப்பி வைத்‌ 
தார்‌. மதுரை மு,ரா. கந்தசாமிக்‌ கவிராயரும்‌, மகிபாலன்பட்டி 
கதிரேசச்‌ செட்டியாரும்‌ (பண்டிதமணி) அந்தக்‌ குழுவிற்குச்‌ 
செயலாளர்களாக இருந்து நிதி திரட்டுவதில்‌ ஊக்கம்‌ காட்டினார்கள்‌. 


பிள்ளையவர்களது குடும்ப உபகார நிதிக்கு ஆயிரத்திற்கும்‌ மேற்‌ 
பட்ட ரூபாய்‌ சேர்ந்தது, மாயூரத்தில்‌ ஒரு விழாவை அமைத்துப்‌ 
பலரும்‌ அறிய அந்தக்‌ குடும்பத்திற்கு அந்த நிதியைச்‌ சேர்க்க 
வேண்டுமென்ற எண்ணம்‌ ஆசிரியருக்கு இருந்தது. ஆனால்‌ 
எந்தக்‌ காரணத்தினாலோ அந்தக்‌ கூட்டம்‌ நடைபெறவில்லை 
கடைசியில்‌ திருவாவடுதுறை மடத்திலேயே அம்பலவாண தே௫கர்‌ 
முன்னிலையில்‌ அந்தத்‌ தொகையைப்‌ பிள்ளையவர்களுடைய 
குமாரராகிய சிதம்பரம்‌ பிள்ளையிடம்‌ சேர்த்தனர்‌. எதிர்பாராத 
வகையில்‌.தமக்குக்‌ இடைத்த நன்மையை எண்ணி அவர்‌ உள்ளம்‌ 
பூரித்தார்‌. ஆசிரியப்பிரான்‌ காலில்‌ விழுந்து வணங்கினார்‌. 


"பலருக்கு உதவியது 115 
திருக்காளத்தியில்‌ சஷ்டியப்த பூர்த்தி 


ஆசிரியப்பெருமான்‌ பிறந்த அளந்த வருஷம்‌ மரசி மாதம்‌ 
9-ஆம தேதி மறுபடியும்‌ 80-8-1915-இல்‌ வந்தது. பொதுவாகச்‌ 
சஷ்டியப்த பூர்த்தியைச்‌ சிறப்பாகச்‌ செய்வது பலருடைய வழக்கம்‌, 
ஆசிரியப்‌ பெருமானது சஷ்டியப்த பூர்த்தியை நல்ல முறையில்‌ 
நடக்‌. ச வேண்டுமென்று அன்பார்கள்‌ விரும்பினார்கள்‌. திருவாவடு 
துறை ஆன கர்த்தர்‌ வற்புறுத்தி, எந்தக்‌ காரியத்தையும்‌ 
குறைக்காமல்‌ நல்ல முறையில்‌ செய்ய வேண்டுமென்று சொன்னார்‌. 


ஆசிரியப்பெருமான்‌ அவ்வாறு செய்து கொள்வதில்‌ விருப்பம்‌ 
இல்லாதவராக இருந்தார்‌. “எந்த விகுமான படாடோபமும்‌ வேண்‌ 
டாம்‌. காளஹஸ்தி சென்று சுவாமி தரிசனம்‌ செய்து வருகிறேன்‌. 
சிவபெருமான்‌ திருவருள்‌ இருந்தால்‌ போதுமானது” என்று 
சொல்லித்‌ தம்‌ மனைவியையும்‌ அழைத்துக்கொண்டு அந்தத்‌ தலத்‌ 
திற்குச்‌ சென்றார்‌, அங்குள்ள பெருமானுக்கு அபிஷேகம்‌ செய்து, 
கிரிப்பிர தட்சிணம்‌ செய்து வந்தார்‌. தங்களுடைய ௮வர நிறைவேற 
வில்லையே, ஆிரியப்பெருமானைப்‌ பாராட்டுவதற்குரிய சந்தர்ப்‌ 
பத்தை இழநீதுவிட நேர்ந்ததே என்று பல அன்பர்கள்‌ 
வருந்தினார்கள்‌. 


- ஆசிரியப்பெருமான்‌ திருக்காளத்தி சென்றபோது அவருடைய 
மருமகளுக்குப்‌ பேறுகாலம்‌. அவர்‌ குமாரர்‌ கல்யாணசுந்தரையருக்கு 
அதுவரை ஐந்து பெண்கள்‌ பிறந்திருந்தார்கள்‌. எனவே இம்‌ 
முறையாவது தமக்குப்‌ பேரன்‌ பிறக்க வேண்டுமென்றும்‌, பேரன்‌ 
பிறந்தால்‌ காளஹஸ்திக்‌ கோவிலில்‌ ஒரு மணி கட்டுவதாகவும்‌ 
ஆசிரியர்‌ அங்கே பிரரர்த்தனை செய்து வந்தார்‌. . 


காளஹஸ்தியிலிருந்து திரும்பி வந்த ல நாட்களுக்கெல்லாம்‌ 
அவருக்குப்‌ பேரன்‌ பிறந்தான்‌, தம்முடைய பாட்டனார்‌ பெயராகிய 
வேங்கட சுப்பிரமணியன்‌ என்ற பெயரை வைத்தார்‌, 
காளஹஸ்தி சென்று மணியும்‌ வாங்கிக்‌ கட்டினார்‌. அந்தப்‌ . பேரர்‌ 
நல்ல உத்தியோகத்தில்‌ இருந்து ஓய்வு பெபற்றிருக்கிளுர்‌, 
க. சுப்பிரமணியன்‌ என்று வழங்கும்‌ அவர்‌ இப்பபேபோது 
திருவான்மியூரில்‌ உள்ள ஐயரவர்களின்‌ நூலகத்தின்‌ காப்பாளராக 
இருந்து வருகிறார்‌. 


சுவடிகளைத்‌ தொகுக்க உதவிய து 


சென்னை அரசாங்கத்தாருக்குப்‌ பழைய ஏட்டுப்‌ பிரதிகளை 
எல்லாம்‌ தொகுத்துப்‌ பாதுகாக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ : 


116 .... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


உண்டாயிற்று, அதற்காக ஒரு குழுவை நியமித்தார்கள்‌. பலவிடங்‌ 
களுக்குச்‌ சென்று ஏட்டுச்‌ சுவடிகளைப்‌ பல போர்களிடமிருந்து 
சேகரிக்கப்‌ பலரை அனுப்பினார்கள்‌. 1916-ஆம்‌ ஆண்டு செப்டம்பரில்‌ 
இந்த முயற்சி ஆரம்பித்தது. மாவட்டக்‌ கலெக்டர்களுக்கும்‌, 
அரசாங்க அதிகாரிகளுக்கும்‌ ஏட்டுச்சுவடிகளைச்‌ சேகரிக்க உதவ 
வேண்டுமென்று உத்தரவும்‌ அனுப்பப்பெற்றது அந்த வேலையில்‌ 
தக்க யோசனை கூற வேண்டுமென்று ஆசிரியப்‌ பெருமான அரசாங்கத்‌ 
தார்‌ கேட்டு எழுதியிருந்தார்கள்‌. ஆசிரியரும்‌ அன்போடு அந்தச்‌ 
குழுவின்‌ பணி சிறப்பாக அளமவதற்கு வேண்டிய வழிவகைகளை 
வகுத்துத்‌ தந்தார்‌. எங்கெங்கே சுவடிகள்‌ கிடைக்கும்‌ என்பதை 
அறிந்தவராதலின்‌ அவ்விடங்களில்‌ சென்று சுவடிகளைக்‌ தொகுக்கச்‌ 
சொன்னார்‌. பல சுவடிகள்‌ சேர்ந்தன.ஆயினும்‌ பல பேர்தம்மிடமுள்ள 
சுவடிகளைக்‌ கொடுக்க மனம்‌ இல்லாமல்‌ மறைத்து விட்டார்கள்‌. 
ஏதோ புதையல்‌ இருச்கும்‌ இடத்தைப்‌ பற்றிய இரகசயம்‌ சுவடி 
களில்‌ இருப்பதாகச்‌ சிலர்‌ எண்ணினார்கள்‌! 


திருமானூர்க்‌ கிருஷ்ணையர்‌ மறைவு 


ஆூரியருடன்‌ பல காலமாக இருந்து நூல்பதிப்பு வேலைகளுக்கு 
மிகவும்‌ உதவியவர்‌ திருமானூர்க்‌ கருஷ்ணையர்‌ என்பவர்‌. எந்தக்‌ 
காரியத்தையும்‌ துணிவுடன்‌. செய்து வருவார்‌. ஆூரியப்‌ 
பெருமானுடைய மனநிலையை அறிந்து எந்த வேலையையும்‌ 
செய்வார்‌, அவ்வப்போது தியானத்தில்‌ அமர்ந்துவிடுவார்‌. 
சிவபக்தி மிக்க அவரிடம்‌ ஆசிரியருக்குக்‌ தனி அன்பு ஏற்பட்டது, 
அவருடைய பெயரை ஆசிரியப்‌ பெருமான்‌ தாம்‌ பதிப்பித்த 
நூல்களின்‌ முகவுரையில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


7912-ஆம்‌ வருஷம்‌ மாளய அமாவாசைத்‌ இனத்தன்று அவர்‌ 
- காலமானார்‌. அதனை அறிந்த ஆசிரியர்‌ மிஃவும்‌ துன்புற்று, *₹நல்ல 
பொருள்‌ ஒன்று போய்விட்டது. அத்தகைய நல்ல உள்ளம்‌ படைத்து 
மற்றொருவரைப்‌ பார்ப்பது மிகவும்‌ அரிது” என்று சொல்லி மிகவும்‌ 
வருந்தினார்‌. திருமானூர்க்‌ கஇருஷ்ணையர்‌ காலமானபோது அவரது 
பிராயம்‌ 55, ப 


பாடபுத்தகத்தில்‌ பிழைகள்‌ 


1915-ஆம்‌ வருஷம்‌ மெட்ரிகுலேஷன்‌ தேர்வுக்கு ஒரு 
குமிழ்ப்‌ பாட புத்தகம்‌ வெளியாயிற்று, அதைப்‌ பதிப்பித்தபோது 
சரியாகக்‌ கவனிக்கவில்லை என்ற குறைபாட்டைப்‌ பலர்‌ எழுப்‌ 
- பினார்கள்‌. அது சம்பந்தமாகப்‌ பாட புத்தகக்‌ குழுவினர்‌ சரியானபடி, 
உணர்ந்துகொள்ள வேண்டுமென்று ஆ௫ிரியப்பெருமானுக்கு 


பலருக்கு உதவியது 117 


எழுதினர்‌. ஆூரியர்‌ அதிலுள்ள பிழைகளை எடுத்து எழுதியபோது 
அந்தக்‌ காலத்தில்‌ சிண்டிகேட்‌ உறுப்பினராக இநந்த மார்க்ஹண்டர்‌ 
துரை என்பவர்‌ அவற்றை மறுத்தார்‌. தமிழ்ப்புலவர்களுக்கு உரை 
நடையைப்பற்றி என்ன தெரியும்‌ என்று அலட்சியமாக எழுதினார்‌. 
ஆனாலும்‌ ஆசிரியப்பெருமான்‌ தக்க காரணங்களை எழுதி அந்தப்‌ 
புத்தகத்திலுள்ள குறைபாடுகளை எல்லாம்‌ எடுத்துக்‌ காட்டினார்‌. 
இரண்டு மாதங்களுக்கு மேல்‌ இந்தக்‌ கடிதப்‌ போக்குவரத்து 
நடந்தது. கடைசியில்‌ ஆ௫ரியப்பெருமான்‌ சொன்னதே சரி என்று 
முடிவாயிற்று, 

மயிலைநாதர்‌ உரைப்‌ பதிப்பு 


ன்னூலுக்கு இப்போதுள்ள உரைகளில்‌ மிகப்‌ பழையது 
மயிலை நாதர்‌ உரை, மாதவச்‌ சிவஞான முனிவரது உரையைப்‌ 
பலரும்‌ அறிவார்கள்‌. அனால்‌ அவரால்‌ மேற்கோள்‌ காட்டப்பெறும்‌ 
செய்திகள்‌ எல்லாம்‌ மயிலைநாதர்‌ உரையில்‌ உள்ளன. 


முதல்‌ முதலாக நன்னூலுக்கு உரையெழுதிய அவருடைய 
மதிப்பை யாவரும்‌ உணரவேண்டுமென்று எண்ணி அந்த நூலை 
ஆராயத்‌ தலைப்பட்டார்‌. பலவிடங்களில்‌ தேடிக்‌ கொண்டு 
வந்திருந்த ஏட்டுச்‌ சுவடிககா வைத்துக்கொண்டு பார்த்து ஆராய்ச்சி 
செய்து வந்தார்‌. பிறகு அதனை நல்ல முறையில்‌ அச்சிட்டார்‌. 


மனைவியார்‌ மறைவு 


191 7-ஆம்‌ அண்டு ஏப்ரல்‌ மாதத்தில்‌ அ௫ரியப்‌ 
"பெருமானுடைய மனைவியாருக்கு ஜுரம்‌ உண்டாயிற்று, வரவர 
உடம்பு மிகவும்‌ மெலிந்து வந்தது. அப்போது ஆசிரியா்‌ சென்னையில்‌ 
இருக்கவில்லை. மணலூர்‌ என்ற ஊரில்‌ பாரதத்தைப்‌ பதிப்பித்த 
ம. வீ. இராமானுஜாசாரியாரின்‌ மகள்‌ திருமணத்திற்குப்‌ போயிருந்‌ 
தார்‌. தம்முடைய மனைவியாருக்கு உடல்‌ நலம்‌ இல்லை என்பதைத்‌ 
தெரிந்துகொண்டு, திருமணத்திற்கு முன்பே சென்னைக்கு வந்தார்‌. 
டாக்டர்‌ கோமன்‌ என்னும்‌ பெயர்பெற்ற மருத்துவரை அழைத்து 
வந்து பார்த்தும்‌, குணமாவது சிரமந்தான்‌ என்று சொல்லி 
விட்டார்கள்‌. 8-5-1917 அன்று ஆசிரியப்பெருமானுடைய மனைவி 
யார்‌ இறைவன்‌ திருவடியை அடைந்தார்‌. 


திராவிட வித்யா பூஷணம்‌' 


காடியில்‌ :பாரத தர்ம மகா மண்டலம்‌” என்ற சபை ஓன்று 
இருந்தது. நமது பண்பாட்டைக்‌ காப்பாற்றும்‌ செயல்‌ புரிபவர்‌ 
களை எல்லாம்‌ கெளரவிக்கும்‌ செயலை அது மேற்கொண்டு-வந்தது. 


118 - என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆசிரியப்‌ பெருமான்‌ தமிழ்த்‌ துறையில்‌ செய்துவரும்‌ 
தொண்டை. அந்தச்‌ சபையினார்‌ அறிந்தார்கள்‌. இந்தியாவில்‌ எந்து. 
இடத்தில்‌ நல்ல காரியம்‌ நடந்தாலும்‌ அதைப்‌ பாராட்ட வேண்டு 
மென்பது அந்தச்‌ சபையினரின்‌ கொள்கை, ஆகவே ஆசிரியப்பெரு. 
மானுக்கு ஏதேனும்‌ மதிப்புச்‌ செய்யவேண்டுமென்று அந்தக்‌ குழு 
வினர்‌ விரும்பினார்கள்‌. எனவே ஆசிரியப்‌ பெருமானுக்குத்‌ : இிராவிட 
வித்யா பூஷணம்‌: என்ற பட்டத்தை அளிக்கவேண்டுமென்று 
தீர்மானித்து, அது சம்பந்தமாகத்‌ இருச்சியில்‌ இருந்த வக்‌£ல்‌ திரு. 
டி. வி, சுவாமிநாத சாஸ்திரியார்‌ என்பவருக்கு எழுதினார்கள்‌. 
அவர்‌ ஆூரியரிடம்‌ படித்தவர்‌. ஆகையால்‌ அவர்‌ பாரத தர்ம 
மகாமண்டல சபையினருக்கு, “நீங்கள்‌ நினைத்த காரியம்‌ மிகவும்‌ 
பொருத்தமானது”? என்று எழுதி அவரே அந்தப்‌ பட்டத்தினைப்‌ 
பெற்று ஆசிரியரிடம்‌ கொண்டு வந்து அளித்தார்‌. எதிர்பாராத 
வகையில்‌ இந்தப்‌ பட்டம்‌ கடைத்ததுபற்றி ஆசிரியப்‌ பெருமான்‌, 
கரச விசுவநாதருடைய திருவருள்‌ இப்படிக்‌ கிடைத்தது என்று 
சொல்லி நன்றி அறிவு பாராட்டினார்‌. 


பரிபாடல்‌ வெளியீடு 


எட்டுக்கொகையில்‌ ஒன்றாகிய பரிபாடலில்‌ 70 பாடல்கள்‌ 
இருந்தன என்று தெரியவருகிறது. ஆனால்‌ அவ்வளவும்‌ கிடைக்க. 
வில்லை. அதற்குப்‌ பரிமேலழகர்‌ உரை ஒன்றுண்டு, சில ஏட்டுச்‌ 
சுவடிகள்‌ இடைத்தன. கிடைத்தவையும்‌ நல்ல முறையில்‌ அமைய 
வில்லை. அவற்றை வைத்துக்கொண்டு பார்க்கிறபோது முதல்‌ 
பாட்டின்‌ வடிவம்‌ தெரியாமல்‌ சிதைந்திருந்தது. என்றாலும்‌ முதல்‌ 
பாட்டை வரையறை செய்து பொருள்‌ தெரிந்துகொண்டு ஒருவாறு 
அதை வெளியிட வேண்டுமென்று ஆசிரியர்‌ துணிந்தார்‌. மற்ற நூல்‌ 
களுக்குக்‌ கடைத்த உதவி அகுற்குக்‌ கிடைக்கவில்லை. பரிபாடல்‌ 
என்பது பழைய செய்யுள்‌ வடிவம்‌. அந்தச்‌ செய்யுளில்‌ அமைந்கு 
நூல்கள்‌ வேறு இல்லை. ஆகையால்‌ அதனைச்‌ சரிவர ஆராய்வதற்‌ 
குரிய துணை நூல்கள்‌ எதுவும்‌ இல்லை. அதற்கு மூன்பு இருந்து பரி' 
பாடல்களோ திடைக்கவில்லை. பிற்காலத்தில்‌ பரிபாடல்‌ யாரும்‌ 
எழுதவில்லை. இந்த நிலையில்தான்‌ அந்து நூலின்‌ ஆராய்ச்சி ஆசிரிய 
ருக்கு மிகவும்‌ தொல்லை கொடுத்தது. இறைவன்‌ திருவருளும்‌, 
விடாமுயற்சியும்‌ சேர்ந்து அந்த நூல்‌ வெளி வருவதற்குத்‌ துணை 
_யாக இருந்தன. 


.... 7918-ஆம்‌ வருஷம்‌ ஜூன்‌ மாதம்‌ முதல்‌ தேதி அந்த நூல்‌ 
வெளியாயிற்று. முன்பே ஆசிரியர்‌ அவர்களால்‌ பரிபாடல்‌ வெளி 
யிடப்‌ பெறும்‌ நிலையில்‌ இருப்பல த௮றிந்து, *அது எப்போது வரும்‌? ்‌ 


பலருக்கு உதவியது : ப 119 


- என்று அடிக்கடி கடிதம்‌ எமுதிக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்‌ 
இலங்கையில்‌ இருந்த பொ. குமாரசாமி முதலியார்‌. அவர்‌ அந்தப்‌ 
புத்தகம்‌ வெளிவந்தபோது இருக்கவில்லை. ஆனாலும்‌ அவருடைய 
குமாரர்‌ திரு ஸ்ரீகாந்தமுதலியார்‌ அவர்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதி, பரி 
பாடல்‌ புத்தகத்தை அனுப்பி, அது வெளிவருவதற்கு அவருடைய 
குந்தையார்‌. மிகவும்‌ ஆர்வம்‌ காட்டினார்‌ என்பதையும்‌ குறித்‌ 
இருந்தார்‌. அவரும்‌ மிக்க நன்றியறிவுடன்‌ அப்புத்தகத்தைத்‌ 
குந்தையாரின்‌ நினைவுடன்‌ சேர்த்து வைத்துக்கொள்வதாக எழுது 
யிருந்தார்‌. 


வழக்கில்‌ சாட்சி 


191 /-ஆம்‌ ஆண்டிள்கும்பகோணம்‌ சப்கோர்ட்டில்‌ ௮ இீனத்தலை 
வருக்கு எதிராக ஓரு வழக்கு நடந்துகொண்டிருந்தது. அப்போது 
௮ந்த வழக்கில்‌ அவர்களுக்கு அனுகூலமாக வேண்டுமென்று அவரு 
டைய குணங்களைப்‌ பாராட்டி, ஓர்‌ அறிக்கையைச்‌ சித்தம்‌ செய்து, 
தமிழ்நாட்டில்‌ பல ஊர்களிலிருந்த பெரிய மனிதர்களிடம்‌ கையெ 
முக்து வாங்கினார்கள்‌. அதை *அபிடவிட்‌'டாகக்‌ கோர்ட்டில்‌ சேர்க்க 
வேண்டுமென்பது அவர்களது எண்ணம்‌. 


ஆரியப்‌ பெருமானிடத்திலும்‌ கையெழுத்து வாங்கவேண்டு 
மென்று எண்ணினார்கள்‌. பல அச்சுப்‌ பாரங்களைத்‌ தயார்‌ செய்து 
அவற்றில்‌ பெரிய மனிதர்கள்‌ நூற்றுக்‌ கணக்கானவர்களிடம்‌ 
கையெழுத்து வாங்கியிருந்தார்கள்‌. ஆரியருக்கு நூற்றோடு நூற்று 
ஒன்றாகத்‌ தாமும்‌ அதில்‌ கையெழுத்துப்‌ போடுவதைவிட, தனியே 
ஒன்று எழுதிச்‌ சமர்ப்பித்தல்‌ வலிமையுள்ளதாக இருக்கும்‌ என்ற 
எண்ணம்‌ தோன்றியது. 


ஆகவே, மடாதிபதியின்‌ பெருமையையும்‌, அந்த மடத்தின்‌ 
சிறப்பையும்‌, பழங்காலம்‌ முதற்கொண்டு அங்கு நடந்து வருகிற 
அறச்‌ செயல்களையும்‌, தமிழ்‌, வடமொழி, இசை இவற்றை வளர்ந்து 
வருவதையும்‌ எடுத்துக்‌ காட்டிச்‌ சம்பிரதாய விரோதம்‌ இல்லாம 
லும்‌, எந்த விதமான குறைகளையும்‌ சொல்வதற்கு இடமில்லாமலும்‌ 
அவர்கள்‌ தம்‌ சவத்தொண்டினை ஆற்றி வருகிறார்கள்‌ என்பதனை 
எடுத்துக்‌ காட்டினார்‌. அதை நீதிமன்றத்திலும்‌ சமர்ப்பித்தார்‌. 


அப்போது நீதிபதியாக இருந்தவர்‌ வி. வி. விசுவநாதையா்‌ 
என்பவர்‌. அவர்‌ தீர்ப்பு அளிக்கும்போது ஆசிரியப்பெருமானுடைய 
கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதைத்‌ தம்‌ தீர்ப்பிலும்‌ குறிப்‌ 
பிட்டிருந்தார்‌. ப 


120 என்‌ ஆசிரியப்பிரான 


“ஆஇனத்தார்‌ சார்பில்‌ ஆயிரக்‌ கணக்கான அச்சிட்ட அபிட 
விட்டுகள்‌ சமர்ப்பிக்கப்‌ பெற்றன. அவற்றையெல்லாம்‌ பார்த்து 
நான்‌ கொண்ட கருத்தைவிட,மகாமகோபாத்தியாய சாமிநாதையர்‌ 
கொடுத்த தகுதிப்‌ பத்திரந்தான்‌ நான்‌ முடிவு எடுக்க உண்மை 
யாகத்‌ துணை செய்தது. அவருடைய கருத்தில்‌ இருந்த உண்மையை 
உணர்ந்து கொண்டேன்‌. ஆகவே இந்தத்‌ தர்ப்பை நான்‌ எழுதி 
னேன்‌”' என்றி குறிப்பிட்டிருந்தார்‌. 


22. பெரியோர்‌ சந்திப்பு 
திலகர்‌ வருகை 


191 6-ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 80-ஆம்‌ தேதி பாலகங்காதர 
திலகர்‌ சென்னைக்கு விஜயம்‌ செய்தார்‌. அப்போது சிலர்‌ ஆசிரியப்‌ 
பெருமானிடம்‌ திலகரது பெருமையை எல்லாம்‌ எடுத்துச்‌ 
சொன்னார்கள்‌, அவர்‌ விநாயகருடைய புராணத்தைப்‌ பாராட்டி , 
நாடு முழுவதும்‌ விநாயகப்‌ பெருமானைக்‌ கொண்டாடும்படியாகச்‌ 
செய்த பெரியவார்‌ என்று சொன்னார்கள்‌. ஆசிரியரும்‌ விநாயகப்‌ 
பெருமானை வழிபடுபவர்‌. எனவே ஆ௫ரியருக்குக்‌ திலகரை நேரில்‌ 
சென்று காண வேண்டுமென்ற ஆசை உண்டாயிற்று. திலகருடைய 
'$தசபக்கியின்‌ சிறப்பைப்‌ பிறரால்‌ உணர்ந்து கொண்டார்‌. 


சில அன்பார்கள்‌ ஆசிரியரைத்‌ திலகறிடம்‌ அழைத்துச்‌ 
சென்றார்கள்‌. பண்டைத்‌ தமிழ்‌ நூல்களுக்கு உயிர்‌ கொடுத்து, 
மீட்டும்‌ அந்நூல்களைமயெல்லாம்‌ தமிழுலகம்‌ காணும்படி. ஆரியர்‌ 
செய்துவரும்‌ சேவையைக்‌ திலகரிடம்‌ எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. 
அதைக்‌ கேட்டு வியப்புற்றார்‌. அவர்‌ இந்த நாட்டின்‌ மொழிகளில்‌ 
வட மொழியைப்‌ போலப்‌ பழமையானது தமிழ்‌ என்பதை 
அறிந்திருந்தார்‌. அ௫ிரியப்பெருமான்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டு 
களுக்குமுன்‌ தோன்றிய நூல்களை வெளியிடுகிறார்‌ என்றும்‌, அவை 
இன்றும்‌ பயனுடையனவாக இருக்கின்றன என்றும்‌ அறிந்து வியப்‌ 
படைந்தார்‌. 


இந்த நூல்கள்‌ உங்களுக்கு ' எப்படிக்‌ இடைத்தன 2*' என்று 
திலகர்‌ கேட்டார்‌. 


₹:புலவர்கள்‌ வீடுகளில்‌ ஓலைச்சுவடிகள்‌ இருக்கின்றன. இந்தப்‌ 
பழைய நூல்கள்‌ அவற்றில்‌ இருந்தன. அவற்றைத்‌ தேடிக்‌ கண்டு 
பிடித்துப்‌ பொருள்‌ கண்டு அ௮ச்சிட்டேன்‌.'” 


அவற்றில்‌ உள்ள எழுத்துக்கள்‌ தெளிவாக இருக்குமா 7”! 


**இப்போது அச்சில்‌ உள்ளவை போல இரா. அன்றியும்‌ பல 
காலமாக வழிவழியாகப்‌ பிரதி செய்து வந்தமையால்‌ பல பிழைகள்‌ 
மவிந்திருக்கும்‌. அவற்றையெல்லாம்‌ ஆராய்ந்து திருத்தமான 
பாடத்தைக்‌ கண்டுபிடித்து அச்சிட வேண்டும்‌.” 


122 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பாரதியார்‌ சந்தித்தது 


1918-ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 15-ஆம்‌ தேதி புதுச்சேரியில்‌ 
சங்கரஜயந்தி நடந்தது. அந்த விழாவுக்குத்‌ தலைமை தாங்க வேண்டு 
மென்று ஆூரியப்பெருமானை அந்த ஊரில்‌ இருந்த கல்‌ லூரிப்‌ 
பேராசிரியர்‌ சுவாமிநாத தீக்ஷிதர்‌ அன்புடன்‌ அழைத்தார்‌. ஆரியர்‌ 
ரெயிலில்‌ புறப்பட்டு இ. வை. அனந்தராமையருடன்‌ அங்கு போய்ச்‌ 
சேர்ந்தார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ பாரதியார்‌ புதுச்சேரியில்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்தாம்‌. ப ப 


ஆ௫ிரியப்பெருமான்‌ அந்த விழாவில்‌ தலப்பதிகார த்தைப்பற்றிப்‌ 
பேசியதோடு, பழங்காலத்துப்‌ பெண்களின்‌ நிலை எவ்வாறு இருந்தது 
என்பதைப்பற்றி விரிவாகப்‌ பேசினார்‌. அந்தக்‌ கூட்டத்திற்குப்‌ 
பாரதியாரும்‌ வந்திருந்தார்‌. ஆசிரியப்‌ பெருமானைப்‌ பார்‌ த்துக்‌ 
தம்முடைய வணக்கத்தைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌. 
மகாமகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ பெற்ற போது பாரதியார்‌ ஆசிரிய 
ரைப்‌ பற்றிப்‌ பாடிய பாடல்களைப்‌ பாராட்டி ஆசிரியரும்‌ பாரதியா 
ரிடம்‌ தம்முடைய மஒழ்ச்சியையும்‌ நன்றியையும்‌ தெரிவித்தார்‌. 


நான்‌ புதுமைப்‌ புலவன்‌. நீங்கள்‌ பழம்‌ புலவார்களையெல்லாம்‌ 
வாழச்‌ செய்கிறீர்கள்‌. புலவர்‌ பரம்பரை அழியாமல்‌ காப்பவன்நான்‌. 
நீங்கள்‌ பழம்‌ புலவார்களைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ மறவாமல்‌ செய்கிறீர்கள்‌. 
தமிழ்நாட்டில்‌ புலவர்‌ பரம்பரை என்றைக்கும்‌ வாழும்‌. துமிமும்‌ 
இறவாமல்‌ ஒளிபெற்று விளங்கும்‌. உங்களுக்கு என்‌ மனமார 
வாழ்த்துக்‌ கூறுகிறேன்‌”? என்று பாரதியார்‌ கூறினார்‌. இவற்றைச்‌ 
கேட்டு உடனிருந்த பாலகங்காதர திலகர்‌ வியப்படைநீது ஆசிரிய 
ரைப்‌ பாராட்டினார்‌. 


தம்பிரான்‌ சங்கடத்தை நீக்கியது 


திருவாவடுதுறை ஆதீனதக்‌ தலைவராக இருந்த அம்பலவாண 
தேசிகர்‌ மீது ஒரு சமயம்‌ சில தம்பிரான்களுக்கு மனக்கசப்ட 
ஏற்பட்டது. வேறு சிலருக்கும்‌ அவரிடம்‌ வெறுப்பு உண்டாயிற்று, 
ஆதீனத்தின்‌ மீது ஒரு பெரிய வழக்கை நீதிமன்றத்தில்‌ ெதரடங்க 
வேண்டுமென்று பலர்‌ முயற்சி செய்தார்கள்‌, திருவாவடுதுை 
மடத்தைச்‌ சேர்ந்த காறுபாறு வைத்தியநாதத்‌ தம்பிரான்‌ என்பவர்‌ 
இத்தகைய குழப்பமான நிலையில்‌ திருவாவடுதுறையில்‌ இருக்க 
வேண்டாமென்று காசிக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றுவிட்டார்‌. 


காசியிலிருந்து திரும்பும்போது சென்னையில்‌ இறங்க 
ஆரியரைப்‌ பார்ப்பதற்காகத்‌ தியாகராஜ விலாசம்‌ வந்தார்‌. 


பெரியோர்‌ சந்திப்பு டட 123 


காசியிலிருந்து வாங்கி வந்திருந்த இலை பொருள்களையும்‌, 
வெண்பட்டு ஒன்றையும்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்குக்‌ கொடுத்தார்‌.. 
அன்று முழுவதும்‌ ஆசிரியருடன்‌ தம்பிரான்‌ மிஃவம்‌ மகிழ்ச்சியாக. 
அளவளாவினார்‌. அன்று இரவே அவர்‌ திருவாவடுதுறைக்கு க்‌. 
திரும்புவதாக இருந்தது. 


இரவு 8 மணிக்கு வண்டி, ஆரியர்‌ தம்பிரானை வழியனுப்பு 
வகுற்கு எழும்பூர்ப்‌ புகைவண்டி நிலையம்‌ சென்றிருந்தார்‌. வண்டி 
கிளம்புவதற்கு அரைமணி நேரமே இருக்கும்‌, இடீரென்று ஓர்‌ 
அதிகாரி வேறு சிலருடன்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ இடத்திற்கு வந்தார்‌.. 
தம்மைக்‌ கோர்ட்டிலிருந்து வந்திருக்கும்‌ அதிகாரி என்று: 
சொல்லிக்கொண்டு, காறுபாறு வைத்தியநாதத்‌ தம்பிரானிடம்‌ 
ஒரு சம்மனைக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ மீது கோர்ட்‌ டிகிரி' வாங்க. 
இருப்பதாகச்‌ சொன்னார்‌. தம்பிரான்‌ மூகம்‌ வெளிறிவிட்டது.. 
மூதலில்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்கு விஷயம்‌ ஒன்றும்‌ விளங்கவில்லை. 


அக்காலத்தில்‌ சென்னையிலிருந்து திருவாவடுதுறை மடம்‌: 
திற்கு அவ்வப்போது பழக்கூடைகளை அனுப்பி வந்த ஒரு வியா: 
பாரிக்குப்‌ பெருந்தொகை மடத்திலிருந்து கொடுக்க வேண்டி 
இருந்தது. அது கொடுக்கப்படாமல்‌ நின்றுவிட்டது. ௮ந்‌.த வியாபாரி: 
சென்னையில்‌ உயர்நீதி மன்றத்தில்‌ வழக்குத்தொடுத்து :டிகிரி” 
வாங்கி வைத்திருந்தார்‌. காசிக்குச்‌ சென்றிருந்த தம்பிரான்‌ 
இரும்பும்‌ சமயம்‌ தெரிந்து அந்த டிகிரியை நிறைவேற்றத்‌ திட்டம்‌ 
போட்டிருந்தார்‌. தம்பிரான்‌ காசியிலிருந்து திரும்பிச்‌ சென்னை: 
வத்திருப்பதை அறிந்துகொண்டு அதிகாரியுடன்‌ எழும்பூர்‌ ஸ்டேஷ. 
னுக்கு அதை நிறைவேற்ற வந்து: சேர்ந்தார்‌. காசியிலும்‌ இன்றித்‌. 
இருவாவடுதுறையிலும்‌ இன்றிச்‌ சென்னையில்‌ பலரும்‌ கூடியுள்ள 
ரெயில்வே ஸ்டேஷனில்‌ இந்தச்‌ சங்கடம்‌ நேர்ந்ததே என்ற வருத்தம்‌. 
அவருக்கு உண்டாயிற்று; மலங்க மலங்க விழித்தார்‌, 


அப்போது ஆரியப்‌ பெருமான்‌ விஷயத்தைத்‌ தெரிந்தா: 
கொண்டு அந்தப்‌ பணத்தைத்‌ தாமே தருவதாக ஒப்புக்கொண்டு 
தம்பிரானைக்‌ கவலையில்லாமல்‌ திருவாவடுதுறைக்குச்‌ செல்லுமாறு 
ஏற்பாடு செய்தார்‌. 


ரெயில்‌ கிளம்பிச்‌ சென்றபிறகு ஆரியப்‌ பெருமான்‌ அந்து. 
அதிகாரியையும்‌, பழவியாபாரியையும்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ 
சென்று, அவர்களுக்குச்‌ சேரவேண்டிய பணத்தைக்‌ கொடுத்து ரது. 
பெற்றுக்‌ கொண்டார்‌. ஆசிரியப்‌ பெருமானுக்கு அந்த வாரந்தான்‌. 
உத்தமதானபுரத்திலிருந்து நெல்‌ லிற்ற பணம்‌ வந்திருந்தது... 
ஆதலின்‌ பணம்‌ கொடுப்பதில்‌ சிரமம்‌ எதும்‌ நேரவில்லை, 


124 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


துக்க சமயத்தில்‌ ஆ௫ரியப்பிரான்‌ இந்த உதவி செய்த 
பற்றித்‌ தம்‌.பிரானுக்கும்‌ இருவாவடுதுறை மடாதிப திக்கும்‌ மிச 
உவகை உண்டாயிற்று. நான்கு நாளைக்குள்‌ மடத்திலிருந்‌ 
அசிரியர்‌ பழ வியாபாரிக்குக்‌ கொடுத்த தொகை வந்துவிட்டது. 


காசி வாசி சொக்கலிங்கத்தம்பிரான்‌ 


திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ அம்பலவாண தேசிகர்‌ இருந்‌ 
போது ஒரு சமயம்‌ ஒரு குருபூஜைக்கு ஆரியர்‌ சென்றிருந்தா. 
அப்போது காசிவாசி சொக்கலிங்கத்‌ தம்பிரான்‌ அங்கே வந்திரு 
கார்‌, அவர்‌ திருப்பனந்தாள்‌ காசி மடத்தைச்‌ 'சார்ந்தவ। 
அப்போது அவர்‌ நன்ராக ஒரு பொருளைப்பற்றி எடுத்துச்‌ சொன்னா! 
அதைக்‌ கேட்டஅம்பலவரண தேகிகர்‌ அவரிடம்‌, **உங்களுடை 
பேச்சு நன்றாக இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில்‌ உயர்ந்த பதவில 
நீங்கள்‌ பெறக்கூடும்‌”” என்று சொன்னார்‌. **ஆம்‌; இவர்கள்‌ பேச்சு 
திறமையாக இருக்கிறது. இவர்கள்‌ சிறந்த பதவியில்‌ இருந்தால்‌ ப 
தன்மைகள்‌ விளையும்‌” என்று ஆசிரியர்‌ ஆமோ த்தார்‌. 


திருப்பனந்தாள்‌ காசி மடத்தில்‌ தலைவராக இருந்த சொரச்‌ 
கிங்கத்‌ தம்பிரான்‌ என்பவர்‌ 1919-ஆம்‌ ஆண்டு பரிபூரண 
அடைந்தார்‌. அதற்குப்‌ பிறகு அவருடைய இடத்தில்‌ ஒரு தலைவ 
தியமிக்க வேண்டியிருந்தது. முன்ன சொன்ன கா௫வாசி சொரக்‌ 
லிங்கத்‌ தம்பிரானை நியமித்தார்கள்‌. அம்பலவாண தேசிகர்‌ கூறி 
ஆசி மொழி பலித்தது, ஆசிரியப்‌ பெருமானுக்கும்‌ அதில்‌ மிக்‌ 
உவகை உண்டாயிற்று, கா௫வாசி சொரக்ஃலிங்கத்‌ தம்பிரா% 
ஆசிரியர்‌ மணிமேகலை பதிப்பித்தபோது உடனிருந்து உகுவிகளை 
செய்து வந்தவர்‌. எனவே ஆசிரியரிடம்‌, தம்முடைய தமிழாசிரிய 
என்ற பக்தி சொக்கலிங்கத்‌ தம்பிரானுக்கு இருந்து வந்தது, திரூ 
பனந்தாளுக்கு அடிக்கடி ஆசிரியரை வருவித்து உபசார 
செய்விப்பார்‌. ப 


29. ஓய்வு பெற்றது 
வேலையிலிருந்து ஓய்வு பெற்றது 


1919-ஆம்‌ வருஷம்‌ மார்ச்சு மாத இறு தியில்‌ ஆசிரியப்பெருமான்‌- 
குமிழாசிரியர்‌ வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்‌ கொள்ளும்‌ நிலை 
வந்தது. இகனைக்‌ தெரிந்துகொண்ட அன்பர்‌ பலர்‌ ஆசிரியருக்குக்‌ 
கடிதம்‌ எழுதினர்‌. பலர்‌ அவர்‌ தமிழாசிரியராக இருந்ததனால்‌ பல 
மாணவர்கள்‌ குமிமை விருப்பத்துடன்‌ படித்து வந்தார்கள்‌ என்றும்‌... 
இனி வரும்‌ மாணவர்களுக்கு அந்தப்‌ பேறு கிடைக்காதே என்றும்‌ 
வருந்தி எழுதினார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌, வேலையிலிருந்து கொண்டே 
பல தமிழ்நூல்களைப்‌ பதிப்பித்த ஆ௫ரியப்பெருமான்‌, இனி£மல்‌. 
தம்‌ நேரம்‌ முழுவதையும்‌ பதிப்புத்துறையில்‌ செலவிடச்‌ சந்தர்ப்பம்‌ 
இடைத்திருக்கிறது என்று த.ம்‌ மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்து எமுதஇினர்‌.. 


7919-ஆம்‌ அண்டு ஆசிரியப்‌ பெருமான்‌ ஓய்வுபெற்றுச்‌ சென்னை: 
மாநிலக்‌ கல்‌ லூரியிலிருந்து பிரிந்தார்‌. அவ்வாறு பிரியும்‌ நாள்‌ அன்று 
அக்கல்‌ ஓரிப்‌ பேராசிரியர்கள்‌ அனைவரையும்‌ சந்தித்து விடை. 
பெற்றுக்கொண்டார்‌. அப்போது முதல்வராக இருந்த ஆலன்‌ 
துரையின்‌ அறைக்கும்‌ சென்றார்‌. 


மூதல்வர்‌ ஆசிரியப்‌ பெருமானை அன்புடன்‌ வரவேற்று நெடு 
நேரம்‌ பேக்‌ கொண்டிருந்தார்‌. **உங்களால்‌ இந்தக்‌ கல்லூரியும்‌, 
இந்தக்‌ கல்‌ லரரியில்‌ பயின்ற மாணவர்கள்‌ அனைவரும்‌ பெரிதும்‌ பயன்‌ 
அடைந்திருக்கிறார்கள்‌. உங்களுக்கும்‌ கல்‌ ஓூரியைப்‌ பிரிந்து செல்வது 
வருத்தமாகத்தான்‌ இருக்கும்‌. மணாக்கர்கள்‌ உங்களைத்‌ தம்‌ தந்‌ைத. 
யைப்‌ போலவே எண்ணி மதிப்பு வைத்து மகிழ்ந்தார்கள்‌. இந்த. 
நேரத்தில்‌ என்னால்‌ உங்களுக்குச்‌ செய்யக்கூடிய உதவி ஏதேனும்‌ 
இருந்தால்‌ சொல்லுங்கள்‌. அதனை மிக்க மகிழ்ச்சியோடு நிறை. 
வேற்றுவேன்‌”' என்று முதல்வர்‌ சொன்னார்‌. ப 


. இந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று 
இவர்‌ நினைத்தார்‌. *“இதுவரை இந்தக்‌ கல்‌ லூரியில்‌ தமிழாசிரியர்‌ 
பதவியில்‌ நன்கு கற்ற புலவர்களே இருந்து வந்திருக்கிறார்கள்‌. இந்த. 
நாட்டில்‌ மாநிலக்‌ கல்லூரி சிறந்த நிலையை வகிக்கிறது. இதன்‌ 
பெருமையைப்‌ பாதுகாத்து அதிகப்படுத்தும்‌ முறையில்‌ பேராசிரியர்‌... 
களும்‌ இருத்து வருகிருர்கள்‌. தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ கிடைக்கா 
விட்டாலும்‌, எனக்குப்‌ பின்னும்‌ இங்கே வருகிற பண்டிதர்‌ நல்ல. 


126 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


தருதி வாய்ந்தவராக இருந்து இந்தக்‌ கல்‌.லூரிக்கு இத்துறையிலும்‌ 
தொடர்ந்து நல்ல சிநப்பு இருந்து வரவேண்டும்‌ என்பது என்‌: 
ஆசை”: என்று சொன்னார்‌. 


உடனே முதல்வர்‌, *:அப்படியானால்‌ நீங்களே ஒரு தக்க. 
புலவரைச்‌ சொல்லுங்கள்‌. அவரையே நியமனம்‌ செய்கிறோம்‌”? 
சன்று சொன்னார்‌. 


அப்போது மயிலாப்பூர்‌ பி, எஸ்‌. உயா்நிலைப்பள்ளியில்‌ தமிழ்ப்‌ 
வுலவராக இருந்தவரும்‌, ஆசிரியப்பெருமானுச்கு ஆராய்ச்சியில்‌: 
உதவி செய்தவருமாகிய இ, வை. அனந்தராமையர்‌ என்பவரது 
பெயரை ஆூரியப்பெருமான்‌ தெரிவித்தார்‌. உடனே தடை சொல்‌. 
ஸாமல்‌ அவரையே மாநிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்பண்டிதராக நியமித்து 
விட்டார்‌. முதல்வர்‌, அதுமுதல்‌ பல காலம்‌ அனந்தராமையாா்‌ 
அங்கிருந்து தொண்டாற்றினார்‌. அவரே கலித்‌கொகைமை. 
ஐயரவார்கள்‌ முறையைப்‌ பின்பற்றி விரிவாக அக்சிட்டவர்‌. 
_ ஒப்புமைப்‌ பகுதிகள்‌, பாடபேதம்‌, அகராதி முதலிய அங்கங்களுடன்‌ 
அப்பதுப்பு இருக்கிறது, 

பி, எஸ்‌. ஹைஸ்கூலிலிருந்து மாநிலக்‌ கல்லூரிக்கு- இ. வை. 
அனந்தராமையர்‌ வந்தவுடன்‌ அவர்‌ இருந்த இடத்திற்கு 
ஒரு தமிழ்ப்‌ பண்டிதரை நியமிக்க வேண்டியிருந்தது. அந்த 
உயர்நிலைப்‌ பள்ளியின்‌ நிர்வாகக்‌ குழுவில்‌ செயலாளராக இருந்த 
சல்‌. ஏ, கோவிந்தராகவ ஐயர்‌ தக்க பண்டிதரை அப்பதவியில்‌ 
-தியமிக்க வேண்டுமென்று கருதி, யாரை நியமிக்கலாம்‌ என்று 
அ௫ூரியப்பெருமானிடம்‌ யோசனை கேட்டார்‌. அரியர்‌ தம்மிடம்‌. 
பாடம்‌ கேட்டதுடன்‌, தம்‌ ஆராய்ச்சிக்கு மிகவும்‌ உதவியாக இருந்த 
இரு ம. வே. துரைசாமி ஐயரை அப்பதவியில்‌ நியமிக்கும்படி 
பரிந்துரை செய்தார்‌. திரு துரைசாமி ஐயர்‌ தமது கடைசிக்‌ காலம்‌ 
-வரையில்‌அந்த உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்து 
விளங்கினார்‌. ப 


இவ்வாறு தம்மோடு பழகினவர்கள்‌, தம்மிடம்‌ படித்த 
மாணவர்கள்‌ ஆகியோருக்கு நல்ல பதவிகளை அமைத்துக்‌ கெடுக்கும்‌ 
 ஆசிரியப்பிரானது பண்புக்குப்‌ பல எடுத்துக்காட்டுக்கள்‌ உண்டு, 


24. மாணவர்‌ நன்றி 
வாழ்த்து மடல்‌ 


1919-ம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 3/-அம்‌ தேதி சென்னை 
மாநிலக்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ மாணவர்கள்‌ சங்கத்தின்‌ சார்பில்‌ ஒரு 
விழா நடந்தது. அசிரியப்பெருமானுடைய உருவப்படத்தை அங்கே 
திழந்து வைத்தார்கள்‌. அதற்கு, நீதிபதியாக இருந்த டி. வி. 
சேஷகூரிஐயர்‌ அவர்கள்‌ தலைமை வூத்து அந்தப்‌ படத்தைத்‌ திறத்து 
வைத்தார்‌. ஆரியப்‌ 9பருமானும்‌ அங்கே சென்றிருந்தார்‌. 


அப்போது அவருக்கு அங்கே ஒரு வாழ்த்துரை வழங்கப்‌ 
பெற்றது. அந்த வாழ்த்துரையில்‌ மாணவர்கள்‌ தங்களுடைய 
உணர்ச்சியையும்‌, ஆசிரியரால்‌ பெற்ற நன்மையையும்‌ எடுத்துக்‌ 
காட்டியிருந்தார்கள்‌. ஆசிரியர்‌ பதிப்பித்த தமிழ்நூரல்களைத்‌ தமிழ்‌ 
அன்னையின்‌ ஆபரணங்களாக வருணித்து இருந்தார்கள்‌. அதோடு 
ஆசிரியர்‌ பாடம்‌ சொல்லும்போது ஆங்கில ஆூரியரிடம்‌ 
அடங்கியிருந்ததைப்போலத்‌ தாங்கள்‌ அடங்கிப்‌ பாடம்‌ கேட்ட 
செய்தியைச்‌ சொல்லியிருந்தார்கள்‌.வேறு மொழி பயிலும்‌ மாணவர்‌ 
களும்‌ கூட ஓய்வு இருக்கும்போது தமிழ்‌ வகுப்புக்கு வந்து ஆ௫ரியா்‌ 
பாடம்‌ செல்வதைக்‌ கேட்டு மகிழ்ந்த அற்புதத்தை அந்த வாழ்த்து 
மடலில்‌ குறித்திருந்தார்கள்‌, *ஏறக்குறைய 40 ஆண்டுகள்‌ இந்தக்‌ 
கல்‌ லூரியில்‌ தாங்கள்‌ துமிழாசிரியராகப்‌ பணியாற்றிய காலத்தில்‌ 
தங்களிடம்‌ பாடம்‌ கேட்கக்‌ கொடுத்து வைத்திருந்த இந்தக்‌ தலை 
முறை மாணவர்களுக்குக்‌ கிடைத்த பாக்கியம்‌ இனி யாருக்குக்‌ 
இடைக்கும்‌?' என்று அந்த வாழ்த்து மடல்‌ சிறப்பாக எடுத்துக்‌ 
காட்டியது. ப 


.. ஆசிரியர்‌, கல்லூரியிலிருந்து ஓய்வுபெற்ற போது, இந்து, 
சுதேசமித்திரன்‌ போன்ற பத்திரிகைகள்‌ அவரது சேவையைப்‌ 
பாராட்டிக்‌ தலையங்கங்கள்‌ எழுதின. 


1919-ஆம்‌ ஆண்டு சிலப்பதிகாரத்தின்‌ இரண்டாம்‌ பதிப்பிற்‌ 
குரிய வேலைகள்‌ நடந்து வந்தன. ஏதேனும்‌ நாலை மறு முறை 
பதிப்பிக்கும்போது: ஆரியர்‌ பின்னும்‌ கூர்ந்து கவனம்‌ செலுத்து 
வார்‌. பதிப்புக்கள்‌ இருத்தம்‌ அடைந்தன. ஏற்கனவே சரியாக 
விளக்கம்‌ பெறாத பல புதிய பகுதிகள்‌ அடுத்த அடுத்த பதிப்புக்களில்‌ 
அமைப்பதைச்‌ சிலப்பதிகாரம்‌ முதலிய நூல்‌ பஇப்புக்களிலிருந்து- 
தெரிந்துகொள்ளலாம்‌ஃ 


128 ப என்‌ ஆசிரியப்பிரான்‌ 
தாகூரின்‌ வருகை 


1919-அம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 81-ஆம்‌ தேதியி 
லிருந்து ஆசிரியர்‌ மாறிலக்‌ கல்லூரியிலிருந்து விடுதலை பெற்ருர்‌. 
அடுத்த நாள்‌ ஏப்ரல்மாதம்‌ முதல்தே தியன்று மகாகவி ரவீந்திரநாத்‌. 
தாகூர்‌ அவர்களைச்‌ சந்திக்கும்‌ சந்தர்ப்பம்‌ ஆூரியருக்குக்கிடைத்துது.. 
தாகூர்‌ சிறந்த கவிஞர்‌ என்பதும்‌ உலகப்புகழ்‌ பெற்றவர்‌ என்பதும்‌: 
ஆசிரியருக்குத்‌ தெரியும்‌. ப 


தாகூர்‌ சென்னைக்கு வந்திருப்பதைக்‌ கேள்வியுற்று அவரைப்‌ 
பார்க்க வேண்டுமென்று ஆசிரியர்‌ விரும்பினார்‌. அப்போது . 
இருக்கமுக்‌ குன்றக்‌ கோவில்‌ துர்மகர்த்தாவாக இருந்தவர்‌ 
ஆூரியரிடம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. தாகூரைப்‌ போய்ப்‌ 
பரர்த்துவர வேண்டுமென்று ஆசிரியப்‌ பெருமான்‌ சொன்ன. 
வுடன்‌; அவர்‌ தாமும்‌ வருவதாகச்‌ சொன்னார்‌. இரண்டு பேரும்‌ 
சேர்ந்து மயிலாப்பூர்‌ லஸ்ஸில்‌ இருந்த டி. எஸ்‌. இராமசாமி ஐயர்‌ 
அவர்களுடைய இல்லத்திற்குச்‌ சென்றார்கள்‌. அங்கேதான்‌ மகாகவி 
ரவீந்திரநாத்‌ தாகூர்‌ தங்கியிருந்தார்‌. அங்குள்ளவர்கள்‌ ஆசிரியரை 
அவருக்கு அறிமுகப்படுத்தினார்கள்‌. தாகூரின்‌ நீண்ட தாடியும்‌, 
நெடிய கோலமும்‌ ஆ௫ரியரது உள்ளத்தைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தன. 
மகாகவி ஆ௫ிரியப்பெருமான்‌ செய்துகொண்டு வரும்‌ வேலைகளைப்‌ 
பற்றி விசாரித்தார்‌. ப 


இந்த நூல்களை எல்லாம்‌ எப்படி நீங்கள்‌ பதிப்பித்‌ தீர்கள்‌?*' - 
என்று ரவீந்திரர்‌ கேட்டார்‌. “தமிழ்நாட்டின்‌ மூலை முடுக்குகளுக்கு ' 
எல்லாம்‌ சென்று, அங்கேயுள்ள பல ஓலைச்சுவடிகளை எடுத்து வந்து 
அவற்றை ஆராய்ந்து பதுப்பித்துக் சொண்டு வருகி3றன்‌”* என்று 
சொன்னார்‌. தமிழ்மொழியின்‌ பழைய இலக்கியங்களை எல்லாம்‌ 
ஆ௫ரியப்பெருமான்‌ வெளியிட்டு வருவது இந்தியாவுக்கே தனிப்‌ 
பெருமை அளிப்பதாக மகாகவி எடுத்துச்‌ சொன்னார்‌. “முடிந்தால்‌. 
நான்‌ உங்கள்‌ வீட்டிற்கு வந்து பார்க்கிறேன்‌” என்றும்‌ ட ப 
மகிழ்வோடு தெரிவித்தார்‌. ப 


அன்று மாலையே 3 மணிக்கு அந்தக்‌ கவிஞா்‌ தியாகராச விலாசகத்‌ 
இற்கு வந்து ஆசிரியரைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ வருவது தெரிந்து 
ஆசிரியப்‌ பெருமான்‌ மாலை, பழம்‌ முதலியவற்றை வாங்கி வைத்‌. 
இருந்தார்‌. அவர்‌ மாடி ஏறிவந்து ஆசிரியப்‌ பெருமானுடைய : 
புத்தகங்கள்‌, ஏட்டுச்‌ சுவடிகள்‌ ஆகிய எல்லாவற்றையும்‌ பார்து. 
தார்‌. ஆசிரியர்‌ அவற்றை எல்லாம்‌ பிரித்துக்காட்டினார்‌. இத்தகைய : 
ஏட்டுச்‌ சுவடிகளைத்‌ தாகூர்‌ முன்பு கண்டது இல்லை, ஆகையால்‌ 


மாணவர்‌ நன்றி 129 


அவற்றைக்‌ சண்டு மிகவும்‌ வியந்தார்‌. **தாங்கள்‌ புதிய கவிதைகளை 
இயற்றி மக்களை மகஇிழ்விக்கிறீர்கள்‌. நான்‌ பழைய புலவரின்‌ கவிதை 
களுக்கு உயிர்‌ கொடுத்துக்‌ காப்பாற்றி வருகிறேன்‌. இறைவன்‌ 
இருவருள்‌ எனக்குத்‌ துணையாக இருக்கிறது”? என்றார்‌ ஆசரியர்‌. 


அம்‌, இந்த நாட்டில்‌ கவிஞர்‌ பரம்பரை என்றும்‌ போகாது. 
தொடர்ந்து வந்துகொண்டே இருக்கும்‌”” என்றார்‌ மகாகவி, “என்‌ 
ஆரியர்‌ ஒரு பெரிய கவிஞர்‌. அவருடைய தயையினால்தான்‌ நான்‌ 
குமிழில்‌ சிறந்த பயிற்சி பெற்றேன்‌** என்றார்‌ ஆசிரியர்‌. ரவீந்திரர்‌ 
அங்கு வந்திருப்பது தெரிந்து அவரைக்‌ காண வீட்டு வாசலில்‌ 
பெருங்கூட்டம்‌ கூடிவிட்டது. ரவீந்திரர்‌ வந்திருந்த சமயம்‌ 
இருக்கமுக்குன்றம்‌ கோவில்‌ தர்‌. மகர்த்தர்‌. ஆசிரியருடன்‌ இருந்தார்‌. 
இதில்‌ ஏதோ ஒரு குறிப்பு இருப்பதாக ஆசிரியர்‌ எண்ணினார்‌. 
₹₹எல்லாம்‌ பின்னால்‌ தெரியும்‌”? என்று உடன்‌ இருந்தவர்களிடம்‌ 
சொன்னார்‌. 


அடுத்த அண்டு எப்ரல்‌ மாதம்‌ திருவாவடுதுறை ஆதீனகர்த்தா 
அம்பலவாண தேதசிகர்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்‌. , அவருடைய 
இடத்திற்குக்‌ திருக்கழுக்குன்றத்தைச்‌ சார்ந்த தம்பிரான்‌ ஒருவர்‌ 
தாம்‌ ஆதீனகர்த்தராக வந்தார்‌. தாம்‌ சொன்ன குறிப்புப்‌ 
பலித்ததை எண்ணி மஇழ்ந்து ஆசிரியர்‌ இதைப்‌ பின்னும்‌ சொல்லிச்‌ 
சொல்லி மகிழ்ந்தார்‌. ப ப 


ஆூரியப்பெருமான்‌ சென்னை மாநிலக்‌ கல்‌ லூரியிலிருந்து 
விலயெபோது மாணவர்களுக்கு இனிமேல்‌ அவருடைய விரிவுரைகள்‌ 
இடைப்பதற்கில்லையே என்று வருந்திப்‌ பலர்‌ ,எழுதினார்கள்‌. 
இன்னும்‌ சிலர்‌ ஆசிரியராக இருந்தபடியே நூல்களைப்‌ பதிப்பித்து 
வந்த அவருக்கு இனிமேல்‌ முழு நேரத்தையும்‌ பதிப்பு வேலையில்‌ 
ஈடுபடுத்த நல்லதொரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி 
தெரிவித்து எழுதியிருந்தார்கள்‌, _ 

“எல்லா இடங்களும்‌ எனக்குச்‌ சொந்தம்‌' 

வேலையிலிருந்து விலகிய புதியதில்‌ ஒரு நாள்‌ ஆசிரியர்‌ 
பெங்களூருக்குச்‌ சென்றிருந்தார்‌. ரெயில்வே ஸ்டேஷனில்‌ 
ஆசிரியரை வரவேற்க அவரிடம்‌ பாடம்‌ கேட்ட கே. ஆர்‌. 
சநிவாசையங்கார்‌. போன்ற கனவான்கள்‌ வந்திருந்தார்கள்‌. 
தநிவாசையங்கார்‌ மைசூர்‌ அரசில்‌ பெரிய பதவி வகித்தவர்‌, 

ஸ்டேஷனில்‌ ஆசிரியரை வரவேற்கப்‌ பலர்‌ கூட்டமாக 
வந்திருந்ததைப்‌ பார்த்து ஓர்‌ அன்பர்‌ அசிரியரைப்‌ பார்த்து, 

2004-39 


130 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


நீங்கள்‌ ஓய்வுபெற்ற பிறகு பெங்களூரில்‌ வசிக்கப்‌ போகிறீர்களா? 
இங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள்‌ படதயமை இருக்கிறார்கள்‌ 
போலிருக்கிறதே!” என்று கேட்டார்‌. 


ஆசிரியர்‌ புன்னகை பூத்து, *' தமிழ்நாட்டில்‌ எல்லா இடங்களும்‌ 
எனக்குச்‌ சொந்தம்‌. *யாதும்‌ ஊமீர யாவரும்‌ கேளிர்‌” என்று 
சொல்லியிருப்பது எனக்கு மிகவும்‌ பொருத்தம்‌'* என்று சொன்னார்‌, 
அது எவ்வளவு லட... குமிழ்‌ அன்பர்களுக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. 


ஆசிரியர்‌ வேலையிலிருந்து விலகிய சமயத்தில்‌ மெட்ராஸ்‌ 
மெயில்‌' பத்திரிகையில்‌ 89-1-80 ஓரு கடிதம்‌ வந்தது, அதைக்‌ 
கும்பகோணம்‌ காலேஜில்‌ முதல்வராக இருந்து ஜே. எம்‌, 
ஹென்ஸ்மென்‌ எழுதியிருந்தார்‌. அவர்‌ இந்த நாட்டில்‌ வேலை 
பார்த்துவிட்டுத்‌. தம்‌ ஊராகிய யாழ்ப்பாணத்துக்குச்‌ சென்று 
விட்டார்‌. அங்கிருந்துதான்‌ மெட்ராஸ்‌ மெயிலுக்கு அந்தக்‌ 
"கடிதத்தை அவர்‌ எழுதியிருநதார்‌. 


“சென்னை அரசாங்கத்தார்‌ ஐயர்‌ அவர்களுடைய ஒப்பற்ற 
குமிழ்த்ததொண்டை. நன்கு தெரிந்து பாராட்ட வேண்டும்‌. அவர்‌ 
வேலையிலிருந்து விலகிவிட்டதால்‌ எல்லோருக்கும்‌ கொடுப்பது 
போல ஓபவூதியம்‌ அளிக்காமல்‌, அவரது ஒப்பிலாத தமிழ்த்‌ 
கொண்டிற்கு ஈடாக முழுச்‌ சம்பளத்தையே ஓய்வூதியமாகத்‌ தர 
வேண்டு மன்று வற்புறுத்தி எழுதியிருந்தார்‌. இதனால்‌ அரசாங்கத்‌ 
திற்குக்‌ கெளரவம்‌ ஏற்படும்‌ என்றும்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 


பயனுள்ள சாட்சியம்‌ 


1920-ஆம்‌ ஆண்டு சிதம்பரம்‌ கோவில்‌ சம்பந்தமாக ஒரு 
வழக்கு சிதம்பரம்‌ சப்கோர்ட்டில்‌ நடந்தது, அது சம்பந்தமாக 
ஆச௫ிரியப்பெருமான்‌ வந்து தங்களுக்குச்‌ சாட்சி சொல்ல வேண்டு 
மென்று தீட்சிதர்கள்‌ விரும்பினார்கள்‌. 714-4-20 அன்று ஆசிரியரைச்‌ 
சிதம்பரத்தில்‌ தேரில்‌ விசாரித்தார்கள்‌. அவர்‌ சொன்ன சாட்சியம்‌ 
தீட்சிதர்களுக்கு மிகவும்‌ பயனுடையதாக இருந்தது, அதனால்‌ 
இட்சிதார்கள்‌ யாவரும்‌ ஆசிரியப்‌)பெருமானைப்‌ பாராட்டி உபசாரம்‌ 
செய்தார்கள்‌, 


25. திருவாவடுதுறை வாசம்‌ 
திருவாவடுதுறை சென்றது 


15-4-20 அன்று திருவாவடுதுறை ஆதீனகர்த்தராக இருந்த 
அம்பலவாண தேசிகர்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்‌. காறுபாறு 
வைத்தியநாதத்‌ தம்பிரான்‌ அவருக்குப்‌ பின்‌ ஆதீனத்‌ தலைவராகப்‌ 
பட்டம்‌ பெற்றார்‌. அப்போது ஆரியர்‌ சிதம்பரத்தில்‌ இருந்தார்‌. 
அங்கிருந்து திருவாவடுதுறை சென்று புதிய ஆதின கர்த்தருக்கு 
ஆசார்ய அபிஷேகம்‌ நடந்தபோது : உடன்‌ இருந்தார்‌. ஸ்ரீ 
சுப்பிரமணிய தேரிகர்‌ என்ற திருநாமத்தை அந்தத்‌ தம்பிரான்‌ 
பெற்றார்‌. 


அப்போது ஆதீனத்தைச்‌ சார்ந்த தம்பிரான்‌ ஒருவர்‌ குமக்கே 
அந்தப்‌ பதவி கிடைக்கவேண்டுமென்று கோர்ட்டில்‌ வழக்குப்‌ 
போட்டார்‌. அதோடு தல கலவரங்கள்‌ நடந்தன. அதனால்‌ 
யாரேனும்‌ தமக்குத்‌ துணையாக இருக்கவேண்டுமென்று ஆதீனத்‌ 
தலைவர்‌ விரும்பினார்‌. ஆசிரியப்பிரானைத்‌ தம்முடன்‌ இருந்து 
வரவேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்‌. 1880-ஆம்‌ ஆண்டு 
ஏப்ரல்‌ முதல்‌ தருவாவடுதுறையில்‌, ஆசிரியர்‌ தங்கினார்‌; அவருக்கு 
வேண்டிய செளகரியத்தைச்‌ செய்து கொடுத்தார்‌ அ௫ீன கர்த்தர்‌. 
மடத்தில்‌ சுவடிகளும்‌, அச்சிட்ட புத்தகங்களும்‌ இருந்தன. அந்தக்‌ 
காலத்தில்‌ ஆசிரியர்‌ அந்த இடத்திற்கு மாணாக்கர்கள்‌ சிலரை 
அழைத்துச்‌ சென்று உடன்‌ இருக்கச்‌ செய்தார்‌. வேறு. சிலருக்குப்‌ 
பாடம்‌ சொன்னார்‌. பெருமஇிப்புக்குரிய ஆசிரியர்‌ மடத்திலே 
தங்கியதால்‌ யாருடைய தொல்லையும்‌ ஆதீனத்‌ தலைவருக்கு 
உண்டாகவில்லை. ப 


இருவாவடுதுறையில்‌ ஆசிரியர்‌ இருந்தபோது அந்த மடத்தின்‌ 
சம்பந்தமாகத்‌ ததேவகோட்டையில்‌ இருந்த சிலரைச்‌ சந்தித்துப்‌ பேச 
வேண்டி இருந்தது. அங்கே சென்றிருந்த சமயத்தில்‌ மதுரைத்‌ 
தமிழ்ச்சங்கத்தில்‌ உள்ள இலைஞர்‌ யாரேனும்‌ தமக்கு உதவியாக 
இருக்கக்‌ கூடுமா என்று விசாரித்தார்‌, அங்கே படித்துக்‌ கொண் 
டிருந்த கோதண்டராமன்‌ என்ற இளைஞர்‌ ஆசிரியருடன்‌ வரச்‌ 
சம்மதித்தார்‌. அவரை ஆசிரியர்‌ அழைத்து வந்து தம்முடன்‌ 
வைத்திருந்தார்‌. அவர்‌ ஆசிரியருக்கு வேண்டிய உதவிகளைச்‌ செய்து 
வந்தார்‌. ஆசிரியர்‌ அவருக்குப்‌ பாடம்‌ சொன்ன3தாடு; வித்துவான்‌ 


132. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பரீட்சையில்‌ அவர்‌ தேர்ச்சி பெற்றவுடன்‌ ஒரு கல்‌. லூரி ஆசிரியராகப்‌ 
பணியாற்றும்படியாகவும்‌ செய்தார்‌. 


1980ஆம்‌ ஆண்டு நவராத்திரியின்போது விஜயதசமி அன்று 
இருவ௱வடுதுறையில்‌ இருந்த ஆசிரியர்‌ அங்கு ஒரு பாடசால்யை 
ஆரம்பித்தார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ கலாசாலை என்ற பெயரில்‌ 
அது நடைபெற்றது. அங்கே சில மாணவர்களுக்குத்‌ தமிழைச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தார்‌. தேவாரப்‌ பாடசாலை; தமிழ்ப்‌ பாடசாலை 
ஆகியவை அங்கே சிறப்பாக நடந்து வரலாயின. அங்கே படிக்கும்‌ 
மாணவர்களுக்கு மடத்திலிருந்த்தே உணவு உடை அளித்து 
வந்தார்கள்‌. ஆசிரியப்பெருமான்‌ தாமே அங்கிருந்து பாடம்‌ 
சொன்னமையினால்‌ மாணவர்கள்‌ நல்ல முறையில்‌ கல்வி பெறச்‌ 
செளகரியமாக இருந்தது. மடத்தின்‌ பெருமையும்‌ உயர்ந்தது. 
அதனை.த்‌ இருவாவடுதுறைஆகீன மடத்தின்‌ வரலாற்றில்‌ சிறப்பான 
காலம்‌ என்று சொல்ல வேண்டும்‌. ப 


அக்கினி பகவானே அஞ்சினான்‌ 


1920-ஆம்‌ அண்டு ஜூன்‌ மாதம்‌ 86-ஆம்‌ தேதி மதுரைத்‌ 
குமிழ்ச்‌ சங்கக்‌ கட்டிடத்தில்‌ இப்பற்றியது. பக்கத்து வீடு ஒன்றில்‌ 
இப்‌ பிடித்து அது- சங்கக்‌ காரியாலயத்திற்கும்‌ பரவியது. அதனால்‌. 
ல மரச்சாமான்களும்‌, தச்சுக்‌ கருவிகளும்‌ சேதம்‌ அடைந்தன. நல்ல 
வேளையாகப்‌ பெரும்பான்மையான புத்தகங்களும்‌, கையெழுத்துப்‌ 
பிரதிகளும்‌ நெருப்பில்‌ அழியவில்லை, அவற்றையெல்லாம்‌ 
மிகவும்‌ முயற்சி செய்து காப்பாற்றி விட்டார்கள்‌. அதுபற்றி 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தலைவராக இருந்த சேதுபதி மன்னர்‌ 
ஆசிரியப்‌ பெருமானுக்கு எழுதினார்‌; (இறைவன்‌ திருவருளால்‌ 
தமிழ்‌ கரப்பாற்றப்பட்டது. மீனாட்சியம்மை தலைமை தாங்கும்‌. 
தலத்தில்‌ தமிழுக்கு அழிவு வருமா? மற்றச்‌ சாமான்கள்‌ எரிந்து 
போனாலும்‌ தமிழ்ச்‌ சுவடிகளைத்‌ தீண்டுவதற்கு அக்கினி பகவானே 
அஞ்சினான்‌ போலும்‌!?? என்றும்‌, ₹இனி இவ்வாறு நேராமல்‌ தக்க 
பாதுகாப்புடன்‌ இருக்க வேண்டும்‌”? என்றும்‌ எழுதினார்‌. 


திருப்புகழ்ப்‌ பதிப்புக்கு உதவி செய்தது 


தமிழ்நாட்டில்‌ அருணகிரிநாதர்‌ பாடிய திருப்புகழ்‌ அங்கங்கே. 
சில போர்களால்‌ பாடப்பெற்று வந்தன, அவற்றையெல்லாம்‌. 
தொகுத்துப்‌ புத்தகமாக யாரும்‌ வெளியிடவில்லை. அந்தச்‌ 
காலத்தில்‌ அரசினர்‌ பதிவுப்‌ பகு தியில்‌ உயர்‌ அதிகாரியாக இருந்த. 
வ. த. சுப்பிரமணியபிள்ளை என்பவர்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்கள்‌ 


திருவாவடுதுறை வாசம்‌ 1533 


எல்லாவற்றையும்‌ தொகுத்து வெளியிட வேண்டுமென்று நினைத்‌ 
தர்‌. தாம்‌ உத்தியோக விஷயமாக எந்த இடத்திற்குப்‌ 
போனாலும்‌ அங்குள்ளவர்களை அழைத்து, அவர்களுக்கு த்‌ தெரிந்த 
இருப்புகழ்ப்‌ பாடல்களைச்‌ சொல்லச்‌ சொல்லி எழுதி வந்தார்‌. 
இப்படி மிகவும்‌ சிரமப்பட்டு அவற்றை எல்லாம்‌ தொகுத்த பிறகு 
சந்தக்‌ குறிப்புக்கசோடு இரண்டு பாகங்களாக வெளியிட்டார்‌. 
அவ்வாறு வெளியிடும்போது அடிக்கடி ஆூரியப்பெருமானிடம்‌ 
வந்து தாம்‌ செய்யும்‌ தொண்டைப்‌ பற்றிச்‌ சொல்வார்‌. ஆசிரியப்‌ 
பெருமான்‌ அவருக்கு வேண்டிய ஊக்கத்தை அளித்ததோடு, பாடல்‌ 
களில்‌ ஏற்படும்‌ ஐயங்களை நீக்கிப்‌. பொருளையும்‌ விளக்கினார்‌. 
அந்நூரலுக்கு ஒரு சிறப்புப்பாயிரம்‌ வேண்டுமென்று கேட்டார்‌. 
91--10--1980-இல்‌ ஓரு சிறப்புப்பாயிரத்தையும்‌ எழுதி அனுப்‌ 


பினார்‌. 


புதிய பதிப்புக்கள்‌ 


19 21-ஆம்‌ ஆண்டு மாசி மாதம்‌ மகாமகப்‌ பெருவிழா, கும்ப 
கோணத்தில்‌ சிறப்பாக நடந்தது. அப்போது அங்கே திருவாவடு 
துறை ஆஇனகர்த்தர்‌ எழுந்தருளியிருந்தார்‌. வித்வத்‌ சபை 
நடந்தது. அசிரியரை முன்னிட்டு ஆகீனகர்த்தர்‌ அந்தச்‌ சபையை 
நடத்தினார்‌. ஆசிரியரே அந்தச்‌ சபையை . மூன்‌ நின்று நடத்தி 
வைத்தார்‌. அந்தச்‌ சபைக்கு வந்தவர்கள்‌ ஆசிரியரை வணங்கி 
வாழ்த்தினார்கள்‌. 

ஆரியப்‌ பெருமான்‌ இிருவாவடுதுறையில்‌ வித்து வந்த 
காலத்தில்‌ சென்னையில்‌ சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை ஆகியவற்றின்‌ 
9ி--அவது பூப்பு அச்சிடும்‌ வேலைகள்‌ நிறைவேறின. அந்தப்‌ 
பதிப்புக்களில்‌ பல புதிய பகுதிகளைச்‌ சேர்த்தார்‌. 


பத்துப்பாட்டின்‌ 4-அவது பதிப்புப்‌ பல புதிய பகுதிகளுடன்‌ 
7941-ஆம்‌ ஆண்டு வெளியாயிற்று, முதல்‌ ,பதிப்பு வெளியான 
பிறகு 80 வருஷங்களுக்குப்‌ பிறகே இந்தப்‌ பதிப்பு வெளிவந்தது 
புதிய பதிப்புப்‌ பதிப்பிக்கும்போதெல்லாம்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ 
பல புதிய செய்திகளைச்‌ சேர்க்கும்‌ வழக்கப்படியே பத்துப்பாட்டி, 
லம்‌ அமைந்தது. ப 


கிலத்‌ பெறுதல்‌ 
1922-ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 18-ஆம்‌ தேதி வேல்ஸ்‌ 


இளவரசர்‌ சென்னைக்கு விஜயம்‌ செய்தார்‌. அப்போது தமிழிலும்‌ 
வடமொழியிலும்‌ சிறந்து விளங்கும்‌ புலவர்களுக்கு மரியாதைசெய்ய 


134 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


வேண்டுமென்று அரசினர்‌ நினைத்தனர்‌. ஆூரியப்பெருமானுக்கும்‌ 
ஒரு கிலத்‌ கிடைத்தது. அதை வாங்கும்போது நீண்ட மேலங்கியும்‌ 
தலைப்பாகையும்‌ அணிந்துகொள்ள வேண்டுமென்று அறிவித்திருந்த 
தரல்‌ ஆ௫ிரியப்பெருமான்‌ அவ்வாறே அணிந்துகொண்டு சென்று 
அந்து மரியாதையைப்‌ பெற்றார்‌. ஆசிரியர்‌ பெற்ற சிறப்புத்‌ 
தமிழ்த்தாய்க்கே செய்த சிறப்பாகும்‌ என்று பலரும்‌ பாராட்டினர்‌. 


வேல்ஸ்‌ இளவரசரைச்‌ சந்திக்கும்‌ பொருட்டுச்‌ சென்னைக்கு 
வந்த ஆசிரியப்பெருமான்‌ சில நாட்கள்‌ இங்கேயே தங்கியிருந்து 
விட்டுத்‌ திருவாவடுதுறை சென்றுர்‌. ப 


திருவாவடுதுறை சென்று திரும்புதல்‌ 


அப்போது ஆதீனத்‌ தலைவரஈக இருந்த சுப்பிரமணிய தேசிக 
ருடைய உடல்‌ நிலை மிகவும்‌ கவலைக்கி௨மாயிற்று, அவர்‌ நோய்‌ 
வாய்ப்பட்டு 1988-ஆம்‌ அண்டு பிப்ரவரி மாதம்‌ 5-ஆந்தேதி 
பரிபூரணம்‌ அடைந்தார்‌. 


அதன்‌ பிறகு ஸ்ரீ வைத்தியலிங்க தேசிகர்‌ ஆதீனத்‌ தலைவராக. 
அபிஷேகம்‌ பெற்று அ$ன ஞானாசிரியரானார்‌. அவரே தமக்குப்‌ பின்‌ 
வரவேண்டுமென்று முன்னால்‌ இருந்த ஆதீனத்‌ தலைவா்‌ எழுது வைத்‌ 
இருந்த உயிலில்‌ ஆசிரியப்பெருமானும்‌ ஓரு சாட்சியாகக்‌ 
கையொப்பமிட்டிருந்தார்‌. 


சுப்பிரமணியதே௫கர்‌ பதவி வஇத்த காலம்‌ இரண்டு ஆண்டு 
களுக்கு மேல்‌ இல்லை. அவர்‌ காலத்திலேயே மடத்தின்‌ தலைமை 
பற்றிய வழக்குகள்‌ நடந்தன. உள்ளுறப்‌ புகைந்துகொண்டிருந்த 
சில பேர்கள்‌ அடிக்கடி தொல்லைகள்‌ கொடுத்துவந்தார்கள்‌. ஆசிரியப்‌ 
பெருமான்‌ தம்முடன்‌ இருந்தால்‌ நல்லது என்று சுப்பிரமணிய 
தேசிகர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. அதனால்‌ அசிரியப்பெருமான்‌ 
திருவரவடுதுறையில்‌4 தங்கியிருந்தார்‌. எனினும்‌ அவர்‌ அங்கே 
இருந்த போது அங்கிருந்த சூழ்நிலைகளைப்‌ பார்த்து ஆரியப்‌ 
பெருமான்‌ சென்னைக்கே திரும்பி விடலாம்‌ என்று பல முறைகள்‌ 
நினைத்ததும்‌ உண்டு. எனினும்‌ ஆதூனத்தலைவருடைய வற்புறுத்தல்‌ 
காரணமாக ஆசிரியர்‌ அங்கிருந்து விலக முடியவில்லை. திருவாவடு 
துறையில்‌ தங்கியிருப்பதனால்‌ தம்முடைய. தமிழ்‌ ஆராய்ச்சிப்‌ 
பணிகள்‌ தடைப்படுவதைப்‌ பெரிதும்‌ உணர்ந்த ஆசிரியப்பெருமான்‌, 
தக்கவாறு புது . ஆதீனத்தலைவரிடம்‌ சொல்லிக்‌ கொண்டு 
சென்னைக்கே திரும்‌ பினார்‌. 


திருவாவடுதுறை வாசம்‌ 135 


பாம்பன்‌ சுவாமிகள்‌ 


சென்னையில்‌ குமரகுரு தாச சுவாமிகள்‌ இருந்துவந்தார்‌. 
அவரைப்‌ பாம்பன்‌ சுவாமிகள்‌ என்பார்கள்‌. ௮வர்‌ முருகனிடம்‌ 
. இடையருத அன்பு உடையவர்‌, ஆசிரியப்பெருமானிடம்‌ அவருக்கு 
நல்ல மதிப்பு இருந்தது. 


சென்னை . இராயப்பேட்டையில்‌ ஸ்ரீ பாலசுப்பிரமணிய 
பக்த ஜன ௪பை என்ற சபை ஓன்று உண்டு. அதன்‌ 17-ஆம்‌ அண்டு 
விழா சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு ஆ௫ிரியப்பெருமான்‌ 
குலைமை வடக்க வேண்டுமென்று கேட்டிருந்தார்கள்‌. ஆரியப்‌ 
பெருமானும்‌ தலைமை தாங்கி நடத்தினார்‌. ஒருநாள்‌ வைபவத்திற்கு 
ஸ்ரீமத்‌ பாம்பன்‌ குமரகுருதாச சுவாமிகளும்‌ தலைமை தாங்கினார்‌. 
அப்போது ஆசிரியருடன்‌ அவர்‌ வெகு நேரம்‌ கலந்து உரையாடினார்‌. 
ஆசிரியர்‌ தமிழுக்கு ஆற்றிய . தெரண்டை. மிகவும்‌ பாராட்டினார்‌. 
அவர்‌ பல நல்கல்‌ இயற்றியிருக்கிறார்‌. அவருடைய சமாதி 
திருவான்மியூரில்‌ இருக்கிறது. இந்தச்‌ சமாதிக்‌ கோயிலுக்கு 
வடபால்‌ டாக்டர்‌ ஐயரவர்கள்‌ நூல்‌ நிலையம்‌ அமைந்துள்ள து. 


சீவகசிந்தாமணியின்‌ 3-ஆம்‌ பதிப்பு வேலை தொடங்கப்‌ பெற்று 
நடந்து வந்தது. அப்போது உடன்‌ இருந்து உதவி செய்து 
வந்தவர்கள்‌ ஏதோ காரணத்தினால்‌ விலஇவிட்டார்கள்‌. அதனால்‌ 
குனியாகவே ஆரியர்‌ அந்தப்‌ பதிப்புப்‌. பணிகளை நிறைவேற்ற 
வேண்டியிருந்தது. அதில்‌ புதிய பகுதிகளை மிகுதியாக அமைத்‌ 
இருக்கிறார்‌. 1988-ஆம்‌ ஆண்டு அந்தப்‌ பதிப்பு நிறைவேறியது. 
உயட்டொருவரையும்‌ வேண்டாக்‌ கொற்றவன்‌'” என்றும்‌; 
அஸஹுாய சூரன்‌ என்றும்‌ இராமபிரானைச்‌ சொல்வார்கள்‌. 
ஆசிரியப்பிரானும்‌ யாருடைய துணையும்‌ இன்றிச்‌ சீவக 
தந்தாமணியின்‌ மூன்றாம்‌ பதிப்பை வெளியிட்டு மகிழ்ந்தார்‌. 


மூச்சுள்ளவரை 


தஞ்சாவூரில்‌ சீநிவாச பிள்ளை என்னும்‌ வழக்கறிஞர்‌ ஒருவா்‌ 
இருந்தார்‌. “அவர்‌. நல்ல தமிழ்ப்புலமை உடையவர்‌, **தமிழ்‌ . 
வரலாறு”? என்கிற வரலாற்று நூலை எழுதியிருக்கிறார்‌. அவா்‌ 
88-4-83-டல்‌ ஆசிரியருக்கு ஒரு கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. 


அதில்‌ இதுவரை ஆசிரியப்பெருமான்‌ செய்திருக்கும்‌ தமிழ்ப்‌ 
பணியைப்‌ பாராட்டிவிட்டு, ₹*இன்றுவரை தமிமுக்காகத்‌ தாங்கள்‌ 
பாடுபட்டது போதுமே; இனி அந்தச்‌ சிரமமான வேலையை 
அடியோடு நீக்கிவிட்டு, ஈசுவர பக்தியை அபிவிருத்தி செய்து 


136 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


கொண்டு முன்னோர்களுக்கும்‌ இருப்தியளிக்கச்‌ செய்யலாமே? 
என்று எழுதியிருந்தார்‌. ஆசிரியப்பெருமான்‌ மிக்க வருத்தத்துடன்‌ 
இந்த வேலைகளைக்‌ கவனிக்கிறார்‌ என்ற இரக்கம்‌ அவருக்கு 
இருந்தது. ஆனால்‌ ஆசிரியப்பெருமானுக்குத்‌ தமிழ்ப்‌ பணியே. 
மூச்சாக இருந்தது. அதை நிறுத்திவிட்டால்‌ அவர்‌ வாழ்வும்‌ நின்று 
விடும்‌ என்பதை அந்தப்‌ பெரியவர்‌ உணரவில்லை, 


£*இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌”' 


என்பதாகத்‌ தமிழ்விடு தூதுக்காரர்‌ குறிப்பிட்டதுபோல, தமிழ்‌ 
ஆறாய்ச்சியையே தம்‌ வாழ்வி. லட்சியமாகக்‌ கொண்டவர்‌ 
ஆசிரியப்பெருமான்‌. 


எனவே இறிவாச பிள்ளைக்கு ஆூரியப்பெருமான்‌, என்‌ 
வாழ்நாள்‌ முடியும்வரை, என்‌ உடலில்‌ சிறிதேனும்‌ பலம்‌ உள்ள 
வரை, நான்‌ தமிழாராய்ச்சி ஒள்றில்கான்‌ ஈடுபட முடியும்‌, என்னை 
மூச்சு விடாதே என்று ஓருவர்‌ சொன்னாலும்‌ அப்படியே செய்ய 
மூயல்வேன்‌. ஆனால்‌ தமிழ்ப்பணியை நிறுத்திவிடு என்றால்‌ அது 
என்னால்‌ முடியாத காரியம்‌, நீங்கள்‌ நல்ல நோக்கத்துடன்தான்‌ 
எனக்கு எழுதினீர்கள்‌, எனக்குச்‌ ஈரமமாக இருக்குமேயென்று 
்‌ தீங்கள்‌ எண்ணுகிறீர்கள்‌. எனக்கு அதுவே இன்பம்‌, நான்‌ மேற்‌ 
கொண்ட தமிழ்‌ ஆராய்ச்சிப்‌ பணியே எனக்கு மிக உயர்ந்த மோட்ச 
சாதனம்‌” என்று பதில்‌ எழுதி அனுப்பினார்‌. 


26. பெருங்கதை 
பெருங்கதைப்பதிப்பு 


கொங்குவேளிர்‌ இயற்றிய பெருங்கதை மிகச்‌ சிறந்த 
கஈப்பியமாகும்‌. ஆனால்‌ அதற்கு ஒரு சுவடியே இடைத்தது. ஆதியும்‌, 
அந்தமும்‌ இல்லாத பிரதி அது, அதில்‌ இல்லாத பகு திகள்‌ வேறு 
ஏதேனும்‌ சுவடியில்‌ கிடைக்குமோ என்று ஆசிரியர்‌ பல காலம்‌ 
“தேடி வந்தார்‌, ஓன்றும்‌ கிடைக்கவில்லை. ஆதியந்தம்‌ இல்லாத 
கடவுளைப்‌ போல அது இருந்தது. 


இலக்கணக்‌ கொத்து என்னும்‌ நூலின்‌ உரையில்‌ 
அதன்‌ ஆடூரியராகிய சாமிநாத தேசிகர்‌ ஓரிடத்தில்‌, “மாணிக்க 
வாசகர்‌ அறிவாற்‌ வனே என்பது திண்ணம்‌. அன்றியும்‌ அழகிய 
இருச்சிற்றம்பலமுடையார்‌ அவர்‌ வாக்கிற்கு அலந்து இருந்து 
அருமைத்‌ திருக்கையால்‌ எழுதினர்‌. அப்பெருமையை நோக்காது 
சிந்தாமணி, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சங்கப்பாட்டு, கொங்கு 
வேள்‌ மாக்கதகை முதலியவற்றோடு சேர்த்து அ௮ச்செய்யுட்களோடு 
ஒன்ருக்குவர்‌!” என்று எழுதியிருக்கிறார்‌. அதைப்‌ படித்த போது 
ஆசிரியர்‌ *கொங்குவேள்‌ மாக்கதை' என்பது இராமாயணக்கதை 
முதலியவற்றைப்‌ போலவே அதுவும்‌ கெரங்குவேள்‌ என்னும்‌ 
ஒருவனுடைய கதையாக இருத்தல்‌ கூடும்‌ என்று எண்ணினார்‌. 
திருநெல்வேலியில்‌ இருந்த கவிராஜ நெல்லையப்பப்பிள்ளை, கவிராஜ 
ஈசுவர மூர்த்திபிள்ளை ஆ௫யெவர்கள்‌ வீட்டில்‌ இருந்த எட்டுப்‌ 
பிரதிகளைப்‌ பார்த்துக்கொண்டு வந்த போது, கொங்குவேன்‌ 
மாக்கதை என்று ஒரு எட்டில்‌ மேலே எழுதியிருந்த 
பழஞ்சுவடியைக்‌ கண்டார்‌. அதைப்‌ பார்த்தவுடன்‌ இலக்கணக்‌ 
கொத்து ஆரியர்‌ எழுதியிருந்த 'கொங்குவேள்‌ மாக்கதை” என்பது 
நினைவுக்கு வந்தது. அதை வாங்கி வைத்துக்‌ கொண்டார்‌. அதில்‌ 
முதலில்‌ 80 ஏடுகள்‌ காணப்படவில்லை. 9819-ஆம்‌ ஏட்டிற்கு மேலே 
உள்ள ஏடுகள்‌ இல்லை. சாமிநாத தேசிகர்‌ வெறுத்துக்‌ கூறியது 
நினைவுக்கு வந்தது, *அவர்‌ வைதது இந்நூலுக்கு வாழ்த்தாக 
முடிந்தது. பெரியோர்களால்‌ செய்யப்படும்‌ அவமதிப்பும்‌ கெளரவ 
மூடையதாகும்‌ என்பது திண்ணம்‌" என்று ஆசிரியர்‌ ௧௬ தினார்‌. 
பெருங்கதை முகவுரையில்‌ அதைக்‌ காணலாம்‌. _ 


சிலப்பதிகார உரைப்பாயிர த்தில்‌ அடியார்க்கு நல்லார்‌, முந்து 
நூல்களில்‌ காப்பியம்‌ என்னும்‌ வடமொழிப்‌ பெயர்‌ இன்றேனும்‌; 


138 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


“கூத்தியர்‌ இருக்கையும்‌ சுற்றிய தாகக்‌, காப்பிய வாசனை கலந்தவை 
சொல்லி” என இரண்டாம்‌ ஊழியதாகிய கபாட்புரத்தின்‌ இடைச்‌ 
சங்கத்துத்‌ தொல்காப்பியர்‌ புலப்படுத்திய மாகீர்த்தியாகிய 
நிலந்தரு திருவிற்‌ பாண்டியன்‌ அவைக்களத்து அகத்தியனாரும்‌ 
தொல்காப்பியனாரும்‌ இருந்தையூர்க்‌ கருங்கோழி மோசியாரும்‌ 
வெள்ஷஞார்க்காப்பியனாரும்‌ சிறுபாண்டரங்கனாரும்‌ மதுரையாசிரியர்‌ 
மாறனாரும்‌. துவரைக்கோமானும்‌ கீரந்தையாரும்‌ என்று இத்‌. 
தொடக்கத்தார்‌ ஐம்பத்தொன்பதின்மர்‌ உள்ளிட்ட மூவாயிரத்து 
எழுநாற்றுவர்‌ தம்மாற்‌ பாடப்பட்ட கலியும்‌ குருகும்‌ வெண்டாளி 
யம்‌ முதலிய செய்யுள்‌ இலக்கியம்‌ அராய்ந்து செய்த உதயணன்‌ 
கதையுள்ளும்‌, “கருதுவதங்‌ கொன்றுண்டோகாப்பியக்‌ கவிகள்‌ காம, 
எரியெழ விகற்பித்திட்டார்‌” எனச்‌ சிந்தாமணியுள்ளும்‌, நாடகக்‌ 
காப்பிய நன்னூல்‌ நுனிப்போர்‌” என மணிமேசகலையுள்ளும்‌ பிறவற்‌ 
றுள்ளும்‌ கூறினமையாலும்‌, சொற்றொடர்‌ நிலை பொருட்டொடர்‌ 
நிலை என்ற தொடர்நிலைச்‌ செய்யூட்கும்‌ காப்பியம்‌ என்று பெயர்‌ 
கூறுதலும்‌ ஆசிரியர்‌ கருத்த்தென உணர்க” என்று ஓரிடத்தில்‌ எழுதி 
யுள்ளார்‌. அப்பகு இயில்‌ அவர்‌ காட்டியுள்ள, கூத்தியர்‌ இருக்கையும்‌ 
சொல்லி என்னும்‌ மேற்கோள்‌ அப்புத்தகத்தில்‌ இருப்பதைச்‌ 
கண்டார்‌. அதிலிருந்து அந்த நூல்‌ உதயணன்‌ கதை என்று தெரிய , 
வந்தது. அந்த உரையில்‌ காட்டப்பட்டுள்ள மேற்கோள்களும்‌, 
பெருங்கதையென்றும்‌ கதையென்றும்‌ வந்தவற்றில்‌ பலவும்‌ ௮ம்‌ 
புத்தகத்தில்‌ இருக்கக்‌ கண்டு அந்த நூலுக்கு அப்பெயர்கள்‌ எல்லாம்‌ 
உரியன : என்று தெதரிய வந்குது. அப்பால்‌ அதைப்‌ படித்துப்‌ 
பார்த்தார்‌ அூரியர்‌, 3 


பிறகு திருநெல்வேலியிலுள்ள வண்ணார்பேட்டையில்‌ வாழ்ந்து 
திருப்பாற்கடல்நாத கவிராயரவர்களஞுடைய வீட்டில்‌ இருந்த 
ஏட்டுச்‌ சுவடிகளைத்‌ தேடிப்‌ பார்த்தபோது, பெருங்கதைப்‌ பிரதி 
ஓன்று கிடைத்தது. அது எல்லா வகையிலும்‌ முன்‌ பெற்ற பிரதி 
யைப்‌ போலவே இருந்தது. 


பிறகு பல இடங்களில்‌ முயன்று தேடிப்‌. பார்த்தும்‌ ட பிரதி 
இடைக்கவில்லை. 


சிலப்பதிகாரம்‌, மணிமேகலைப்‌ பஇப்புக்களில்‌ அந்நூலிலிருந்து 
சில பகுதிகளை ஒப்புமையாகக்‌ காட்டியிருந்தார்‌ அரியர்‌, அதைக்‌ 
கண்ட பலர்‌ பெருங்கதையில்‌ பல கதைகள்‌ .இருக்கக்கூடுமென்று: 
_ கருதிச்‌ சில கதைகளை எழுதியனுப்ப வேண்டுமென்று எழுதினர்‌. 
அவற்றைப்‌ புது நடையில்‌ எழுதப்‌ பாடபுத்தகங்களாக வைத்து 
நலம்‌ பெறலாமென்பது அவர்களுடைய நோக்கம்‌. “அவர்களுக்கு 


பெருங்கதை 139 


விடை எழுதுவதிலும்‌ சந்தித்த போதெல்லாம்‌ சமாதானம்‌” 
கூறுவதிலும்‌ எனக்கு உண்டான துன்பமும்‌ கரலப்‌ போக்கும்‌. 
இதில்‌ எழுதி அடங்குவன அல்ல” என்று ஆசிரியப்பிரானே எழுதி: 
யுள்ளார்‌. 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ நான்காம்‌ ஆண்டு விழா நடந்தது.. 
அதில்‌ அவைத்‌ தலைமை தாங்கிய ராவ்பகதூர்‌ ம. வி, கனசசபைப்‌: 
பிள்ளை காம்‌ அந்த அண்டு ஏதேனும்‌ புதிய விஷயம்‌ ஒன்றைப்‌ பேச: 
எண்ணினார்‌. பெருங்கதை என்னும்‌ பொருள்‌ பற்றிப்‌ பேச நினைந்து. 
“பெபருங்கதைப்‌ பிரதி ஒன்றை அனுப்பினால்‌ வேண்டியவற்றைப்‌: 
பார்த்து எழுதிக்‌ கொண்டு திருப்பி அனுப்பி விடுகிறேன்‌” என்று: 
ஆசிரியருக்கு எழுதினார்‌. அவ்வாறே ஆசிரியர்‌ ஒரு கடிதப்‌ 
பிரதியை அவருக்கு அனுப்பினார்‌, அவர்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ அதைப்‌: 
பற்றி விரிவரை ஆற்றினார்‌. கேட்டவர்கள்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தனர்‌. 


மதுரையிலிருந்து கனகசபைப்‌ பிள்ளா: வந்த பிறகு. 

பெருங்கதைப்‌ பிரதியை ஆசிரியர்‌ கேட்டபோது அவர்‌ தாம்‌. 
வெறோரு பிரதிசெய்து கொண்டு கொடுத்து விடுவதாகச்‌ சொன்னார்‌.. 
அப்படியே அவர்‌ பிரதி செய்து கொண்டு வருகையில்‌ திடீரென்று: 
காலமாகி விட்டார்‌. ஆசிரியர்‌ அவர்‌ வீடு சென்று துக்கம்‌. 
விசாரித்து விட்டு, தாம்‌ அனுப்பிய பெருங்கதைப்‌ பிரதியைக்‌. 
கொடுக்கும்படி. கேட்டார்‌. எங்கே தேடியும்‌ அது. கிடைக்கவில்லை.. 
அதில்‌ செய்திருந்த குறிப்புக்கள்‌ பயன்படாமழ்‌ போயின. 


பெருங்கதைப்‌ பிரதிகள்‌ வெவ்வேறிடங்களில்‌ இருப்பதாகப்‌ 
பலர்‌ சொன்ன செய்இசசளைக்‌ கேட்டு அங்கெல்லாம்‌ சென்று தேடியும்‌. 
ஒன்றும்‌ கிடைக்கவில்லை. ₹இப்படியே இன்னும்‌ இந்நூலின்‌ 
சம்பந்தமாக நிகழ்ந்த செய்திகளை எடுத்து எழுதுவதென்றால்‌. 
அதுவே ஒரு பெருங்கதையாகும்‌' என்று ஆரியர்‌ எழுதியிருக்கிறாம்‌.. 
ஒரே பிரதியை வைத்துக்‌ கொண்டு ஆராய்ந்ததில்‌ பல தொல்லைகள்‌: 
உண்டாயின. 


பெருங்கதைஎங்கேஉன்தன்‌ பேதையறி வெங்க, 
ஒருங்கதை ஆராய்க துதவ--அருங்கல்வி 
வல்லையோ என்றால்‌ மறுமொழிக. றற்கொன்றும்‌ 
இல்லையே! என்செய்கேன்‌ யான்‌”! 


என்று வருந்தினார்‌. ஆசிரியப்பிரான்‌ பெருங்கதையைப்‌. பதிப்பித்‌. 
திராவிட்டால்‌ அந்த நூலும்‌ இழந்த தமிழ்ச்‌ செல்வங்களோடு: 
மறைந்து போயிருக்கும்‌. வழக்கமான அடிக்குறிப்புக்களோடும்‌. 


140 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


விரிந்த முகவுரையோடும்‌ பெருங்கதையை 7944-ஆம்‌ அண்டில்‌ 
இிவளியிட்டார்‌. 


பெருங்கதையை வெளியிடுவதற்கு வடமொழியில்‌ உள்ள 
பிரகத்சம்கிதா*? என்ற கரப்பியத்தைத்‌ தக்கவர்களைக்‌ கொண்டு, 
அதிலுள்ள கருத்துக்களைச்‌ சேகரித்து அதை ஆராய்கிற போது, அது 
- அபூர்த்தியாக இருக்கும்போது எப்படி அதைப்‌ பரிப்பித்து 
(முடிப்பது என்ற கவலை அதிகமாகவே உண்டாயிற்று. முழுவதுமாக 
இல்லாவிட்டாலும்‌ குறையில்லை என்று அச்சிட முனைகிறபோது 
தான்‌ முன்பு சொன்ன பல இன்னல்களும்‌, சங்கடங்களும்‌ 
உண்டாயின. 


ஒரு நூலைப்‌ பதிப்பிக்கும்‌ போது அதை ஆராய்வதுலும்‌ பொருள்‌ 
காண்பதிலும்‌ உண்டான தொல்லைகளோடு. மற்றவர்களால்‌ நேர்ந்த 
இன்னல்கள்‌ பல. எல்லாவற்றையும்‌ வென்று நூல்கலா வெளியிட்ட. 
.குனால்‌ தமிழ்நாடு பாக்கியம்‌ செய்ததாயிற்று, 


பெருங்கதைப்‌ பஇப்பு 78-9..1994-இல்‌ வெளியாயிற்று, இந்தப்‌ 
பதிப்பு வேலை ஆசிரியப்பெருமானுக்குப்‌. பல வகையான சங்கடங்‌ 
களைக்‌ கொடுத்ததனால்‌ அது நிறைவேறியவுடன்‌, **செய்வினை 
முடித்த செம்மல்‌ உள்ளம்‌?” என்றபடி மிக்க இன்பம்‌ உண்டாயிற்று, 
அகுன்‌ பிறகு சில தலங்களுக்குச்‌ சென்று சிவ தரிசனம்‌ செய்து 
"கொண்டு வந்தார்‌, 


பெருங்கதைப்‌ பதுப்பு வேலை ஐந்தாண்டுக்‌ காலம்‌ நடந்தது, 
இவ்வளவு நீண்ட காலம்‌ எந்தப்‌ புத்தகத்திற்கும்‌ அ9ரியப்பிரான்‌ 
செலவழித்தது இல்லை. இடையிடையே பல தடைகள்‌ உண்டானது 
தான்‌ இந்தக்‌ கால தாமகுத்துக்குக்‌ காரணம்‌, இந்தப்‌ பெருங்‌ 
கதைப்‌ பதிப்பைத்‌ தம்‌ ஆரியருக்கு உரிமையாக்கி ஒருபாடலை 
அமைத்தார்‌. 


“* உரமலி திரிசி ராமலை யுதித்த வெரருமணி ஆவடு துறையாம்‌ 
புரமலி மடத்தில்‌ இயற்றமிழ்க்‌ குரவு புனைமணி பலதமிழ்‌ நூல்செய்‌ 
'வரமலி புகழ்மீ னாட்சிசுந்‌ தரகா வலர்மணிக்‌ கென்குரு மணிக்குத்‌ 
திரமலி சுவைசால்‌ பெருங்கதைப்‌ பதிப்பைத்‌ திகழ்வுற வுரிமையாக்‌ 
_ குவனே”* 


27. சிதம்பர வாழ்க்கை 


தமிழ்க்‌ கல்லூரித்‌ தலைவர்‌ ஆனது 

1924-அம்‌ ஆண்டு தெம்பரத்தில்‌ ராஜா அண்ணாமலை. 
செட்டியார்‌ ஒரு தமிழ்க்‌ கல்லூரியையும்‌, ஒரு வடமொழிக்‌. 
கல்‌ லூரியையும்‌ தொடங்க எண்ணினார்‌. மீனாட்சி தமிழ்க்‌ கல்லூரி, 
மீனாட்சி வடமொழிக்‌ கல்‌ லூரி, மீனாட்சி கலைக்கல்‌ லூரி என்று மூன்று 
கல்‌ லூரிகளைத்‌ தொடங்கினார்‌. தமிழ்க்‌ கல்லூரிசகுத்‌ தக்க ஒருவரை: 
முதல்வராக நியமிக்க வேண்டுமென்று எண்ணியபோது ஆசிரியம்‌. 
பெருமான்‌ நினைவே அவருக்கு வந்தது, இது சம்பந்தமாகச்‌ 
திலரை ஆசிரியப்பெருமானிடம்‌ அனுப்பி ஆசிரியரை எப்படி. 
யாவது அந்தப்‌ பதவியை ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று: 
வற்புறுத்திச்‌ சொல்லச்‌ சொன்னார்‌. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று. 
ஆர்‌. எஸ்‌. ஐயார்‌ என்பவரையும்‌ அழைத்துக்‌ கொண்டு ராஜா: 
அண்ணாமலை செட்டியார்‌ அவர்களே தியாகராஜ விலாசத்திற்கு. 
வந்தார்‌. நடராசப்‌ பெருமானைத்‌ தினந்தோறும்‌ சென்று வழிபட. 
இதனால்‌ வாய்ப்புக்‌ கிடைக்கிறதே என்கிற தநினைவினால்‌. 
அ௮ப்பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்வதாக ஆூரியப்பெரு மானும்‌. 
அவர்களது வற்புறுத்தலுக்கு இணங்கினார்‌. சிதம்பரத்திலுள்ள 
இட்சிதர்களோ, ஆசிரியப்பெருமான்‌ அங்கே வருவது அறிந்து, 
அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள்‌. 


1994-ஆம்‌ ஆண்டு ஜுலை மாதம்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ சிதம்பரத்‌. 
திற்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்ருர்‌. தெற்கு ரத வீதியில்‌ ஓரிடத்தில்‌. 
அவர்‌ தங்குவதற்குரிய வசதிகளைச்‌ செய்து கொடுத்திருந்தார்கள்‌. 
மீனாட்சி குமிழ்க்கல்‌ லூரி, ஆசிரியா்‌ குங்கியிருந்த இல்லத்திலேயே: 
ஆரம்பமாகியது. மூன்‌ குறிப்பிட்டுள்ள கோதண்டரரமையர்‌: 
என்கிற மாணவர்‌ அவருக்கு உகுவியாக இருந்தார்‌. சமையலுக்கு. 
ஒருவரை நியமித்துக்‌ கொண்டார்‌. அப்போது மீனாட்சி கலைக்‌: 
கல்‌ லூரி முதல்வராக வரலாற்று வித்தகராகிய நீலகண்ட. 
சாஸ்திரியார்‌ இருந்தார்‌. அவரும்‌ ஆசிரியப்‌பெபெருமானுக்கு. : 
வேண்டிய வசதிகளைச்‌ செய்து தந்தார்‌, ஆிரியப்பெருமானுக்கு 
அடுத்தபடி திரு பொன்னோதுவார்‌ என்பவர்‌ தமிழ்க்கல்‌ லூரி' 
ஆசிரியர்‌ ஆனார்‌. ்‌ 
்‌.. ஓரியண்டல்‌ மகாநாடு 


1924-ஆம்‌ அண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 88-ஆம்‌ தேதி முதல்‌. 
94-அம்‌ தேதி வரையில்‌ 8-ஆவது ஓரியண்டல்‌ மகாநாடு சென்னையில்‌, 


142 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


'சசனெட்‌ மண்டபத்தில்‌ நடைபெற்றது. அலகாபாத்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ துணைவேந்தர்‌ பாக்டர்‌ கங்காநாத்‌ ஐ௫ தலைமை 
வித்தார்‌. சிகம்பரத்திலிருந்து ஆசிரியப்பெருமானை அந்த மகாநாட்‌. 
ற்கு வரவேண்டுமென்று தலைவார்கள்‌ அமைத்தார்கள்‌. அப்படியே 
ஆசிரியப்‌ பெருமான்‌ சென்னைக்கு வந்து ஒரு வாரம்‌ தங்கி 
மகாநாட்டில்‌ கலந்துகொண்டு சில பயனுள்ள யோசனைகளைத்‌ 
தெரிவித்தார்‌. மகாநாடு நிறைவேறிய பிறகு சிதம்பரம்‌ சென்ளுர்‌, 


திருவிடைவாயில்‌ திருப்பதிகம்‌ 


ஆடூரியப்பெருமானிடம்‌ கல்லூரியில்‌ படித்தவர்‌ டி. ஜி, 
அராவமுத ஐயங்கார்‌ என்பவர்‌, அவர்‌ சில காலம்‌ ஒரு கல்‌ லூரியில்‌ 
ஆங்கில ஆ௫ிரியராக இருந்தார்‌. பின்னர்‌: வக்கீல்‌ தொழில்‌ 
செய்தார்‌. அவருக்குக்‌ கல்வெட்டுப்‌ பரிசோதனையில்‌ நல்ல. 
பயிற்சி உண்டு; 


கொரடாச்சேரிக்கு அடுத்த திருவிடைவாயில்‌ சிவபெருமான்‌ 
ஆலயத்தில்‌ ஒரு சல்வெட்டில்‌ தேவாரப்‌ பதிகம்‌ ஒன்று இருந்ததை 
அவர்‌ கண்டு பிடித்தார்‌. அந்தத்‌ தேவாரம்‌ வழக்கத்தில்‌ .இருந்த 
பதிப்பில்‌ காணப்பெறவில்லை, அவர்‌ அந்தப்‌ பதிகத்தைப்‌ பிரதி 
எடுத்துக்கொண்டு வந்து ; ஆசிரியப்பெருமானிடம்‌ காட்டினார்‌. 
அவர்‌ அதைத்‌ திருத்திக்‌ கொடுக்க, பின்பு அதனை வெளியிட்டார்‌. 
அதுவரைக்கும்‌ தெரியா திருந்த அந்தப்‌ பதிகம்‌ பிறகு எல்லோரும்‌ 
படித்துப்‌ பாராயணம்‌ செய்யும்படியாக அமைத்தது. நம்பியாண்‌ 
டார்‌ நம்பிதேதவாரப்‌ பதிகங்களை வரையறை செய்து இருமுறை 
களாக வகுத்தபோது கிடைக்காத அந்தப்‌ பதிகம்‌ கிடைத்ததை 
அறிந்த அன்பர்கள்‌ மகிழ்ந்தனர்‌, மறைந்து போன பல தேவாரப்‌ . 
பதிஃங்களில்‌ சிலவேனும்‌ இவ்வாறு கிடைத்தால்‌ எவ்வளவு நன்ருக 
இருக்கும்‌ என்று ஆசிரியரும்‌ பிறரும்‌ எண்ணினார்கள்‌. 


பொற்கிழியும்‌ பட்டமும்‌ பெற்றது 


1925-ஆம்‌ ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 8-ஆம்‌ தேதி அன்று 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ :84-வது ஆண்டு விழா நடந்தது. 
அதற்கு ஸர்‌ சி. பி. இராமசாமி ஐயர்‌ தலைமை தாங்கினார்‌, ஒரு ' 
வாரத்திற்கு முன்பே ஆசிரியப்‌ பெருமான்‌ அதில்‌ கலந்து கொள்ளும்‌ 
பொருட்டு மதுரையை அடைந்தார்‌. 


ஆசிரியப்பெருமான்‌ செய்துவரும்‌ தமிழ்த்‌ தொண்டுக்கு 
ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்று மதுரையில்‌ வக்லோக 
இருந்த டி. ஸி. சீறிவாசையங்கார்‌ எண்ணிஞர்‌. மதுரைத்‌. தமிழ்ச்‌ 
சங்கத்‌ தலைவராகவும்‌ அவர்‌ அப்போது இருந்தார்‌. அந்த விழாவில்‌ 


சிதம்பர வாழ்க்கை 143 


தீநிவாசையங்கார்‌ தரம்‌ பலரிடம்‌ தொகுத்து ஈட்டிய பொற்குழியை 
அசிரியப்‌ பெருமானுக்கு வழங்கினார்‌. 


தமக்கு நலம்‌ செய்தவர்களையெல்லாம்‌ மறவாமல்‌ நன்றி 
பாராட்டும்‌ இயல்புடையவர்‌ ஆசிரியர்‌. அப்போது பொற்கிழி 
வழங்கினவார்கள்‌ பெயார்கலா எல்லாம்‌ தாம்‌ பதிப்பித்த நன்னூல்‌ 
சங்கர நமச்சிவாயர்‌ உரைப்‌ பதிப்பில்‌ ஆரிரியப்‌ பெருமான்‌ சேர்த்‌ 
இருக்கிறார்‌. அந்தப்‌ பதிப்பு 1985-ஆம்‌ ஆண்டு வெளியிடப்‌ 
பெற்றது. அதன்‌ முகவுரையில்‌ *₹8-6-85 இல்‌ பொற்கிழி அளித்து 
உதவிய மகோபகாரிகளின்‌ பெயர்கள்‌” என்ற தலைப்பில்‌ உதவி 
செய்தவர்களின்‌ பெயர்கள்‌ வரிசையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 
இன்றன, 


அவ்விழாவில்‌ காஞ்சிகாமகோடி பீடத்து ஸ்ரீமத்‌ சங்கராசார்ய 
சுவாமிகள்‌ ஆசிரியருக்கு இரட்டைச்‌ சால்வையும்‌, தோடாவும்‌ 
அனுப்பிக்‌ கெளரவித்தார்கள்‌. மேலும்‌ ஆ௫ிரியப்பெருமானுக்கு, 
“-தாக்ஷிணாத்ய கலாநிதி: என்னும்‌ பட்டத்தையும்‌ அளிக்க ஏற்பாடு 
செய்தார்கள்‌. பெருந்தவ முனிவராகிய அப்பெருமான்‌ அருளிய 
அந்தப்‌ பட்டத்தைப்‌ பொன்னேபோற்‌ போற்றித்‌ தம்‌ பதிப்பில்‌ 
தம்‌ பெயருடன்‌. சேர்த்து வெளியிட்டார்‌. 


தக்கயாகப்‌ பரணி 


சிதம்பரத்தில்‌ ஆசிரியா்‌ இருந்த, காலத்தில்‌ கல்‌ லூரியில்‌ பாடம்‌ 
சொல்லுகிற நேரம்‌ போக மற்ற நேரங்களில்‌ புத்தகப்‌ பஇப்பு 
வேலைகளிலும்‌, நூலாராய்ச்சியிலும்‌ இடைவிடாது கவனம்‌ செலுத்தி 
வந்தார்‌. குறிப்பாகத்‌ தக்கயாகப்‌ பரணியைப்‌ பதுப்பிக்க வேண்டு 
மென்று அதை ஆராய்ச்சி செய்து வந்தார்‌. ஒட்டக்கூத்தர்‌ இயற்றிய 
அந்த நூலைக்‌ காட்டிலும்‌ அதன்‌ உரை சிறப்பாக அமைந்திரூந்தமை 
யினால்‌, அந்த உரையின்‌ பதிப்பு வெளிவந்தால்‌ தமிழ்‌ மக்களுக்கு 
மிகவும்‌ நலமாக இருக்குமென்று எண்ணினார்‌. அதற்கு வேண்டிய 
குறிப்புக்களைத்‌ தொகுத்திருந்தார்‌. 


அப்போது ஒரு புலவர்‌ ஆசிரியரிடம்‌ வந்து தாம்‌ தக்கயாகப்‌ 
பரணியைப்‌ பஇப்பிக்க விரும்புவதாகவும்‌, ஆசிரியரிடம்‌ இருக்கும்‌ 
பிரதியையும்‌, குறிப்புக்ககாயும்‌ கொடுத்துதவ வேண்டுமென்றும்‌ 
வற்புறுத்தினார்‌. க 

பல காலமாகத்‌ தாம்‌ ஆராய்ந்து வந்த அந்த நூலைத்‌ தாமே 
வளியிட வேண்டுமென்று ஆசிரியப்பெருமான்‌ எண்ணியிருந்தார்‌. 
பல முறை அந்தப்‌ புலவர்‌ வந்து வற்புறுத்தவே, ஒரு நாள்‌ அவரிடம்‌; 


144 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


₹₹நானே இறைவன்‌ திருவருளால்‌ அதை விரைவில்‌ வெளியிடலாம்‌ 
என்று இருக்கிறேன்‌. என்‌ ஆயுட்காலத்தில்‌ அது முடியாது போகு 
மாயின்‌ இந்தக்‌ கையெழுத்துப்‌ பிரதியையும்‌, நான்‌ தொகுத்து 
வைத்திருக்கும்‌ அராய்ச்சிக்‌ குறிப்புக்களையும்‌ தங்களிடமே.. 
கொடுக்கும்படி ஏற்பாடு செய்கிறேன்‌?” என்று சொன்னார்‌. 
“அப்படி ஒன்றும்‌ நேரவேண்டாம்‌. தாங்களே அதைப்‌ பதிப்பி 
யுங்கள்‌?” என்று சொல்லிப்‌ போய்விட்டார்‌ அவர்‌. தமிழ்‌ நரல்களை 
ஆசிரியப்பிரான்‌ பதிப்பித்ததனால்‌ புகழும்பொருளும்‌ பெற்றாரென்று: 
எண்ணிப்‌ பலர்‌ சில தமிழ்‌ நூல்களைப்‌ பதிப்பிக்க முயன்றார்கள்‌. 
அப்படி முயன்ற போது, அது எவ்வளவு சிரமமான காரியமென்று. 
உணர்ந்து கொண்டு முயற்சியைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. 


புல்வர்களுக்குப்‌ பட்டம்‌ வழங்கியது 


1925-ஆம்‌ அண்டு புதுக்கோட்டையில்‌ இருந்த சன்மார்க்க 
சபையின்‌ 16-ஆவது அண்டு விழா மூன்று நாட்கள்‌ சேர்ந்தாற்போல. 
நடந்தது. அசிரியப்பெருமான்‌ அவ்விழாவுக்குத்‌ தலைமை குரங்கினார்‌. 
இந்த விழாவில்தான்‌ இராமநாதபுரம்‌ சம்ஸ்தானத்‌ தமிழ்ப்புலவர்‌ 
ரா. ராகவையங்கார்‌ அவர்களுக்கு **மகரவித்துவான்‌”' என்னும்‌ 
பட்டமும்‌, மூபாலன்பட்டி. கதிரேசன்‌ செட்டியார்‌ அவர்களுக்குப்‌ 
₹₹புண்டிதமணி”' என்ற பட்டமும்‌ அளிக்கப்பெற்றன. அவர்கள்‌ 
ஆஇரியப்பெருமான்‌ அவர்களது திருக்கரத்‌ தினால்‌ அந்தப்‌ பட்டங்களைப்‌ 
பெற்றதற்கு அளவற்ற மகழ்ச்சி அடைந்தனர்‌. தக்கவர்‌ 
களுக்கு ஏற்ற வகையில்‌ சிறப்புச்‌ செய்ய வேண்டுமென்றும்‌. 
அவர்கள்‌ புகழை - உலகம்‌ அறியச்‌ செய்ய வேண்டுமென்றும்‌ கூறி 
வாழ்த்‌ தினார்‌ ஆசரியர்‌. 


சு 


கவர்னர்‌ கோஷன்‌ வருகை 


1926-ஆம்‌ ஆண்டு ஆகஸ்டு மாதம்‌ சென்னைக்‌ கவர்னர்‌ 
கோஷன்‌ துரை சிதம்பரத்திற்கு விஜயம்‌ செய்தார்‌. . 
அப்போது மீனாட்சி காலேஜைச்‌ சார்ந்த ஒரு புதிய கட்டிடத்தைத்‌. 
திறந்து வைத்தார்‌. அப்போது அவரை வரவேற்பதற்கு ஒரு பாடல்‌ 
வேண்டுமென்று உள்ளூர்க்காரர்கள்‌ விரும்பினார்கள்‌. சர்க்கரைப்‌. 
புலவரிடம்‌ சொல்லி ஒரு பாடலை .எழுதச்‌ சொன்னார்கள்‌. அவம்‌ . 
குமிழ்‌ மரபுப்படி கவர்னருடைய மனைவியைப்‌ பாராட்டியிருந்தார்‌.. 
- அதில்‌ அந்தப்‌ பெருமாட்டியின்‌ நகிலைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியிருந்‌. 
தார்‌. இந்தக்‌ காலத்திற்கு அத்தகைய வருணனை ஏற்றதன்று 
என்று சொல்லி ஆரிரியப்பெருமானே ஓர்‌ அகவற்பா இயற்றி . 
வரவேற்புப்‌ பத்திரத்தை எழுதி வாிித்தார்‌. ட 


சிதம்பர வாழ்க்கை ர 145 
பாடற்‌ சுடிதங்கள்‌ 


[419271 அன்று பெரும்பண்ணையூர்‌ ஏ, எம்‌, பெரியசாமி 
முூத்தைய உடையார்‌ என்பவர்‌, 'தமிழ்த்‌ தெய்வத்திற்கு அர்ப்‌ 
பணம்‌”? என்று ஒரு தொகையை ஆசிரியப்‌ பெருமானுக்கு அனுப்பி 
வைத்து, ஒரு வெண்பாவையும்‌ எழுதி அனுப்பிஞர்‌, 

க்‌ அன்னையினும்‌ மிக்கதிக அன்புள்ள அத்தாலே 

நின்னைவந்து. தோத்தரிக்க நேடினேன்‌ - அன்னதற்கு 

மாற்றங்கள்‌ மிக்குண்டு; மானிடர்கள்‌ செய்கையல்ல; 

சாற்றினே னுண்மையைத்‌ தான்‌, 
அகுற்கு விடையாக ஆ௫ிரியப்‌ பெருமான்‌, 


“*கரும்பன்றி யமுதமும்நேர்‌ தமிழ்நயத்தை அறிந்துவந்து காத்தோம்‌ 
பற்கண்‌ 

பெரும்பன்றி யூர்ப்பெரிய சாமிமகி பாலனைநேர்‌ பெற்றி யோர்யார்‌? 

சுரும்பன்றி மலர்த்தேனின்‌ சுவையறியும்‌ பொருளுளதோ? துனைந்தன்‌ 
னான்சீர்‌ 

விரும்பன்றி யொருசிறிதுங்‌ கவலையடை கல்ட்‌ விளம்பி 
னேனே.” 

₹:தக்கமுக மலர்ச்சியுடன்‌ உபசரிப்பார்‌; மிகப்புகழ்வார்‌; சாமீ என்பார்‌; 

அக்கநிகர்தமிழ்க்குழைப்பார்‌ உனைப்போல இலையென்னஅறைவா ரன்‌ றி 

இக்கலியிற்‌ பெரும்பன்றி யூர்ப்பெரிய சாமிமுகில்‌ என்ன நாளும்‌ 

மிக்கபொருள்‌ அளித்தொன்றும்‌ வேண்டாமல்‌ தமிழ்புரப்பார்‌ விளம்பில்‌ 
யாரே?” 

என்று இரண்டு பாடல்களை எழுதி அனுப்பினார்‌. 


ஆசிரியப்பெருமான்‌ இப்படிப்‌ பலருக்கும்‌ பல சமயம்‌ செய்யுளா 
கவே கடிதங்களை எழுஇயனுப்புவார்‌., 

1987-ஆம்‌ அண்டு பிப்ரவரி மாதம்‌ 2-அம்‌ தேதி மீனாட்சி 
குமிழ்க்‌ கல்லூரியில்‌ சேது சம்ஸ்தான வித்வான்‌ ரா. ராகவை 
யங்கார்‌, **கம்பர்‌ கூறும்‌ பெண்பாலியல்பு”' என்னும்‌ பொருள்பற்றி 
ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்‌. அவ்விழாவிற்கு ஆரியப்‌ 
பெருமான்‌ தலைமை தாங்கஇனார்‌, பெண்ணச்‌ சிறுமையாக 
எண்ணுவோர்‌ உள்ள இந்தக்‌ காலத்தில்‌ இந்தச்‌ சொற்பொழிவைக்‌ 
கேட்டிருந்தால்‌ தம்‌ எண்ணத்தை மாற்றிக்‌ கொள்வார்கள்‌ என்று 
அவரைப்‌ பாராட்டினார்‌. 

2004-10 


28. சிதம்பரத்தை விட்டு நீங்குதல்‌ 


சில நாட்களாகவே ஆசிரியருக்கு உடல்நலம்‌ சரியாக இல்லா : 
மையினால்‌ சிதம்பரத்தை விட்டுப்‌ போக வேண்டுமென்று எண்ணி ': 
இருந்தார்‌. எனவே ரா, ராகவையங்கார்‌ வந்தபோது அவரையே 
மீனாட்சி கல்லூரி முகல்வராக வைத்துவிட்டுத்‌ தாம்‌ விலூக்‌ 
கொள்ளலாம்‌ என்ற எண்ணம்‌ வலிமையுடையதாயிற்று, 
ராகவையங்காரிடம்‌. அந்தக்‌ கருத்தைச்‌ சொன்னபோது அவா்‌ 
அதற்கு இணங்கவில்லை. மதுரையிலிருந்து சிதம்பரத்திற்கு 
வந்திருந்து வசித்தல்‌ சாத்தியமில்லை என்று தெரிவித்து விட்டார்‌. 
மதுரையில்‌ இருந்த தமிழ்ப்‌ பணியாற்ற அவர்‌ விரும்பினார்‌. 


அதற்குப்‌ பிறகு பண்டிதமணி கஇ3ரசன்‌ செட்டியார்‌ அவர்‌ 
களுக்கு ஆசிரியப்‌ பெருமான்‌ எழுதி, சிதம்பரம்‌ மீனாட்சி தமிழ்க்‌ 
கல்லூரி முதல்வராக இருந்து பணியாற்ற வேண்டுமென்று 
வேண்டிக்‌ கொண்டார்‌. அவர்‌ அப்போதுதான்‌ தம்‌ காரில்‌ ஒரு 
வீடு கட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. அதை முடிக்காமல்‌ வருவதுற்கில்லை 
என்று அவரும்‌ மறுத்துவிட்டார்‌. 


ஆ௫ரியப்‌ பெருமானுக்கு வயிற்றில்‌ வலி உண்டாயிற்று. உணவு 
சரியாகச்‌ சரணம்‌ ஆகவில்லை,. அதனால்‌ சிதம்பரத்தை விட்டுச்‌ 
சென்னைக்குப்‌ போக வேண்டுமென்ற எண்ணம்‌ தோன்றியது. தாம்‌ 
மீனாட்சி கல்லூரி முதல்வர்‌ பதவியிலிருந்து விலக விரும்புவதை 
அண்ணாமலை செட்டியாருக்குத்‌ தெரிவித்தார்‌. அப்போது அவர்‌, 
₹“உங்களுக்கு விருப்பம்‌ உள்ள யாரையாவது நியமனம்‌ செய்து 
விட்டு நீங்கள்‌ விலகிக்‌ கொள்ளலாம்‌”? என்று சொன்னார்‌. 


கும்முடன்‌ பல காலமாகப்‌ பழகயவரூம்‌, தமக்கு அடுத்தபடியாக 
மீனாட்சி கல்‌ லூரியில்‌ வேலை பார்த்துச்‌ கொண்டிருந்தவருமான 
இரு பொன்னோதுவார்‌ அவர்களையே முதல்வராக நியமனம்‌ செய்ய 
லாம்‌ என்று ஆசிரியப்‌ பெருமான்‌ தெரிவித்தார்‌. அந்தக்‌ கருத்தை: 
ஏற்றுக்கொண்டு அவரையே சிதம்பரம்‌ மீனாட்டு தமிழ்க்கல்‌ லூரி 
முதல்வராக நியமித்தார்கள்‌. ஆசிரியர்‌ அவரிடம்‌ தம்‌ பொறுப்பை 
ஒப்படைத்துவிட்டு, சென்ன வந்து இல்‌ ப 


இழந்தவற்றை மீட்டுத்‌ தந்தது 


யாழ்ப்பாணத்தில்‌ சாமிநாத பண்டிதா்‌ என்ற ஒருவா்‌ இருந்‌ 
தார்‌. அவர்‌ திருமுறைகளை நல்ல முறையில்‌ ல தட்ட 


சிதம்பரத்தை விட்டு நீங்குதல்‌ 147 


சில இடங்களில்‌ பாடபேதங்களையும்‌ கொடுத்திருந்தார்‌. . சிலருக்கு 
அது பிடிக்கவில்லை. என்றாலும்‌ ஏட்டுச்‌ சுவடிகளை ஆராரய்ந்து 
உள்ளது உள்ளபடியே பதிப்பித்திருந்தார்‌. 


அவர்‌ சிதம்பரத்திற்கு வரும்போதெல்லாம்‌ ஆசிரியப்பெரு 
மானைச்‌ சந்தித்துப்‌ பேசிவிட்டுப்‌ போவது வழக்கம்‌, அப்படி அவர்‌ 
ஒரு சமயம்‌ வந்தபோது தம்முடைய பண்டங்களை எல்லாம்‌ ரெயிலில்‌ 
இழந்து விட்டார்‌. புத்தகங்களும்‌, வேறு சில பண்டங்களும்‌ பல 
காலமாகச்‌ சேர்த்து வைத்தவை ஆதலின்‌, அவற்றை இழந்ததனால்‌ 
அவருக்கு மிகவும்‌ வருத்தம்‌ உண்டாயிற்று. ஆடூரியரைச்‌ சந்தித்த 
போது அவர்‌ முகம்‌ வாட்டமுற்றிருந்தது. **ஏன்‌ ஒரு விதமாக 
இருக்கிறீர்கள்‌? என்று ஆசிரியர்‌ கேட்க, அவர்‌ தாம்‌ பண்டங்களை 
இமந்ததைச்‌ சொன்னார்‌. 
ஆசிரியப்பெருமான்‌ உடனே ரெயில்வே ஸ்டேஷன்‌ சென்று 
ஸ்டேஷன்‌ மாஸ்டரிடம்‌ புகார்‌ ஒன்றைக்‌ கொடுக்கச்‌ செய்தார்‌. 
குக்கபடி. விசாரணை செய்யக்‌ கேட்டுக்‌ கொண்டு இழந்த பொருளை 
மீட்டுத்‌ தர வேண்டுமென்று வற்புறுத்தினார்‌. ஆசிரியரைக்‌ கண்ட 
வுடன்‌ அவருக்கு அவர்கள்‌ காட்டிய மரியாதையையும்‌, தக்க 
விசாரணை செய்ய உடனடியாக அங்கங்கே செய்தி அனுப்பி வைத்த 
தையும்‌ கண்டு சாமிநாத பண்டிதர்‌ வியந்தார்‌. இரண்டொரு 
நாள்களில்‌ அவர்‌ இழந்த பொருள்கள்‌ எல்லாம்‌ கிடைத்துவிட்டன. 
அவர்‌ மிகமிக மகிழ்ந்து, **கற்றோர்க்குச்‌ சென்றவிடமெல்லாம்‌ 
சிறப்பு என்பதை உங்களிடந்தான்‌ கண்டேன்‌?” என்று பாராட்‌ 
க.னூா. 


நான்‌ சிதம்பரத்தில்‌ ஆசிரியரைத்‌ தரிசித்தது 


பள்ளிப்‌ படிப்பு முடிந்த பிறகு நான்‌ வேதாந்த நூல்களைப்‌ 
படித்து வந்தேன்‌. அதனால்‌ துறவை மேற்கொள்ள வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ உண்டாயிற்று. அக்காலத்தில்‌ சேந்தமங்கல த்தில்‌ ஸ்ரீ 
அயம்பிரகாசப்‌ பிரம்மேந்திர சரஸ்வதி என்னும்‌ அவதூத சுவாமிகள்‌ 
குத்தகிரி என்ற குன்றில்‌ எழுந்தருளியிருந்தார்‌. அவருடைய டர்‌ 
களில்‌ ஒருவராகிய சங்கரானந்தர்‌ என்பவர்‌ எங்கள்‌ அளருக்கு 
வந்திருந்தார்‌. எந்தத்‌ துறவி வந்தாலும்‌ அவரைப்‌ பார்த்துப்‌ 
பழகும்‌ இயல்பு என்னிடம்‌ இருந்தது. சங்கரானந்தர்‌ வந்திருந்த 
போது என்னுடைய விருப்பத்தைச்‌ சொன்னேன்‌. அவர்‌ அப்படியே 
செய்யலாம்‌ என்ரும்‌, 

சேந்தமங்கலம்‌ செல்ல வேண்டும்‌ என்ற என்‌ கருத்தை என்‌ 
காய்‌ தந்தையரிடம்‌ சொன்னபோது, அவர்கள்‌ அகுற்கு உடன்பட 
வில்லை. என்றாலும்‌ எனக்குச்‌ சேந்தமங்கலம்‌ போய்ச்‌ சுவாமிகளிடம்‌ 


148 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


துறவு பெற வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ நீங்கவில்லை. ஆகவே ஒரு. 
நாள்‌ யாரிடமும்‌ சொல்லாமல்‌ ஊரிலிருந்து புறப்பட்டு விட்டேன்‌, 
சேந்தமங்கலத்துக்கு நாமக்கல்‌ வழியாகச்‌ செல்ல வேண்டும்‌. 
மோகஜூரிலிருந்து சேந்தமங்கலம்‌ 80 மைல்‌ தூரம்‌ இருக்கும்‌. கால்‌ 
நடையாகவே நடந்து ஒரு நாள்‌ சேந்தமங்கலம்‌ சென்று தத்தகிரியை 
அடைந்தேன்‌. சுவாமிகளை வணங்கி, ₹₹எனக்குச்‌ சந்நியாசம்‌ தர 
வேண்டும்‌?” என்று விண்ணப்பித்துக்‌ கொண்டேன்‌. அப்போது 
எனக்குத்‌ தம்பி பிறக்கவில்லை. என்னுடைய 80-ஆவது பிராயத்தில்‌ 
தான்‌ பிறந்தான்‌. 


என்னுடைய விண்ணப்பத்தைக்‌ கேட்ட சுவாமிகள்‌, நான்‌ என்‌. 
குடும்பத்திற்கு ஒரு மகன்‌ என்று அறிந்து, **ஏகபுத்திர விஷயம்‌ இது 
உனக்குத்‌ துறவு அளிக்க இயலாது'' என்று சொல்லி விட்டார்‌. . 
*இங்கே ஏதேனும்‌ பணி செய்து கொண்டிருக்கிறேன்‌” என்றேன்‌. 
அதற்கும்‌ அவர்‌ உடன்படவில்லை. **எனக்கு வேறு என்ன வழி?” 
என்று கேட்டேன்‌. *:உபாசனை செய்‌”? என்றார்‌. அதுவே குரு 
உபதேசமாகக்‌ கொண்டு அதுமுதல்‌ முருகப்பெருமானை வழிபடத்‌ 
தொடங்கினேன்‌. மோகளஞூருக்கு மீண்டு வந்துவிட்டேன்‌. ஆயினும்‌ 
சேந்தமங்கலத்துக்குப்‌ போகும்‌ எண்ணம்‌ மட்டும்‌ என்‌ உள்ளத்தில்‌ 
ஊன்றியிருநீதது. 

சில காலம்‌ கழித்து மோகனூரில்‌ உள்ள காந்தமலை என்னும்‌ 
குன்றில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ முருகப்‌ பெருமான்‌ சந்நிதியில்‌ 
அன்பு” என்பது பற்றிப்‌ பேசினேன்‌. அதுதான்‌ என்னுடைய 
முதற்‌ சொற்பொழிவு. 


அதைக்‌ கேட்கும்‌ கூட்டத்தில்‌ சேந்தமங்கலத்திலிருந்து 
வந்திருந்த கச்சு உடையார்‌ என்பவர்‌ இருந்தார்‌. என்‌ பேச்சு 
முடிந்தவுடன்‌ என்னை அணுகு, . **சேந்தமங்கலத்துக்கு வந்து இலை. 
பிள்ளைகளுக்கு ஆங்கிலமும்‌ தமிழும்‌ கற்பிக்க முடியுமா? உங்களுக்கு 
வேண்டிய செளகரியங்களெல்லாம்‌ செய்து தருகிறோம்‌”” என்றார்‌. 
சேந்தமங்கலத்துக்குச்‌ செல்லும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது பற்றி மிக 
மகிழ்ந்தேன்‌. முருகன்தான்‌ இப்படி ஒரு வழி .காட்டுகிறான்‌ என்று 
நம்பினேன்‌. ஆகவே இச்சு உடையார்‌ கூறியதற்கு ஒப்புக்‌. 
கொண்டேன்‌. ஒரு வேலையை மேற்கொண்டு செல்வதை அறிந்து 
என்‌ தாய்‌ தந்தையார்‌ மறுப்புக்‌ கூறவில்லை. , 

ஒரு நாள்‌ நான்‌ சேந்தமங்கலம்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. அந்த 
களர்‌ மிட்டாதார்‌ ஐராவத உடையார்‌ என்பவர்‌ மிக்க செல்வாக்கு : 
உடையவர்‌. மல்லிகைச்‌ செடிகள்‌ சூழ்ந்த நந்தவனத்துக்கு நடுவில்‌ 
தெய்விக ஆசிரமம்‌ என்பதை அமைத்திருந்தார்‌. யாரேனும்‌ 


சிதம்பரத்தை விட்டு நீங்குதல்‌ 149 


துறவியோ பெரியவரோ வந்தால்‌ ௮ங்கே தங்குவார்கள்‌. அங்கே 
ஒரு புத்தக சாலையும்‌ இருந்தது. நான்‌ அப்போது பிரமசாரி, அங்கே 
நான்‌ தங்கியிருந்மீதன்‌. 

சேந்தமங்கலத்துக்குச்‌ சென்று சல பிள்ளைகளுக்கு ஆங்கிலமும்‌ 
தமிழும்‌ சொல்லிக்‌ கொடுத்து வந்தேன்‌. திருப்புகழ்‌, கந்தர்‌ 
அலங்காரம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிச்‌ சொற்பொழிவுகள்‌ செய்து 
வந்தேன்‌. அடிக்கடி குத்தகிரி சென்று அவதூத சுவாமிகளை த்‌ 
குறிசிக்கும்‌.பாக்கியம்‌ கிடைத்தது. 

நான்‌ சேந்தமங்கலம்‌ வந்தபோது அங்கே நிஜானந்த சரஸ்வதி 
என்கிற துறவி ஆசிரமத்தில்‌ தங்கியிருந்தார்‌. அவரைக்‌ காசி 
சுவாமிகள்‌ என்றும்‌ அழைப்பர்‌, காசியில்‌ சில காலம்‌ இருந்தவர்‌. 
அந்த ஆூரமத்தில்‌ அவருடன்‌ பழகும்‌ சந்தர்ப்பம்‌ எனக்குக்‌ 
இடைத்தது, 

நான்‌ தமிழ்நூல்கள்‌ பலவற்றைக்‌ கற்றதில்லை. பள்ளிக்கூடத்தில்‌ 
பாடமாக இருந்த சில கம்பராமாயணச்‌ செய்யுட்களையும்‌ பிறவற்‌ 
றையும்‌ கூர்ந்து படித்திருந்தேன்‌. அவற்றைப்‌ பற்றிப்‌ பேசுவேன்‌. 
தமிழார்வம்‌ மிகுதியாக இருந்தது. நான்‌ அப்போது வெண்பா 
மதலிய செய்யுட்களை இயற்றும்‌ ஆற்றல்‌ பெற்றிருந்தேன்‌. 
என்னிடம்‌ காரி சுவாமிகள்‌ மிக்க அன்பு கொண்டிருந்தார்‌. 
அவருக்கு ஆசிரியப்‌ பெருமானை நன்றாகத்‌ தெரியும்‌. தம்மிடம்‌ பாடம்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்த ஒரு பிள்ளை : சிதம்பரம்‌ சென்று 
அிரியரிடம்‌ பாடம்‌ கேட்டு முன்னுக்கு வந்த செய்தியைச்‌ 
சொன்னார்‌. “நீங்களும்‌ அவரிடம்‌ சென்றால்‌ அவர்கள்‌ உங்களை 
அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌. உங்களுடைய தமிழ்‌ அறிவும்‌. 
பெருகும்‌'” என்று என்னிடம்‌ சொன்னார்‌. அவர்‌ சொன்ன கருத்து 
என்‌ உள்ளத்தில்‌ ஊன்றி முளைத்து வளர்ந்தது. முருகப்பெருமான்‌ 
இருவருள்‌ இருந்தால்‌ ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ செல்லலாம்‌ என்ற 
அவா எனக்கு உண்டாயிற்று, எ 

சேந்தமங்கலம்‌ மிட்டாதார்‌ ஐராவத உடையார்‌ என்பால்‌ 
மிகவும்‌ அன்பு உடையவர்‌. அவர்‌ பெரும்பாலும்‌ என்னுடன்‌ இருத்து 
என்னுடைய நன்மையைக்‌ குறித்தே பேசுவார்‌, நான்‌ நன்முகச்‌ 
சொற்பொழிவு ஆற்றுவதையும்‌, செய்யுள்‌ இயற்றுவதையும்‌ 
கண்டு மிகவும்‌ வியப்பு அடைவார்‌. நான்‌ மேலும்‌ பல தமிழ்‌ 
நூல்களைக்‌ கற்றுப்‌ பெரும்‌ புலவராக வரவேண்டுமென்ற ஆசை 
அவருக்கு உண்டாயிற்று, என்பால்‌ தாயன்பு உடையவராகய 
அவர்‌, காசி சுவாமிகள்‌ நான்‌ ஆசிரியர்‌ அவார்களிடம்‌ போகலாம்‌ 
என்று சொன்னவுடன்‌ அப்படியே செய்வதற்கு வேண்டிய 
முயற்சிகளை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டார்‌. 


29. நான்‌ ஐயரவர்களைத்‌ தரிசித்தது 


1927-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ தைப்பூசம்‌ வந்தது... 
ஐராவத உடையாரும்‌, வேறுசிலரும்‌ வடலூர்த்‌ தைப்பூச. விழா 
வுக்காக ஒரு காரில்‌ புறப்பட்டோம்‌. வடலூர்‌ சென்று இராமலிங்க 
சுவாமிகள்‌ நிறுவிய சபையைத்‌ தரி௫த்துவிட்டு, சிதம்பரம்‌ சென்று 
ஆரியர்‌ அவர்களைப்‌ பார்க்கலாம்‌ என்பது எங்கள்‌ உத்தேசம்‌. 


நான்‌ சேந்தமங்கலம்‌ செல்வதற்கு முன்‌ திருப்பாதிரிப்புலியூர்‌. 
ஞானியார்‌ சுவாமிகள்‌ ஒரு சமயம்‌ ஒரு விழாவிற்குச்‌ சேந்தமங்கலம்‌ 
வந்திருந்தார்கள்‌. அவரைப்‌ பற்றித்‌ தெரிந்தது முதல்‌ எனக்கு 
அந்தச்‌ சுவாமிகளிடம்‌ பாடம்‌ கேட்க வேண்டுமென்ற ஆசை. 
உண்டாயிற்று; என்றாலும்‌ ஆசிரியப்‌ பெருமானைப்‌ பற்றிக்‌ கேட்ட 
பிறகு ஆசிரியரிடமே போக வேண்டுமென்ற ஆசை மீதூர்ந்‌ 
திருந்தது, ப 


நாங்கள்‌ எல்லோரும்‌ வடலூர்‌ சென்று தைப்பூசத்தைத்‌ தரிசித்‌ 
துக்‌ கொண்டு அப்படியே சிதம்பரம்‌ சென்றோம்‌. அப்போது ஆசிரி 
யர்‌ சிதம்பரம்‌ மீனாட்டு தமிழ்‌ கல்‌ லூரியில்‌ இருந்தார்‌. சிதம்பரத்தில்‌ 
ஆசிரியரிடம்‌ தமிழ்‌ பயிலும்‌ நடேச முதலியார்‌, ஆறுமுக முதலியார்‌. 
ஆகிய இருவரையும்‌ எங்களுடன்‌ வந்த கிச்சு உடையாருக்குத்‌ 
தெரியும்‌. எனவே நாங்கள்‌ அவர்களுடன்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ 
தங்கஇயியிருக்கும்‌ இல்லத்தை அறிந்து கொண்டு அங்கே சென்றோம்‌. 


அந்த வீட்டுத்‌ இண்ணையில்‌ நாகப்ப செட்டியார்‌ என்பவர்‌ 
அமர்ந்திருந்தார்‌. நான்‌ ஆசிரியர்‌ அவர்களைப்‌ பார்த்தது இல்லை. 
ஆகையால்‌ அவரையே ஆரியப்‌ பெருமான்‌ என்று நினைந்து மிக்க 
பணிவுடன்‌ நெருங்கினேன்‌. ₹**ஆசிரியப்‌ பெருமான்‌ உள்ளே 
இருக்கிறார்கள்‌!” என்று அவர்‌ சொல்லவே, நாங்கள்‌ உள்ளே 
போனோம்‌. ப 


காரில்‌ நாங்கள்‌ ஐத்தாறு பேர்களாகப்‌ போனதால்‌, **எங்கே 
இவ்வளவு பேர்களும்‌ வந்திருக்கிறீர்கள்‌ 2?” என்று விசாரித்தார்கள்‌. 
அப்போது நான்‌ சட்டை போடுவதில்லை. கழுத்தில்‌ பெரிய 
ருத்திராட்ச மாலை அணிந்து கொண்டிருப்பேன்‌. சட்டையில்லாமல்‌: 
கழுத்தில்‌ ருத்திராட்சத்துடன்‌; நெற்றி நிறைய விபூதி பூசிக்‌ 
கொண்டிருந்த என்‌ தோற்றத்தைப்‌ பார்த்தவுடன்‌ ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு என்பால்‌ ஒருவகை அன்பு ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. 
“இவர்‌ நன்றாகக்‌ கவிதை பாடுவார்‌. தமிழில்‌ நன்றாகப்‌ பேசுவார்‌. 


நான்‌ ஐயரவர்களைத்‌ தரிசித்தது 151 


உங்களிடம்‌ பாடம்‌ கேட்க வேண்டுமென்று விரும்புகிறார்‌. அதற்‌ 
காகத்தான்‌ இவரை அழைத்துக்‌ கொண்டு வந்திருக்கிறோம்‌'' என்‌(ம 
என்னுடன்‌ வந்தவர்கள்‌ சொன்னார்கள்‌. 


அப்போது ஆசிரியப்பிரான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்ல ஆரம்பித்தார்‌. பாடம்‌ கேட்க வேண்டுமென்று 
பலரும்‌ அவரிடம்‌ வருவது உண்டு என்றும்‌, சில காலம்‌ படித்து 
விட்டுப்‌ போய்‌ விடுவார்கள்‌ என்றும்‌ அப்படிச்‌ செய்வது சரியல்ல, 
தொடர்ந்து இருந்து பாடம்‌ கேட்கிறவர்களிடந்தான்‌ தமக்கு 
அன்பு உண்டாகும்‌ என்றம்‌ தெதரிவித்தார்‌. அதுபோல இன்றி 
நான்‌ எப்போதும்‌ தங்களுடன்‌ இருந்து பாடம்‌ கேட்க விரும்பு 
தறேன்‌” என்று விண்ணப்பித்துக்‌ கொண்டேன்‌. 


- நான்‌ இப்போது இந்தக்‌ கல்‌ லூரியிலிருந்து விலகிச்‌ 
சென்னைக்குப்‌ போகப்‌ போகிறேன்‌. உனக்கு இந்தக்‌ கல்லூரியில்‌ 
சேர்ந்து படிப்பதற்கு விருப்பமா? அல்லது என்னிடம்‌ இருந்து 
“பாடம்‌ கேட்பதற்கு விருப்பமா”? என்று ஆரியப்‌ பெருமான்‌ 
என்னைக்‌ கேட்டார்‌. | 

“தங்களிடம்‌ இருந்து பாடம்‌ கேட்பதற்கே விருப்பம்‌? என்று 
தெரிவித்தேன்‌. உடனே ஏதாவது ஒரு பாடல்ச்‌ சொல்லும்படி 
சொன்னார்‌. நான்‌ கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடலைச்‌ 
சொல்லி, ௮தன்‌ பொருளையும்‌ பொதுவாக விளக்கினேன்‌. அந்தப்‌ 
பாடல்‌ கூனியின்‌ கூற்று, ப 


£“ ஆடவர்‌ நகையுற ஆண்மை மாசுறத்‌ 
தாடகை எனும்பெயர்த்‌ தைய லாள்படக்‌ 
கோடிய வரிசிலை இராமன்‌ கோமுடி 
சூடுவன்‌ நாளைவாழ்‌ விதெனச்‌ சொல்லினாள்‌” 


என்பது அந்தப்‌ பாடல்‌, **இதில்‌ ஏதாவது நயம்‌ சொல்ல முடி. 
யுமா?” என்று ஆசிரியர்‌ கேட்டார்‌. ப 


₹₹அடவர்‌ என்பதை ஆள்‌ தவர்‌ என்று பிரித்து ஆடவர்‌ நகை 
யுற என்பதற்கு, பொறிகளை அடக்கி ஆண்ட குவசிகள்‌ மூழ்ச்சி 
கொள்ள என்ற பொருள்‌ இதனுள்‌ அடங்கியிருக்கிறது”” என்று 
சொன்னேன்‌. ::அண்மை மாசுஉறு௮க்‌ தாடகை எனும்‌ பெயர்தீ 
தையலாள்‌ எனச்‌ சேர்த்து ஆண்மக்களுடைய வீரம்‌ குறைபடுவதறி 
குக்‌ காரணமானஅந்தத்‌ தாடகையைக்கொன்றுன்‌ என்றும்‌ கொள்ள 
லாம்‌. பிறரைப்பற்றிக்‌ கோள்‌ சொல்கிறவர்கள்‌ அகப்பட்டுக்‌ கொண் 
டால்‌, நான்‌ இந்தப்‌ பொருளில்‌ அல்லவா சொன்னேன்‌? என்று 


152 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


சொல்வது வழக்கம்‌. அப்படி இதில்‌ ஓர்‌ பொருளை உள்‌ வைத்துச்‌ 
சொன்னாள்‌” என்றேன்‌. அன்றியும்‌ கோடிய வரிசிலை இரஈமன்‌ என்ப 
தைக்‌ கோடிய இராமன்‌, வரிசிலை இரஈமன்‌ என்று பிரித்துக்‌ கூட்டி 
இரஈமனை இகழ்ந்ததாகவும்‌ கொள்ளலாம்‌ என்றேன்‌: அதைச்‌. 
கேட்டு ஆரியர்‌ மிகவும்‌ உவகை அடைந்தார்‌. **அட்சர லட்சம்‌. 
கொடுக்கலாம்‌?” என்று சொன்னார்‌, அது என்னை உஊக்கப்படுத்து 
வதற்காகச்‌ சொன்ன வார்த்தை, ப 


_ *தாடகை யெனும்‌ பெயர்த்‌ தையலாள்‌ என்பதிலே தையலாள்‌ 
என்பது இளம்பெண்‌ என்னும்‌ பொருளுடையது, ஓர்‌ இளம்‌ பெண்‌ 
ணைக்‌ கொலை செய்தான்‌ என்ற பொருளைத்‌ தையல்‌ என்பது 
குறிக்கும்‌. வைத்தீசுவரன்‌ கோவிலில்‌ உள்ள பாலாம்பிகையைத்‌ 
தையல்நாயகி என்று சொல்வதனால்‌ தையல்‌ என்றால்‌ இளம்பெண்‌ 
என்பதை உணர்ந்து கொள்ளலாம்‌! என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌. 


பேசும்போதே எவ்வளவு நுட்பமான கருத்தைக்‌ தெரிவிக்‌ 
கருர்‌ என்று எனக்கு வியப்பு உண்டாயிற்று, அப்போதே பாடம்‌. 
கேட்கக்‌ தொடங்கி விட்டது போன்ற உணர்ச்சி எனக்கு உண்டா 
யிற்று. தாம்‌ சென்னைக்குப்‌ போன பிறகு சென்னைக்கு வந்தால்‌ 
தும்முடன்‌ இருந்து படிக்கலாம்‌ என்று ஆரிரியப்‌ பெருமான்‌ கருணை 
உள்ளம்‌ புரிந்தார்‌. என்றாலும்‌ சென்னையில்‌ நம்‌ செலவுக்கு 
என்ன பண்ணுவது என்ற எண்ணம்‌ எனக்கு இருந்தது, நாங்கள்‌ 
சேந்தமங்கலம்‌ திரும்பினோம்‌. ஊருக்கு வந்தவுடன்‌, சென்னை 
வந்து அவரிடம்‌ தமிழ்‌ படிக்க வேண்டுமென்ற என்‌ விருப்பத்தை 
ஒரு பாடற்‌ கடிதத்‌ தினால்‌ ஆசிரியருக்குத்‌ தெரிவித்தேன்‌. 


சேந்தமங்கலம்‌ பஞ்சாயத்து யூனியனில்‌ நான்‌ ஓர்‌ எழுத்தராக 
இருந்தேன்‌. அப்போது எனக்கு 80 ரூபாய்‌ சம்பளம்‌, இல பேர்‌. 
களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்ததனால்‌ எனக்கு வேண்டிய 
உணவுப்‌ பண்டங்களை எல்லாம்‌ அவர்கள்‌ அளித்தார்கள்‌, எனவே 
எனக்குக்‌ கிடைத்த சம்பளத்தைச்‌ சேமித்து வைத்தேன்‌. நூறு 
ரூபாய்‌ மொத்தமாகச்‌ சேர்ந்தது. அதன்பிறகு அங்கிருந்து புறப்‌ 
பட்டுச்‌ சென்னைக்கு வரலாம்‌ என்ற எண்ணம்‌ தோன்றியது, 


30. சென்னை திரும்பல்‌ 


சிதம்பரத்தில்‌ இருந்த ஆசிரியப்‌ பெருமான்‌ எல்லோருடனும்‌ 
விடை பெற்றுக்‌ கொண்டு 11--8--1087 இல்‌ சென்னைக்குத்‌ திரும்பி 
னார்‌. அப்போது சிதம்பரத்தில்‌ நண்பர்கள்‌ எல்லோரும்‌ அவரு 
டைய பிரிவுக்கு வருந்தி, இனிமேல்‌ அவருடைய சல்லாபம்‌ அதிக 
மாகக்‌ இடைக்காதே என்று கண்ணீர்‌ விட்டார்கள்‌. பெரிய கூட்டம்‌ 
கூடி, விடையனுப்பு விழ நடத்தினார்கள்‌. சென்னைக்குத்‌ திரும்பிய 
பிறகு நூல்களை ஓய்வாக ஆயலாம்‌ என்ற எண்ணம்‌ ஆசிரியப்‌ 
பெருமானுக்கு இருந்தது, வயிற்றுவலி இருந்ததனால்‌ சென்னையில்‌ 
நோய்க்கு வேண்டிய மருந்துகளை உட்கொண்டு வந்தார்‌. 


பல்கலைக்‌ சுழகச்‌ சொற்பொழிவுகள்‌ 


அப்பேஈது சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ திலிருந்து ஒரு கடிதம்‌ 
வந்தது. ' பல்கலைக்‌ கழகத்தினர்‌ பத்து நாள்கள்‌ பேச வேண்டு 
மென்று எழுதியிருந்தனர்‌. சங்ககால வாழ்க்கை பற்றியும்‌, 
அக்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ பற்றியும்‌, பிற்காலத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ பற்றியும்‌ பேசலாம்‌ என்ற எண்ணம்‌ ஆசிரியருக்கு 
உண்டாயிற்று. இந்தச்‌ சொற்பொழிவுகளை ஆசிரியப்‌ பெருமான்‌ 
செய்ய வேண்டுமென்று, அக்காலத்தில்‌ சிண்டிகேட்‌ உறுப்பினராக 
இருந்த திரு கே, வி, கிருஷ்ணசாமி ஐயர்‌ மிகவும்‌ ஆர்வத்துடன்‌ 
இருந்தார்‌. அவருடைய வற்புறுத்தலின்மேல்‌ ஆசிரியர்‌ இந்தச்‌ 
சொற்பொழிவுகள்‌ ஆற்றுவதற்கு இசைந்தார்‌. அப்படியே 10 
நாள்கள்‌ அந்தச்‌ சொற்பொழிவுகள்‌ நடந்தன, 1987-ஆம்‌ ஆண்டு 
நவம்பர்‌ மாதம்‌ 7, 10, 18) 76, 18 தேதிகளிலும்‌, டிசம்பர்‌ 
மாதம்‌ 6, 8, 18, 74, 17 தேதிகளிலும்‌ அந்தச்‌ சொற்பொழிவுகள்‌ 
சென்னைச்‌ செனட்‌ மண்டபத்தில்‌ நடைபெற்றன. சென்னையிலுள்ள 
பலரும்‌, வெளியூரிலிருந்து சிலரும்‌ வந்து அந்தச்‌ சொற்பொழிவு 
களைக்‌ கேட்டு இன்புற்றனர்‌. அந்தப்‌ பத்துச்‌ சொற்பொழிவுகளுக்கும்‌ 
சன்மானமாகப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ ரூ. 500 கொடுத்தார்கள்‌: 
அதுவரைக்கும்‌ இம்னி விளக்கைக்‌ கொண்டே தமிழ்ப்பணி செய்து 
கொண்டிருந்த ஆசிரியர்‌ அந்தப்‌ பணத்தைக்‌ கொண்டு தம்முடைய 
தியாகராச விலாசத்திற்கு மின்சார விளக்குப்‌ போடச்‌ செய்தார்‌. 
கரர்த்திகையன்று அது கிடைத்தது. அதை நல்ல சகுனமாக 
எண்ணிக்‌ தம்முடைய தமிழ்‌ வாழ்க்கைக்கே விளக்கம்‌ கிடைத்த 
தைப்‌ போன்ற ஆனத்தத்தை அடைந்தார்‌. 


31. நான்‌ ஆசிரியரிடம்‌ சேர்ந்தது 


1927-ம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ இறுதியில்‌ அகல இந்தியக்‌ 
காங்கிரஸ்‌ மாநாடு டாக்டர்‌ அன்சாரியின்‌ தலைமையில்‌ சென்னையில்‌ 
நடந்தது. அந்த மாநாட்டிற்குச்‌ சேந்தமங்கலத்‌்திலிருந்து வந்த ஐரஈ 
வத உடையார்தம்‌ நண்பர்களுடன்‌ என்னையும்‌ சென்னைக்குஅழைத்து 
வந்தார்‌. நாங்கள்‌ தியாகராஜ விலாசத்திற்குச்‌ சென்றோம்‌. நான்‌ 
சிதம்பரத்திற்கு ஆசிரியரைப்‌ பார்க்கச்‌ சென்றபோது கையுறை 
யாக எதுவும்‌ கொண்டு போகவில்லை. மற்றவர்களுக்கும்‌ அந்த 
எண்ணம்‌ தோன்றவில்லை. ஆசிரியப்‌ பெருமான்‌ அவர்களுடன்‌ 
சென்னையில்‌ தங்கிப்‌ பாடம்‌ கேட்பதற்காக வந்த சமயத்திலும்‌ 
ஒன்றும்‌ கொண்டு போகவில்லை.- 


ஆசிரியப்பெருமானைக்‌ காண வருகிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
கையில்‌ மலர்‌, பழம்‌ முதலிய பண்டங்களைக்‌ கொண்டு வந்து 
“கொடுப்பார்கள்‌. பிற்காலத்தில்‌ எனக்கு இதைப்‌ பற்றி வருத்தம்‌ 
இருந்தது. ஆனாலும்‌, “என்னையே அர்ப்பணம்‌ செய்து கொண்ட 
பிறகு பழம்‌ முதலியவை எதற்கு?” என்று ஓரு வகையாகச்‌ 
சமாதானம்‌ செய்து கொண்டேன்‌. 


என்னச்‌ சென்னையில்‌ விட்டுவிட்டு ஐராவத உடையார்‌ 
ஊருக்குச்‌ சென்று விட்டார்‌. எனக்கு மாதம்‌ மாதம்‌ 80 ரூபாய்‌ 
அனுப்பி வந்தார்‌. அந்த 80 ரூபாயில்‌ சிக்கனமாக வாழ்ந்துகொண்டு. 
ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ பாடம்‌ சேட்கத்‌ தொடங்கினேன்‌. காலைச்‌. 
சிற்றுண்டி, பகல்‌ இரவு உணவு இவற்றை மாத்திரம்‌ உண்டு 
வந்தேன்‌. அந்தக்‌ காலத்தில்‌ மாதத்திற்கு ஒன்பது ரூபாயில்‌ உணவுச்‌ 
சாலைகளில்‌ உணவளித்தார்கள்‌. பிற்பகல்‌ சிற்றுண்டியை நான்‌ 
உண்பதில்லை, ட 


நான்‌ பாடம்‌ கேட்டது 


உடல்‌ நலம்‌ இல்லாமையினால்‌ எந்தப்‌ பதிப்பு வேலையையும்‌ 
ஆரியர்‌ அப்போது செய்து வரவில்லை. அதனால்‌ நாள்தோறும்‌ 200, 
400 பாடல்கள்‌ பாடம்‌ கேட்பேன்‌. முதலில்‌ திருவிளையாடற்‌ 
புராணத்தைக்‌ கேட்டேன்‌. பிறகு பல வகையான பிரபந்தங்களைப்‌ . 
பாடம்‌ கேட்டேன்‌. முன்பே சில நூல்களை நான்‌ படித்திரூந்தாலும்‌ 
எனக்கு இருந்த தமிழ்‌ ஆர்வத்தின்‌ மிகு தியால்‌ எல்லாவற்றையுமே : 
படித்தேன்‌, செய்யுள்‌ செய்யும்‌ பழக்கம்‌ இருந்ததனால்‌ 


நான்‌ ஆசிரியரிடம்‌ சேர்ந்தது 155 


செய்யுளைப்‌ படிப்பதில்‌ பொருளறிந்து படிக்கும்‌ பயிற்ச இருந்தது. 
அதனால்‌ நான்‌ பாடம்‌ கேட்கும்போது ஆசிரியப்‌ பெருமானுக்கு. 
என்னிடத்தில்‌ மிகவும்‌ கருணை உண்டாயிற்று, அந்தச்‌ சமயத்தில்‌ 
ஆரியப்‌ பெருமான்‌ தக்கயாகப்‌ பரணியை உரையுடன்‌ வெளியிட. 
வேண்டுமென்ற முயற்சியில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. உடல்‌ நலிவினால்‌. 
அதில்‌ அதிகமாக ஈடுபட முடியவில்லை. 


அப்போது குறுந்தொகையைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்ற. 
எண்ணமும்‌ அவருக்கு இருந்தது. அக்காலத்தில்‌ குறுந்தொகையைக்‌ 
கையெழுத்துப்‌ பிரதியாக எழுதி வைத்திருந்தார்‌. அதைப்‌ பாடம்‌. 
கேட்கும்போது நான்‌ காகிதப்‌ பிரதியிலிருந்தே கேட்டேன்‌, 
அகத்திணை சம்பந்தமான அந்த நூலைப்‌ பற்றி நான்‌ அதிகமாகத்‌. 
தெரிந்து கொள்ள முடியவில்லை. ₹*ஒரு கோனவயைப்‌ பாடம்‌ கேட்‌. 
டால்‌ இவையெல்லாம்‌ நன்ருக விளங்கும்‌!” என்று எண்ணி எனக்கு 
ஆசிரியர்‌ தஞ்சைவாணன்‌ கோவையைப்‌ பாடம்‌ சொன்னார்‌. 
அதற்குப்‌ பிறகு அகப்பொருள்‌ முழுவதும்‌ நன்றாக விளங்கியது. 


ஆசிரியர்‌ சிதம்பரத்தில்‌ இருந்தபோது, மீனாட்சி தமிழ்க்‌ 
கல்லூரியில்‌ படித்துக்கொண்டு ஆசிரியருடனிருந்து எல்லா வகை. 
யிலும்‌ பணிபுரிந்து வந்த கோதண்டராமன்‌ என்பவர்‌ 1987-ஆம்‌. 
ஆண்டு கிறிஸ்துமஸ்‌ விடுமுறைக்‌ காலத்தில்‌ சென்னைக்கு வந்தார்‌ 
நான்‌ அவரைச்‌ சதம்பரத்தில்‌ பார்த்‌ திருந்‌ததன்‌. அவரைக்‌ கண்ட. 
வுடன்‌ அவரோடு பழகவேண்டுமென்று ஒருபாட்டு எழுதி அவருக்குக்‌. 
காட்டினேன்‌. 


“மீதண்‌ டராமன்னும்‌ மாகங்கை திங்கள்‌ 
விலுவத்‌ தொடும்கொள்றை மேவும்‌ சிரக்கை 
வேதண்ட ராம்‌அன்்‌ பொ டேபோற்றில்‌ இன்பம்‌ 
விளைக்கும்‌ பரன்தாளை உன்னும்‌ குணத்தான்‌ 
ஈதண்டர்‌ ஆமன்றல்‌ இன்தீஞ்‌ சுவைப்பால்‌ 
என்னும்சொல்‌ அன்பிற்‌ குழைத்துப்‌ பகர்வோன்‌ 
கோதண்ட ராமன்‌ சலாபம்‌ விழைந்தேன்‌ 
குலாவித்‌ தமிழ்நூல்‌ குறிக்கொள்வ தற்கே”” 


என்ற பாடலே அது, அவருக்குச்‌ செய்யுள்‌: இயற்ற வராது.. 
ஆகவே அந்தப்‌ பாட்டைக்‌ கண்டவுடன்‌ அவர்‌ பிரமித்துப்‌ போனார்‌, 
அவரோடு பழகி ஆசிரியரின்‌ இயல்பைத்‌ தெரிந்து கொண்டேன்‌... 
பாடம்‌ கேட்பதில்‌ ஆர்வம்‌ உடையவராக உள்ள மாணாக்கராக. 
இருந்தால்‌ ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ நிறையக்‌ கொள்ளை கொள்ள- 
லாம்‌ என்ற செய்தியை அப்போது தெரித்து கொண்டேன்‌. 


156 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


எனக்கும்‌ தமிழ்ப்‌ பசி அதிகமாக இருந்ததனால்‌ ஆசிரியப்‌ பெரு. 
மானுக்கு ஓய்வு இருந்த பொழுதெல்லாம்‌ பல நூல்களைப்‌ பாடம்‌ 
கேட்டேன்‌. பாடம்‌ கேட்கும்போது பல அரிய செய்திகளை அவர்‌ 
சொல்வார்‌. தம்‌ ஆசிரியப்‌ பிரானாகிய பிள்ளையவர்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லுவார்‌. அப்போது அவருக்குப்‌ பேருவகை உண்டாகும்‌, 
அனக்கு அதைச்‌ கேட்கக்‌ கேட்க வியப்பு உண்டாயிற்று. பல புராண. 
நரல்களைத்‌ தாமே எழுதிய பெரும்‌ கவிஞராகிய பிள்ளையவர்கள்‌ 
சங்க நூல்களைப்‌ பற்றித்‌ தெரிந்திருக்கவில்லை, அது அந்தக்‌ காலத்‌. 
தன்‌ இயல்பு, ஆசிரியர்‌ பிள்ளையவார்களைப்‌ போன்றே அதிகமான 
புலமை உடையவர்‌. தமிழ்‌ நாட்டிற்குச்‌ சங்க நூல்களையே வழங்கின 
வர்‌. ஆறு ஆண்டுக்‌ காலமே பிள்ளையவர்களிடம்‌ இருந்து பாடம்‌ 
கேட்டவர்‌ என்றாலும்‌ இந்த முதிர்ந்த வயதில்‌ தமிழ்ப்‌ புலமையில்‌ 
முதல்வராக இருக்கும்‌ அந்தப்‌ பெருமான்‌, தம்முடைய ஆசிரியரான ': 
பிள்ளையவர்களை நினைக்கும்‌ போதெல்லாம்‌ உருகுவது கண்டு எனக்கு 
மிக மிக வியப்பாக இருந்தது. அவருடைய குரு பக்திக்கு எல்லையே 
இல்லை. ஞானாசிரியரிடம்‌ கூட மாணாக்கர்கள்‌ அவ்வளவு மதிப்பும்‌ 
பக்தியும்‌ வைத்திருப்பார்களஈ என்பது சந்தேகம்‌, இவ்வளவுக்கும்‌ 
அசார விரோதமில்லாமல்‌ பழகினவர்கள்‌ அவர்கள்‌, ஆசிரியப்‌ . 
பெருமானோ அந்தணர்‌; பிள்சாயவர்களோ வேளாளர்‌. ஆனால்‌ 
அவர்களது உறவுக்கு முன்னாலே இந்த வேற்றுமைகள்‌ எல்லாம்‌ 
மறைந்து விட்டன, அப்போது அப்பர்‌ சுவாமிகளும்‌, அப்பூதியடி 
களாரும்‌ அன்பு பூண்டிருந்த எண்ணம்‌ எனக்குத்‌ தோன்றியது, 


அந்தாதிகள்‌, கோவைகள்‌, உலாக்கள்‌, பிள்ளைத்தமிழ்கள்‌ 
புராணங்கள்‌ முதலியவற்றை ஆசிரியப்‌ பெருமான்‌ எனக்குப்‌ பாடம்‌ 
(சொல்லி வந்தார்‌. 


அக்காலத்தில்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ ஞானாசிரியராக 
இருந்த ஸ்ரீ வைத்தியலிங்க தேசிகர்‌ அவர்கள்‌ மாயூரநாதர்‌ கோவில்‌ 
கும்பாபிஷேகத்தை நடத்தப்‌ பெரு முயற்சி செய்து வந்தார்‌. அந்தக்‌ : 
கும்பாபிஷேகப்‌ பத்திரிகையைச்‌ சிறப்பாக எழுக வேண்டுமென்று ': 
ஆசிரியப்‌ பெருமானுக்கு எழுதினார்‌. ஆசிரியப்‌ பெருமான்‌ என்னை 
மடத்திற்கு அனுப்பித்‌ தேசிகருடைய கருத்துக்களைத்‌ தெரிந்து 
'கொண்டு வரும்படி செய்தார்‌. அப்படியே நான்‌ மடத்திற்குச்‌ 
'சென்றபோது ஆூரியருடைய உடல்நலத்தைப்‌ . பற்றித்‌ ' 
'தேசகர்‌ மிகவும்‌ விசாரித்தார்‌. ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ மடாஇபதி 
எவ்வளவு மதிப்பும்‌, மரியாதையும்‌ வைத்திருந்தார்‌ என்பதும்‌, 
தெள்ளு தமிழினிடத்தில்‌ அவருக்கு இருந்த ஆர்வத்தையும்‌ நான்‌ 
“தெரிந்துகொண்டேன்‌. ப 


நான்‌ ஆசிரியரிடம்‌ சேர்ந்தது 157: 


நான்‌ விரைவில்‌ செய்யுள்‌ பாடும்‌ ஆற்றலைப்‌ பெற்றிருப்பதைக்‌: 
தம்மிடம்‌ வருவோரிடத்தில்‌ எல்லாம்‌ ஆசிரியர்‌ சொல்வார்‌. அவர்‌: 
களுக்கு முன்னாலேயே பாடல்களைப்‌ பாடிக்‌ காட்டும்படியும்‌ சொல்‌. 
வார்‌. 

அப்போது டி. கே, சிதம்பரநாத முதலியார்‌ அடிக்கடி ஆசிரியம்‌: 
பெருமானை வந்து பார்ப்பார்‌. 1988 ஏப்ரல்‌ மாதம்‌ திருநெல்வேலி 
யில்‌ கம்பர்‌ விமா நடைபெற்றது, திருநெல்வேலித்‌ குமிழ்‌ இலக்கியச்‌ 
சங்கத்தார்‌, முக்கியமாக, சிதம்பரநாத முதலியார்‌, ஆசிரியப்‌: 
பெருமானை விழாவுக்குத்‌ தலைமை தாங்கி நடத்திக்‌ கொடுக்க. 
வேண்டுமென்று “வற்புறுத்தி எழுதினார்‌. அதன்படி ஆசிரியம்‌: 
பெருமான்‌ சென்றுர்‌. நானும்‌ அவருடன்‌ சென்றிருந்தேன்‌. விழா: 
மிகச்‌ சிறப்பாக நடந்தது. நான்‌ சில வாழ்த்துப்‌ பாடல்கள்‌: 
பாடினேன்‌. எல்லோரிடமும்‌ ஆசிரியர்‌ என்னை அறிமுகப்படுத்‌ தி: 
எனக்கு ஊக்கம்‌ ஊட்டினார்‌. என்னுடைய அன்னையார்கூட என்பால்‌. 
அத்துணை அன்பை வெளிப்படுத்தியதிவில்லை. அப்போது என்‌: 
மனம்‌ உருகும்‌. என்‌ அன்னையாருக்குத்‌ தன்‌ புதல்வன்‌ என்ற. 
பாசந்தரன்‌ இருந்தது. ஆசிரியப்‌ பிரானுக்கு என்‌ தமிழ்ப்‌ பசியும்‌ 
அதனால்‌ நூல்களை விரைவில்‌ கற்பதும்‌ தெரியும்‌. சில சமயங்களில்‌ 
ஆசிரியர்‌ அவர்சளது அன்பு அளவுக்கு மிஞ்சியது என்றுகூட நான்‌ 
எண்ணியதுண்டு. இருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்குப்‌ : 
போய்‌. முருகப்‌ பெருமானைத்‌ தரிசனம்‌ செய்து கொண்டு வந்தோம்‌... 


நான்‌. அதுவரைக்கும்‌ திருச்செந்தூரைப்‌ பார்த்ததில்லை. 
செந்திலாண்டவனைப்‌ பற்றிச்‌ சில பாடல்கனைப்‌ பாடும்படி. ஆசிரியா்‌: 
கட்டளையிட்டார்‌. அப்படியே நான்‌ பாடினேன்‌. அவற்றையெல்‌ 
லஈம்‌ மற்றவர்களுக்கும்‌ சொல்லிக்‌ காட்டும்படி ஆசிரியப்‌ பெருமான்‌ - 
சொல்வது வழக்கம்‌, அவை வருமாறு. ப 
5 சுற்றும்‌ பிறவிப்‌ பிணி அறியாய்‌ நீ; அதனை 
முற்றும்‌ உணர்ந்தவரில்‌ முன்னவன்யான்‌---சிற்றுயிர்கொள் 
செந்தூர்‌ வனமுதலாய்ச்‌ சென்மித்‌ ததுபோதும்‌; 
செந்தூர்‌ முருகஅருள்‌ செய்‌'” 
£: காலமெலாம்‌ கைப்பொருளில்‌ கண்ணாய்க்‌ கழித்துவிட்டால்‌. 
காலன்கைப்‌ பாசத்திற்‌ கட்டுண்டு--மேல்‌இவர்போது 
அங்கந்த மாதனத்தால்‌ ஆம்பயன்‌ என்‌? போற்றிடுக 
அங்கந்த மாதனத்தா னை.'' 
₹:அஞ்சும்‌ மலர்மாலை அல்ரா தவன்கடம்பு 
விஞ்சுமலர்‌ மாலைபெற்று மேவுவாய்‌--நெஞ்சமே 
செந்தினக ரன்போல்‌ செழுஞ்சுடர்‌ வீசும்கதிர்வேற்‌, 
செந்தில்௩க ரன்பால்நீ சென்று.” _- 


158 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


1928-ஆம்‌ அண்டு ஜூன்‌ மாதம்‌ 6-ஆம்‌ தேதி திருப்பனந்தாளில்‌ 
நடைபெற்ற குமரகுருபரர்‌ இிருநானாக்கு ஆசிரியப்‌ பெருமான்‌ 
சென்றார்‌. நானும்‌ உடன்‌ சென்றேன்‌. -விழா முடிந்தபின்‌ நான்‌ 
நேரே சென்னைக்கு வந்துவிட்டேன்‌. ஆரியர்‌ மாயூரம்‌ வந்து 
திருவாவடுதுறை மடாதிபதியைச்‌ சந்தித்துச்‌ சல்லாபித்து விட்டு, 
அப்படியே பெரும்பண்ணையூர்‌ உடையாரைச்‌ சந்திக்கத்‌ திருவாரூர்‌ 
சென்றார்‌. அவர்‌ ஊரில்‌ இருக்கவில்லை. ஆகையால்‌ திரும்பி மாயூ 
த்திற்கு வந்து ரெயிலேறிச்‌ சென்னை வந்து சேர்ந்தார்‌. 


ராஜராஜேசுவர சேதுபதி மறைவு 


19268-ஆம்வருஷம்‌ ஆகஸ்டு மாதம்‌ ராஜராஜேசுவர சேதுபதி 
காலமாஇவிட்டார்‌. தமிழ்ப்‌ புலவர்களைப்‌ பெரிதும்‌ ஆதரித்து 
வந்தவா அவர்‌. தமிழ்‌ நூல்கள்‌ பல வெளிவர வேண்டுமென்பதில்‌ 
ஆர்வம்‌ உடையவர்‌. அந்த மன்னரிடத்தில்‌ ஆசிரியப்‌ பெருமா 
னுக்கு மிக்க மதிப்பு இருந்தது. அவர்‌ காலமானதைக்‌ கேட்டு 
ஆரியர்‌ துடிதுடித்துப்‌ போனார்‌. உடனே அவருடைய உணர்ச்சி 
பத்துப்‌ பாடல்களாக வெளியாயிற்று, அவற்றில்‌ சில வருமாறு, 


: காகமெலாம்‌ குயிலாகக்‌ காண்கலியில்‌ நீவிண்ணம்‌ 
போகல்புரிந்‌ தனை; அடுத்தோர்‌ புன்கணுறல்‌ அறிந்திலையே! 
பாகமொரு பெண்ணுடைய பரம்பொருளை நினைந்துருகும்‌ 
ஏகமுறு மனமுடைய இராசரா சேந்திரனே.”* 


₹₹ விருப்பமகன்‌ றவர்களுமே விரும்புறநீ வீற்றிருந்திட்‌ 
டுருப்பமறத்‌ தமிழ்விருந்தை ஊட்டிடுதல்‌ மறப்புறுமோ? . 
திருப்புகழா தியவற்றைத்‌ திப்பியகல்‌ இசையுடன்சொற்‌ 
நிருப்புளமும்‌ குழைவிக்கும்‌ இராசரா சேந்திரனே.'? 


₹£ பால்வேண்டும்‌, பழம்‌ வேண்டும்‌, பணம்வேண்டும்‌, பலஉடுப்பு 
மேல்வேண்டும்‌, கோல்வேண்டும்‌, விரைசகடம்‌ ம்கவேண்டும்‌, 
ஆல்வேண்டும்‌ எனலன்றி அரசேநின்‌ போல்தமிழ்த்தொன்‌ 
னூல்வேண்டும்‌ என அன்பின்‌ நுவல்பவரைக்‌ கன்டிலமே.”? 
[ஆல்‌,--ஹால்‌; [1511] 


காசிவாசி சாமிநாதத்தம்பிரான்‌ 
டட அக்காலத்தில்‌ திருப்பனந்தாளில்‌ காசிவாசி செரக்கலிங்கத்‌ 
தம்பிரான்‌ காசிமடத்தின்‌ தலைவராக இருந்தார்‌. ஆசிரியப்‌ பெரு 


மாடைம்‌ பாடம்‌ கேட்டு அவருடைய நூற்பதிப்பில்‌ உதவிசெய்தும்‌ 
வந்தஅவர்‌ ஆசிரியப்பெருமானைத்‌ தெய்வமாகவே கொண்டாடினார்‌. 


நான்‌ ஆசிரியரிடம்‌ சேர்ந்தது 1௦9 


அவர்‌ தம்முடைய காலத்திலேயே தமக்குப்பின்‌ சாமிநாதத்‌ 
கும்பிரான்‌ என்பவரைத்‌ தம்‌ பிற்றோன்றலாக அபிடேகம்‌ செய்து 
வைத்தார்‌. 


இளவரசு சாமிநாதத்‌ தம்பிரான்‌ பெரும்‌ புலவர்‌, கொட்டை 
யூர்ச்‌ உவக்கொழுந்து தேசிகர்‌ பரம்பரையில்‌ வந்தவர்‌. மிக்க 
மதியூகி. அவர்‌ ஒருமுறை சென்னைக்கு வந்து சேத்துப்பட்டில்‌ 
குங்கியிருந்தார்‌. அப்போது அடிக்கடி ஆசிரியப்‌ பெருமான்‌ 
அவரைப்‌ போய்ப்‌ பார்த்து வருவார்‌. அப்போது நானும்‌ உடன்‌ 
செல்வேன்‌, கொட்டையாரர்ச்‌ சிவக்கொழுந்து தேசிகருடைய 
பாடல்களைப்‌ பற்றித்‌ தம்பிரான்‌ பேசும்‌ போதெல்லாம்‌ ஆசிரியப்‌ 
பெருமான்‌ அந்தப்‌ பாடல்களின்‌ நயத்தை எடுத்துச்‌ சொல்வார்‌. 
“:அந்கு நூல்‌ தங்கள்‌ கையால்‌ வெளிவந்தால்‌ எனக்கும்‌, தமிழ்‌ 
உலகத்திற்கும்‌ மிகவும்‌ பயன்‌ ஏற்படும்‌'' என்று சாமிநாதத்‌ 
தம்பிரான்‌ சொன்னார்‌. “இறைவன்‌ திருவருள்‌ இருந்தால்‌ 
அப்படியே செய்யலாம்‌”' என்று ஆசிரியர்‌ ஒப்புக்கொண்டார்‌. 


சில ஆண்டுகளுக்குப்பின்‌ அந்த நூல்‌ வெளியாயிற்று. 


32. தமிழ்விடுதூது ஆராயச்சி 


2.-9..19 28 இல்‌ மாயூரநாதர்கோவில்‌ மகாகும்பாபிஷேகம்‌ 
நடந்தது. அதற்குப்‌ பல இவொசாரியார்கள்‌ வந்திருந்தார்கள்‌. 
ஆசிரியப்‌ பெருமான்‌ எந்தத்‌ துறையில்‌ யார்‌ வல்லவராக இருகத்தா 
லும்‌ அவரிடமிருந்து செய்திகளைத்‌ தெரிந்துப்‌ பயன்யடுத்திக்‌ கொள் 
வது வழக்கம்‌. எல்லாவற்றையும்‌ ஒருவர்‌ தெரிந்துகொண்டிருக்க 
மூடியாது. ஓர்‌ இளைஞன்‌ ஏதேனும்‌ ஒரு பொருளைச்‌ டர வ. 
அதையும்‌ கேட்டுக்‌ குறித்துக்‌ கொள்வார்‌. 


ப தாரக்கை வாயினும்‌ சொற்கொள்வரால்‌”? 
என்று அடிக்கடி, ௮வர்‌ சொல்வது வழக்கம்‌, 


மாயூரக்தில்‌ சவாசாரியர்கள்‌ கூடியிருந்தார்கள்‌. *தமிழ்விடுதூது” 
என்ற நூலை அப்போது ஆரியர்‌ ஆராய்ந்து கொண்டிருந்தார்‌. 
அதில்‌ பல திருவிளக்குகக்ப்‌ பற்றிய செய்திகள்‌ வருகின்றன. 
அந்தச்‌ செய்திகளை அந்தச்‌ சிவாசாரியர்களிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொண்டு, அதன்‌ பிறகு அந்த நூலை மிகச்சிறப்பாக வெளி 
யிட்டார்‌. 


தமிழ்விடு தூதில்‌ ஆசிரியப்பெருமான்‌ ஈடுபாடு கொண்டதற்கு 
முக்கியமான காரணம்‌ அதிலுள்ள ஒரு கண்ணி. அதை ஆராய்கிற 
போது பல சமயங்களில்‌ அவர்‌ உணர்ச்சி வசப்படுவார்‌. 


':இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌ இமையோர்‌ 
விருந்தமிழ்த மென்றாலும்‌ வேண்டேன்‌”? 


என்ற கண்ணியில்‌ அவர்‌ உள்ளம்‌ க்கக்‌ கொண்டது, திருப்பித்‌ 
திருப்பி அதைச்‌ சொல்லிக்கொண்டே இருப்பார்‌. பிறகு 9 அடி. 
சேர்த்து, ப ப 


₹:இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌; இமையோர்‌ 
விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌ ;--திருந்த 
உதிப்பித்த பன்னூல்‌ ஒளிர அடியேன்‌ 

பதிப்பிக்க வேகடைக்கண்‌ பார்‌'* 


என்று தம்‌ கருத்தை ஒரு வெண்பாவாக வெளியிட்டார்‌. அது 
்‌ தக்கயாகப்பரணி முகவுரையில்‌ இருக்கிறது, ப 


தமிழ்விடுதூது ஆராய்ச்சி 161 


மேலும்‌ தமிழ்விடு தூதில்‌, 
கற்பார்‌ பொருள்காணார்‌ காசுபணங்‌ காணிலுனை 
விற்பா ரவர்பால்நீ மேவாதே'' 

என்ற கண்ணி வருகிறது. அதைப்‌ படிக்கும்போது ஆசிரியார்‌ 
கண்ணீர்‌ விட்டார்‌, ₹₹நாளெல்லாம்‌ புத்தகங்களைப்‌ பதிப்பித்துக்‌ 
கொண்டே இருக்கலாம்‌. எல்லாருக்கும்‌, விலையின்றி வழங்கலாம்‌. 
ஆனால்‌ காகிதம்‌ வாங்குவதற்கும்‌, அச்சுக்‌ கூலிக்கும்‌ காசு இல்லாமல்‌ 
எப்படிப்‌ புத்தகங்களைப்‌ பதிப்பிக்க முடியும்‌? எனக்கு மாத்திரம்‌ 
தக்க வசதியிருந்தால்‌ நூல்களை எல்லாம்‌ அழகாகப்‌ பதிப்பித்து 
எல்லோருக்கும்‌ விலையின்றிக்‌ கிடைக்கும்படி. செய்வேன்‌. இறைவன்‌. 
அந்நிலையில்‌ என்னை வைக்கவில்லையே!?' என்று வருந்தினார்‌. புத்தகங்‌ 
களை விற்பனை செய்வதில்‌ அவர்‌ எவ்வளவு மனச்‌ சோர்வு உடையவ 
ராக இருந்தார்‌ என்பதை இந்த நிலை காட்டிற்று. 


தமிழிசை பற்றிய பேருரை 


சென்னை இந்தியக்‌ கிறிஸ்துவர்‌ இளைஞர்‌ சங்கத்தில்‌ (ஓய்‌. எம்‌. 
சி. ஏ.) இசையைப்பற்றி ஒரு-சொற்பொழிவு ஆற்ற வேண்டுமென்று 
அக்காலத்தில்‌ சென்னையில்‌ இருந்த ரெவரெண்ட்‌ பாப்ளி துரையும்‌, 
பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தியம்‌ அசிரியரைக்‌ கேட்டுக்கொண்டார்‌ 
கள்‌." தமிழ்‌ இசையைப்பற்றி விரிவான முறையில்‌ அடுத்தடுத்துச்‌ 
செய்திகள்‌ கோவையஈக, சுவையாக அமைய ஒரு சொற்பொழிவு 
ஆற்றினார்‌. அந்தச்‌ சொற்பொழிவைக்‌ கேட்ட யாவரும்‌ வியந்தார்‌ 
கள்‌. அந்தச்‌ சொற்பொழிவை அப்படியே எழுதிச்‌ சுதேசமித்திரன்‌ 
பத்திரிகையில்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ வெளிவரச்‌ செய்தார்‌. அதைக்‌ 
கண்டு, “தமிழ்‌ இசை பெற்ற அஸ்திவாரம்‌ இது” என்று பலர்‌ எழுதி 
னூர்கள்‌. செந்தமிழ்ப்‌ பத்திரிகை அதை வெளியிட்டுப்‌ பாராட்டியது. 
ஆசிரியர்‌ இசைவாணர்‌ பரம்பரையில்‌ தோன்றியவர்‌ என்பதை 
முன்பே சொல்லியிருக்கிறேன்‌. 

பூரண தரிசனம்‌ 

டுசன்னையை அடுத்துள்ள திருவான்மியூர்‌ என்ற குலம்‌ 
பாடல்‌ பெற்றது. அந்தக்‌ காலத்தில்‌ இப்போது போல அவ்வளவு 
கூட்டம்‌ அங்கே இருக்கவில்லை. ஆசிரியப்‌ பெருமான்‌ ஒய்வு இருக்கும்‌ 
போதெல்லாம்‌ அங்கே சென்று தங்குவார்‌. குறுந்தொகை 
ஆராய்ச்சியெல்லாம்‌ பெரும்பாலும்‌ அந்த ஊரில்தான்‌ நடந்தது. 
அங்கேயுள்ள மருந்தீசுவரர்‌ சந்நிதானத்தில்‌ உட்கார்ந்து ஐபம்‌ 
செய்வது அவரது வழக்கம்‌, கோவில்‌ பிரசாதம்‌ என்றால்‌ ஆசிரிய 
ருந்கு மிகவும்‌ விருப்பம்‌, அது தூயதாக இருக்கும்‌ என்பதும்‌, 

8604-77 


162 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


இறைவன்‌ பிரசாதம்‌ என்பதுந்தான்‌ காரணம்‌, வெறும்‌ சம்பாச்‌. 
சாதத்தை மிகவும்‌ சுவைத்து உண்பார்‌. தேங்காய்த்‌ துவையலைத்‌ 
தொட்டுக்கொண்டு உண்பது அவரது வழக்கம்‌, அந்தக்‌ காலத்தில்‌ 
பல இடங்களில்‌ செல்வர்கள்‌ மிகச்‌ சிறந்த விருந்தை அவருக்கு 
அளிப்பார்கள்‌. அவற்றையும்‌ நன்றாகச்‌ சுவைத்து உண்பார்‌. நல்ல 
விருந்தைச்‌ சுவைத்து உண்பதுபோலச்‌ சங்க இலக்கியங்களை நன்றாக 
அறிந்து நயம்‌ கண்டு வெளிப்படுத்திய அவர்‌, சின்னஞ்சிறிய பிரபந்‌ 
தங்களையும்‌ வெறும்‌ மிளகு பொடியும்‌, உப்பும்‌ சேர்த்த சம்பாச்‌ 
சாதத்தைச்‌ சுவைத்து உண்பது போல, சுவைத்து ஆராய்ந்து வெளி 
யிட்டார்‌. சாப்பாட்டுத்‌ இறத்திலும்‌, பாட்டுத்‌ திறத்திலும்‌ எதை 
யும்‌ புறக்கணிக்காமல்‌ தெய்வப்‌ பிரசாதமாக, துூயதாக இருக்‌ 
கிறதா என்பதனை மட்டும்‌ கண்டு சுவைக்கும்‌ இயல்பை அவரிடம்‌ 
கண்டேன்‌. 


இளமை மிடுக்கோடு இருந்த எனக்கு, சங்க நூல்களை நன்கு 
ஆராய்ந்து, பதிப்பித்துச்‌ சுவைத்த இவர்களுக்குப்‌ புராணங்களையும்‌, 
பிரபந்தங்களையும்‌ எவ்வாறு சுவைத்து ஆராய்ந்து பதிப்பிக்க முடி. 
கிறது? என்று தோன்றும்‌, பிறகுதான்‌ எனக்கு உண்மை விளங்‌ 
கற்று. உணவிலே ஊறுகாயும்‌ வேண்டும்‌; காய்கறிகளும்‌ வேண்டும்‌; 
குழம்பும்‌ ரசமும்‌ வேண்டும்‌; அன்னமும்‌ வேண்டும்‌. ஒவ்வொளன்றுக்‌ 
கும்‌ ஒரளவு உண்டு. கொஞ்சம்‌ சனறுகாரய்‌ இல்லையென்றால்‌ பல 
வகையான இனிப்புப்‌ பண்டங்களைச்‌ சுவைக்க முடியாது. அதுபோல 
அவர்‌ தமிழ்ப்‌ பாடல்களையும்‌ சுவைத்தார்‌, 


கதண்டமிழ்த்‌ தாயின்‌ முகம்‌ பேரழகுடன்‌ இருக்கும்‌. அவளது 
இருவடியும்‌ அழகாக இருக்கும்‌. இருவடியிலுள்ள நகமும்‌ அழகாக 
இருக்கும்‌. முகத்தை அனுபவிக்கிற நிலை வேறு; நகத்தை அனு 
பவிக்கிற நிலை வேறு. இரண்டிடத்திலும்‌ ஆர்வம்‌ உண்டாவதற்குச்‌ 
காரணம்‌ இரண்டும்‌ தமிழ்த்‌ தாயின்‌ உறுப்புகள்‌ என்ற எண்ணர்‌ 
கான்‌. முகத்தில்‌ காட்டும்‌ ௮ன்பும்‌, நகத்தில்‌ காட்டும்‌ அன்பும்‌ 
பொதுவாக இருந்தாலும்‌ அவற்றில்‌ வேறுபாடு உண்டு. ஆரிய, 
பெருமான்‌ நூல்களை ஆராய்ந்து அநுபவிக்கும்‌ வகையிலும்‌ இந்த 
வேறுபாட்டை நான்‌ நன்றாக உணர்ந்து கொண்டேன்‌, தமிழ்‌; 
தாயின்‌ பூணதரிசனத்தைக்‌ கண்டவர்‌ அவர்‌, 


ப இங்கே ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவு வருகிறது, கல்லூரிய்‌ி6 

பேராசிரியராக இருந்த ஒருவர்‌ ஆசிரியப்பிரானிடம்‌ வந்து பாட்ட 
கேட்க விரும்பினார்‌. பாடம்‌ சொல்வதில்‌ ஆசிரியருக்கு விருப்பம்‌ 
“நன்றாகக்‌ கேட்கலாம்‌”? என்றார்‌. **முதலில்‌ திருவரங்கத்‌ தந்தா 
யைப்‌ பாடம்‌ சொல்கிறேன்‌” என்று கூறினார்‌. அதைக்‌ கேட்டு; 


தமிழ்விடுதூது ஆராய்ச்சி 163 


சென்ற பேரரசிரியர்‌ பிறகு பாடம்‌ கேட்க வரவே இல்லை. **ஐயரவர்‌ 
களிடம்‌ சிறு நூல்களைப்‌ பாடம்‌ கேட்பதா? சங்க நூல்களை அல்லவஈ 
கேட்கவேண்டும்‌? அவற்றைக்‌ கேட்டால்‌ ₹நான்‌ ஐயரவர்களிடம்‌ 
சங்க நூல்களைப்‌ பாடம்‌ கேட்டவன்‌” என்று சொல்லிக்‌ கொள்ள 
லாமே!”' என்று அவர்‌ நினைத்தார்‌. 

விக்கிரமசிங்கபுரத்தில்‌ 


9-4-1929-இல்‌ தருவிடைமருகூரில்‌ உள்ள மகாலிங்க 
சுவாமி திருக்கோயிலில்‌ கும்பாபிஷேகம்‌ நடந்தது, அதற்கு 
ஆசிரியா்‌ சென்றிருந்தார்‌. நானும்‌ உடன்‌ சென்றேன்‌, கும்பா 
பிஷேகத்தைத்‌ தரிசித்துவிட்டு, திருநெல்வேலி சென்று அங்கிருந்து 
விக்கிரமசிங்கபுரம்‌ போய்ச்‌ சிவஞான சுவாமிகள்‌ குரு 
பூஜையில்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ தலைமை தாங்கினார்‌. விக்கரம௫ங்க 
புரத்தில்‌ சவஞான சுவாமிகள்‌ அவதரித்தார்‌. அவருடைய குரு 
பூஜை ஓவ்வோர்‌ ஆண்டும்‌ அங்கே நடைபெற்றது. நாங்கள்‌ 
அவ்வூரில்‌ உள்ள திருவாவடுதுறை மடத்தில்‌ தங்கியிருந்தோம்‌. 


ஒரு நாள்‌ காலையில்‌ உட்கார்ந்துகொண்டிருந்தபோது ஒரு 
கடிதம்‌ வந்துது. சென்னையிலிருந்து அவருடைய குமாரர்‌ கல்யாண 
சுந்தரமையர்‌ அதை எழுதியிருந்தார்‌. அந்தக்‌ கடிதத்தை நீண்ட 
வெண்மைத்‌ தாடியோடு கூடிய முதிய அந்தணர்‌ ஒருவர்‌ கொண்டு 
வந்து கொடுத்தார்‌. தம்மைவிட முதியவர்‌ யாராக இருந்தாலும்‌ 
அவரைச்‌ சாஷ்டாங்கமாகக்‌ கீழே விழுந்து வணக்கம்‌ செய்வது 
ஆசிரியர்‌ வழக்கம்‌. தம்முடைய இளமைக்‌ காலத்தில்‌ தமக்குத்‌ 
தமிழ்‌ கற்பித்த அரியிலூர்ச்‌ சடகோபையங்கார்‌ மனவியை 
அவருடைய முதிய பிராயத்தில்‌ ஆசிரியப்பிரான்‌ தரையில்‌ படிந்து 
வணங்கியதை நான்‌ கண்டிருக்கிறேன்‌. அன்றும்‌ அவ்வாறே அந்த 
முதியவருக்கு வணக்கம்‌ செய்துவிட்டு அந்தக்‌ கடிதத்தை அவரிட 
மிருந்து வாங்கிக்கொண்டார்‌. கடிதத்தை அவர்‌ பிரித்துப்‌ 
பார்த்தபோது அவர்‌ முகத்தில்‌ ஏற்பட்ட மலர்ச்சியைச்‌ சண்டேன்‌, 
- ஆசிரியப்‌ பெருமானுக்குத்‌ திருப்தியளிக்கும்‌ தவா இருக்கும்‌ 
அது என்பதைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 


தம்முடைய மாணாக்கர்களுக்கு நல்ல நிலை உண்டாக வேண்டு 
மென்று எண்ணுகின்றவர்‌ அசிரியர்‌. அவர்களைச்‌ சிறந்த நிலையில்‌ 
இருக்கும்படியாகச்‌ செய்ய வேண்டுமென்பது அவரது பெருங்‌ 
கருணை, அந்தக்‌ கடிதத்தில்‌ அப்படி ஒரு செய்தி இருந்தது. 

சென்னைக்‌ கிறிஸ்துவக்‌ கல்‌ லூரியைச்‌ சேர்ந்த உயார்நிலைப்‌ 
பள்ளிக்கு ஒரு தமிழ்ப்‌ பண்டிதர்‌ வேண்டியிருந்தது. அது சம்பந்த 
மாக அங்கே தலைமைத்‌ தமிழாசிரியராக இருந்த .சற்குணர்‌ 


164 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆசிரியப்‌ பெருமானைச்‌ சந்தித்து, தக்க ஒருவரைப்‌ பரிந்துரை 
செய்ய வேண்டுமென்று வேண்டிக்‌ கொள்ளத்‌ தியாகராச விலாசத்‌ 
இற்கு வந்திருக்கிறார்‌. அவர்‌ வந்திருந்தபோது ஆசிரியரிடம்‌ பாடம்‌ 
கேட்ட வி.மு. சுப்பிரமணிய ஐயர்‌ வித்துவான்‌ பரீட்சை எழு திவிட்டு 
அங்கே வந்திருந்தார்‌. அவர்‌ சிறந்த அறிவு உடையவர்‌ என்றும்‌, 
சிறிஸ்துவக்‌ கல்லூரியின்‌ உயர்நிலைப்‌ பள்ளிக்கு ஏற்றவர்‌ என்றும்‌ 
கல்யாணகந்தரமையர்‌ சொளல்லியிருக்கிறார்‌. திரு சற்குணர்‌ 
அவரையே நியமித்துக்கொள்ளச்‌ சம்மதித்துச்‌ சென்றிருக்கிறார்‌. 


இந்தச்‌ செய்திதான்‌ கடிதம்‌ மூலமாக விக்ரைம௫ங்கபுரத்தில்‌ 
இருந்த ஆ$ரியருக்குக்‌ கடைத்தது. அந்தக்‌ கடிதத்தைக்‌ கொடுத்த 
பெரியவரை வணங்கி அவரிடமிருந்த கடிதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டதனால்‌ தமக்கு உண்டான நன்மை இது என அவர்‌ 
சொன்னபோது அவருக்குண்டான உவகைக்கு அளவில்லை. தம்‌ 
மாணாக்கருக்கு நலம்‌ உண்டானதை அவர்‌ தமக்குக்‌ இடைத்த 
நன்மையாகவே எண்ணினார்‌. 


திருமயிலைத்‌ திரிபந்தாதி 


திரு மயிலைத்‌ திரிபந்தாதி என்னும்‌ பிரபந்தம்‌ மிகவும்‌ அழகான 
நூல்‌, ராமையர்‌ என்பவர்‌ இயற்றியது. மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
முதல்‌ முதலாகத்‌ திருவாவடுதுறையில்‌ வசித்தபோது அந்தப்‌ 
பிரபந்தத்தை ஆசிரியருக்குப்‌ . பாடம்‌ சொன்னார்‌. அதுமுதல்‌ 
ஆசிரியப்‌ பெருமானுக்கு அந்த அந்தாதியில்‌ ஓர்‌ அபிமானம்‌ இருந்‌ 
தது. அதற்குக்‌ குறிப்புரை எழுதி அதனை 1988-ஆம்‌ தடக்‌ 
பதிப்பித்தார்‌. 

கச்சியப்ப முனிவர்‌ விநாயக புராணம்‌, காஞ்சிப்‌ புராணத்தில்‌ 
ஒரு பகுதி முதலியவற்றை இயற்றியவர்‌. அவரைப்‌ பற்றி ஆசிரிய 
ஓன்று சொல்வது உண்டு, அவருடைய ஆரியர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ 
பிள்ளை கச்சியப்ப முனிவரிடம்‌ மிகவும்‌ பக்தி கொண்டவர்‌. 
இறைவன்‌ என்‌ முன்னால்‌ தோன்றி, *உனக்கு என்ன வேண்டும்‌?” 
என்று கேட்டால்‌, *கச்சியப்ப முனிவரை ஓரே ஒருமுறையாவது 
தரிசனம்‌ பண்ண வேண்டும்‌” என்று கேட்பேன்‌” என்று பிள்ளைய 
வர்கள்‌ சொல்வாராம்‌. அம்முனிவர்‌ கச்சி ஆனந்த ருத்திரேசர்‌ மீது 
பல பிரபந்தங்களை இயற்றியிருக்கிறார்‌. : அவற்றில்‌ *வண்டு விடு 
தாது” என்ற நூலை ஆசிரியர்‌ பஇப்பித்தார்‌. ப ப 


கம்பராமாயணமும்‌ தேவாரமும்‌ 


வெள்ளக்கால்‌ வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ கம்ப 
ராரமாயணத்தில்‌ ஆழமான பயிற்சி உடையவர்‌. அதிலுள்ள 


தமிழ்விடுதூது ஆராய்ச்சி 165 


சுவையான பாடல்களைத்‌ தொகுத்துக்‌ கம்பராமாயண இன்கவித்‌ 
திரட்டு என்று பெயரிட்டு வெளியிட்டிருக்கிறார்‌. ஆசிரியப்‌ 
பெருமானுடைய திருக்கரத்தால்‌ கம்பராமாயணம்‌ வெளி வந்தால்‌ 
தமிழ்நாட்டுக்குப்‌ பெரும்பேறு கிடைத்ததாக இருக்கும்‌ என்று 
அடிக்கடி. சொல்லி வந்தார்‌, ஆ௫சிரியப்பெருமான்‌ அவ்வப்போது 
கம்பராமாயணத்தைப்‌ படிக்கும்படி சொல்லிக்‌ குறிப்புக்களை எழுதி 
வைத்திருந்தார்‌. எனக்குப்‌ பாடம்‌ சொல்லும்போது பல குறிப்புக்‌ 
களை எழுதும்படி செய்வார்‌. ஆனால்‌ இறைவன்‌ திருவருள்‌ ஆசிரியப்‌ 
பெருமான்‌ கம்பராமாயணத்தைப்‌ பதிப்பிக்க வாய்ப்பு அளிக்க 


வில்லை. 


தேவாரத்தையும்‌ தலக்‌ குறிப்புக்கள்‌, இலக்கியக்‌ குறிப்புக்கள்‌, 
இத்தாந்தக்‌ குறிப்புக்கள்‌ ஆகியவற்றோடு விரிவாக அச்சிட 
வேண்டுமென்ற ஆர்வம்‌ ஆசிரியப்பெருமானுக்கு இருந்தது. 
கம்பராமாயணப்‌ பதிப்பையும்‌, தேவாரப்‌ பதிப்பையும்‌ அவர்‌ 
இருக்கரத்தால்‌ அளித்திருந்தால்‌ தமிழ்நாட்டிற்குப்‌ பெரும்‌ 
பாக்கியம்‌ கிடைத்திருக்கும்‌, ஆனால்‌ அந்தப்‌ பேறு இடைக்கா மதி 
போயிற்று, 

ஆயிரம்‌ ரூபாய்ப்‌ பரிசு 


திருப்பனந்தாள்‌ மடத்தின்‌ இளவரசாக இருந்த சாமிநாதத்‌ 
கும்பிரான்‌ நல்ல புலமை உடையவர்‌. எல்லா வகையிலும்‌ மிகச்‌ 
இறந்த ஆற்றல்‌ "பெற்றவர்‌. வறுமையிலும்‌, கடன்‌ சுமையிலும்‌ 
அழ்ந்து இடந்த இருப்பனந்தாள்‌ மடத்தைத்‌ தமது முயற்சியினால்‌ 
மிகச்‌ சிறந்த நிலைக்குக்‌ கொண்டு வந்தார்‌. பல குமிழ்‌ நூல்களை 
வெளியிடுவதற்கு அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்துக்குப்‌ பெருநிதி 
வழங்கி ஏற்பரடு செய்தார்‌. லட்ச ரூபாய்‌ என்பது.என்‌ நினைவு, 
(சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ ஆண்டுதோறும்‌ நடத்தும்‌ தமிழ்‌ 
வித்துவான்‌ பரீட்சையில்‌ முதலில்‌ தேறும்‌ மாணவருக்கு 
ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசு கொடுப்பதற்கும்‌ ஏற்பாடு செய்தார்‌. 


1928-ஆம்‌ ஆண்டு வித்துவான்‌ பரீட்சையில்‌ முதல்வராக 
ஆூரியப்பெருமானுடைய மானுக்கர்‌ வி.மு. சுப்பிரமணிய ஐயர்‌ 
தோர்ச்சி பெற்றார்‌. அவருக்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசு வழங்குவது 
எனத்‌ இர்மானித்தார்கள்‌. முதல்முதலாக ஆரம்பிக்கப்பெறும்‌ 
அந்தப்‌ பரிசு வழங்கும்‌ வைபவத்தைச்‌ சிறப்பாக நடத்த வேண்டு 
மென்று ஆ௫ரியப்பெருமானைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌, இருப்பனத்‌ 
தாள்‌ சின்னத்‌ தம்பிரான்‌, அவர்‌ விருப்பப்படியே அந்த விழாவைக்‌ 
கும்பகோணம்‌ போர்ட்டர்‌ டவுன்‌ ஹாலில்‌ நடத்துவதாக ஏற்பாடா 
யிற்று. அழைப்பிதழ்‌ ஆசிரியப்பெருமான்‌ பெயரிலேயே எல்லோருக்‌ 
கும்‌ அனுப்பி வைக்கப்பெற்றது. 7989-ஆம்‌ அண்டு செப்டம்பர்‌ 


166 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


மாதம்‌ 1ச-அம்‌ தேதி அந்தப்‌ பரிசளிப்பு விழா நடைபெற்றது. 
அப்போது அதைச்‌ ஈறப்பித்து நான்‌ சில பாடல்கள்‌ பாடினேன்‌. 


தருமிக்குப்‌ பொழில்சிறக்கும்‌ திருப்பனசைச்‌ சொக்கலிங்கத்‌ 
தவரா சன்சீர்த்‌ 

தருமிக்குப்‌ பொற்கிழியை அளித்ததுபோல்‌ இந்நாளில்‌ 
தமிழ்வல்‌ லோர்க்குத்‌ 

"தரும்‌இக்கு வலயத்தில்‌ ஆயிரம்பொன்‌ எனக்‌ கேட்டார்‌ 
தரணி மாந்தர்‌ 

தரும்‌இக்கு மொழிப்புல வோர்‌ தாழும்மிகக்‌ களித்தனர்தண்‌ 
தமிழ்ச்சீர்‌ ஓர்ந்தே.'* 

உ திண்டிறல்‌ ஈசன்‌ வாழும்‌ திருப்பனக்‌ தாளில்‌ இன்று 
தொண்டர்கள்‌ போற்ற நிற்கும்‌ சொக்கலிங்‌ கப்பேர்‌ வள்ளல்‌ 
பண்தரு புலவோர்‌ கட்குப்‌ பரிசில்கள்‌ வழங்கி நன்கு 
தண்டமிழ்‌ காக்க வந்தான்‌, தவத்தினைக்‌ காக்க வந்தான்‌” 

என்பன அவற்றில்‌ இரண்டு பாடல்கள்‌. 


அதுமுதல்‌ பத்தாண்டுகள்‌ வரைக்கும்‌ ஓவ்வோர்‌ ஆண்டும்‌ 
வித்துவான்‌ பரிட்சையில்‌ முதல்வராகத்‌ தேர்ச்சி பெறுபவர்களுகிரு 
ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசளிக்கும்‌ விழாவை ஆசிரியப்பெருமானைக்‌ 
கொண்டே திருப்பனந்தாள்‌ காசிமடத்துக்‌ குலைவர்‌ நடத்தி 
வந்தார்‌. அதன்‌ பிறகு அதற்குரிய மூலதனத்தைச்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ கொடுத்து, ஆண்டுதோறும்‌ அந்தப்‌ பரிசுத்‌ 
தொகையை அளித்து வரும்படி ஏற்பாடு செய்தார்‌. 

தனித்‌ குமிழ்‌ வித்துவான்‌ பரிட்சையில்‌ முதல்வராகத்‌ 
தேதறுகறைவா்களுக்குத்‌ திருப்பனந்தாள்‌ மடத்திலிருந்து ஆயிரம்‌ 
ரூபாய்‌ கொடுத்து வந்துதுபற்றிச்‌ சில கருத்து வேறுபாடுகள்‌ 
எழுந்தன. இந்த ஆயிரம்‌ ரூபாயை இரண்டு மூன்று பகுதியாகப்‌ 
பிரித்து முதல்‌ பரிசு, இரண்டாம்‌ பரிசு, மூன்றாம்‌ பரிசு என்று 
கொடுக்கலாம்‌ என்று பல பெரிய மனிதர்கள்‌. இருப்பனந்தாள்‌ 
மடாதிபதியிடம்‌ சொன்னார்கள்‌. ஆசிரியப்பெருமானிடம்‌ அந்தக்‌ 
கருத்தைக்‌ காசமடத்து அதிபர்‌ தெரிவித்தார்‌. ஆசிரியம்‌ அதை 
ஏற்கவில்லை. “ஏழை வித்துவானுச்கு மொத்தமாக ஆயிரம்‌ ரூபாய்‌ 


கிடைப்பது என்பது அருமை. பரிசு பெற்றவர்‌. தம்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ காமடத்தை வாழ்த்இக்கொண்டிருப்பார்‌. 


வேண்டுமானால்‌ இரண்டாம்‌, மூன்றாம்‌... பரிசுக்டுத்‌ தனி நிதி 
வைக்கலாமே தவிற முதல்‌ பரிசு ஆயிரம்‌ என்பதைப்‌ பிரிக்கத்‌ 
தேவையில்லை. இறைவனே ஞானசம்பந்தருக்கு ஆயிரம்‌ கொடுத்த 
தாகத்தான்‌ ஆவடுதுறைத்‌ தேவாரத்தில்‌ வருகிறது, (ஆயிரம்‌ 


தமிழ்விடுதூது ஆராய்ச்சி 167 


கொடுப்பர்‌ போலும்‌ ஆவடு துறையி னாரே' என்பது அது. ஆகவே 
முழுமையாக ஆயிரம்‌ ரூபாய்‌ வழங்குவதே சிறந்தது” என்று 
ஆசிரியப்பெருமான்‌ சொன்னார்‌. அவர்‌ கருத்தையேதிருப்பனந்தாள்‌ 
காசி மடாதிபதி ஏற்றுக்கொண்டார்‌. 


பாரி காதை 


இராமநாதபுரம்‌ மன்னர்‌ இராஜ இராஜேசுவர சேதுபதி 
மறைந்த பிறகு அவருடைய மைந்தர்‌ சண்முகநாத சேதுபதி 
பட்டத்‌ இற்கு வந்தார்‌ 1988 ஆகஸ்டு மாதம்‌ 16-ஆம்‌ தேதி அந்தப்‌ 
பட்டாபிஷேகம்‌ நடந்தது. அதற்கு ஆசிரியப்பெருமான்‌ போயிருந் 
தார்‌. பெருங்கூட்டம்‌ கூடியிருந்தது. பட்டாபிஷேகம்‌ செய்யப்‌ 
பெற்ற மன்னரை அவருடைய சிறிய தந்தையார்‌ வணங்கும்‌ 
போது எனக்குப்‌ பெரிதும்‌ வியப்பாக இருந்தது. அரச பதவிக்கு 
மதிப்புக்கொடுத்துச்‌ சிறியவர்‌, பெரியவர்‌ என்ற வேறுபாடு 
இல்லாமல்‌ வணங்குவது வழக்கம்‌, சேது சம்ஸ்தான மகாவித்துவான்‌ 
இராகவையங்கார்‌ வீட்டில்‌ ஆசிரியப்பெருமான்‌ அப்போது 
தங்கியிருந்தார்‌. 


இராகவையங்கார்‌. பாரி காதை என்ற அருமையான 
நாலை இயற்றியிருக்கிறார்‌. வெண்பாக்களாலானது அந்த நூல்‌. 
அதை ஆசிரியப்பெருமான்‌ முழுவதும்‌ கேட்க வேண்டுமென்பது 
அவரது விருப்பம்‌. சேதுபதி மன்னர்‌ பட்டாபி£ஷகத்திற்குப்‌ 
போயிருந்தபோது அங்கே இரண்டு மூன்று நாள்‌ தங்க வேண்டி 
யிருந்தமையினால்‌ அந்தச்‌ சமயத்தை அந்த நூலைக்‌ கேட்பதில்‌ பயன்‌ 
_ படுத்திக்‌ கொண்டார்‌. ப ப 


இராகவையங்கார்‌ அமர்ந்திருக்க, அவர்‌ அருகில்‌ ஆசிரியப்‌ 
பெருமான்‌ அமர்ந்திருந்தார்‌. நான்‌ பாரி காதையை வாசித்துக்‌ 
கொண்டு வந்தேன்‌. அதில்‌ சங்க நூரற்‌ கருத்துக்கள்‌ அமைந்திருப்‌ 
பதை அங்கங்கே எடுத்துக்‌ காட்டி நான்‌ படித்தபோது 
இராகவையங்காருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. நூல்‌ முழுவதையும்‌ 
ஆ௫ரியப்பெருமான்‌ கேட்டதில்‌ அவர்‌ அளவற்ற இன்பத்தை 
அடைந்தார்‌, அவ்விடத்தில்‌ ஆ௫ிரியப்பெருமான்‌ சிலபாடல்‌ 
களைப்‌ பாடினார்‌. அவை வருமாறு:-- 


: பாரி அளித்த மகளிர்தமைப்‌ பரிந்தே ஒளவைப்‌ பெயர்ப்பெரியார்‌ 
காரி அளித்த மைந்தருக்குக்‌ கலியா ணம்செய்‌ காதையெனும்‌ 
வேரி அளித்த விருந்துண்டேன்‌; விறல்சேர்‌ நாக நாதமன்னன்‌ 
வாரி அளித்த மணியனையான்‌ மகுடாபி டேக வளர்தினத்தே.”' 


168 .... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


6 தொன்னூற்‌ புலவர்‌ கருத்தெல்லாம்‌ துலங்க நின்வா யிற்புலவன்‌ 
பன்னூல்‌ பயின்ற இராகவமால்‌ பாடும்‌ பாரி காதையெனும்‌ 
இந்நூல்‌ நயத்தில்‌ என்‌உள்ளம்‌ ஈடுபட்டே கிடந்ததம்மா! 
நன்னூல்‌ ஈயந்தேர்‌ தென்முகவை நாக நாத நரபதியே.'? 


“* சீரை அளித்த ரகுநாத சேதுபதிமால்‌ அமுதக விக்கு 
ஊரை அளித்தான்‌ ஒருகோவைக்‌ குலகம்‌ புகழும்‌ இரா கவளாம்‌ 
பேரை அளித்த கவிஞனுக்கென்‌ பேற்றை அளிப்பா யோஅறியேன்‌; 
நாரை அளித்த கொடைநாக நாதன்‌ என்னும்‌ நரேந்திரனே.'” 
* திருமலி பறம்பிற்‌ பாரியாம்‌ வள்ளல்‌ 
சீரெலாம்‌ விரித்தொரு காதை 
உருமலி சங்க நூல்பல்‌ உணர்ந்தே 
உரைத்தனன்‌, சேதுகா வலர்தம்‌ 
குருமலி அவையப்‌ புலவனா விளங்கிக்‌ 
குல்வுசீர்‌ இராகவப்‌ பனவன்‌ 
மருமலி தமிழின்‌ நய மெலாம்‌ ஒருங்கே 
மலிந்திடக்‌ கவிஞர்‌இன்‌ பூறவே.”" 
புலவர்கள்‌ பலர்முன்‌ அதைஅரங்‌ கேற்றப்‌ 
புரிவித்துப்‌ பொற்கிழி அளித்தான்‌; 
நில்வுறு செட்டி, நாட்டினுக்‌ கரசன்‌ 
நிறைதிரு மதிகுணம்‌ உடையோன்‌ 
கலவுறு கலைக்குக்‌ கோயில்‌ என்‌ றுரைபல்‌ 
கலைக்கழ கத்தினை நிறுவி 
உலகுள தனையும்‌ தன்புகழ்‌ நாட்டி 
உயர்‌அண்ணா மலைப்‌ பெயர்‌ மணியே,”' ப 
அதன்பின்பு அந்த நரல்‌ வெளியாயிற்று, அப்போது றாகவை 
யங்கார்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ பணியாற்றி வந்தார்‌. 
அற்கு நூலின்‌ அரங்கேற்றத்தின்போது அண்ணாமலை செட்டியார்‌ 
ராகவையங்காருக்கு ஒரு பொற்கிழி அளித்தார்‌. அதைத்தான்‌ 
பாடல்‌ குறிக்கிறது. ப 
இராமேசுவர விஜயம்‌ 
மகுடாபிடேகத்தின்‌ பிறகு இராமேசுவரம்‌ போகலாம்‌ என்ற 
எண்ணம்‌ ஆசிரியருக்கு உண்டாயிற்று. அவ்வாறே இராமேசுவரம்‌ 
சென்றோம்‌. அப்போது இராமேசுவரம்‌ கோவிலைச்‌ சேர்ந்த : 
எல்லோரும்‌ ஆசிரியப்பெருமானுக்கு மதிப்புத்‌ தந்து சுவாமி 
தரிசனம்‌ செய்து வைத்தார்கள்‌. பின்பு அங்கிருந்து கனுஷண்கோடி . 
சென்றோம்‌. நான்‌ அதற்குமுன்‌ குனுஷ்கோடி சென்றதில்லை, அங்கே . 
சிறந்த வடமொழிப்‌ புலவர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌, அவரோடு : 
உரையாடி இன்புற்றார்‌. பழைய காலத்து வித்துவான்களின்‌ ' 
ஆஜிமான படிப்பை அவரிடம்‌ கண்டேன்‌, ப 8 


35. தக்கயாகப்பரணிப்‌ பதிப்பு 


தக்கயாகப்பரணி வேலை நடந்துகொண்டு வந்தது, அதை 
அச்சுக்குக்‌ கொடுத்து, ஆசிரியர்‌ அச்சுப்‌ பிரதியைத்‌ திருத்தம்‌ 
செய்துகொண்டிருந்தார்‌. ஒட்டக்கூத்தர்‌ பாடிய அந்த நூலைக்‌ 
காட்டிலும்‌, அதன்‌ உரை மிகச்‌ சிறப்பாக இருந்தது. பல வகை 
யான, நுட்பமான செய்திகள்‌ அந்த உரையில்‌ இருந்தன. அவற்றைத்‌ 
தெளிவுபடுத்துவதற்குச்‌ சில வடமொழிப்‌ புலவர்களின்‌ உதவியை 
ஆசிரியர்‌ நாடிப்பெற்றார்‌. அவர்களிடமிருந்து தெரிந்து கொண்ட. 
செய்திகளை எல்லாம்‌ பயன்படுத்திக்கொண்டார்‌, அந்தப்‌ பரணி 
நூல்‌ சிறியதாக இருந்தாலும்‌ உரை, ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களுடன்‌ 
மிகச்‌ சிறப்பாக அமைந்தது. அந்த நூலின்‌ உரையாசிரியர்‌ 
பெருமையைப்‌ பாராட்டி அவர்‌ இன்னார்‌ என்று தெரியவில்லையே 
என்று வருந்தினார்‌. அந்த வருத்தம்‌ ஒரு பாடலாக வெளிவந்தது. 


*: பாரும்‌ விசும்பும்‌ புகழ்தக்க யாகப்‌ பரணியின்பால்‌ 
ஆரும்‌ ௬ுவைபல ஆரும்‌ தெளிய அணிஉரைசெய்‌ 
சீரும்‌ சிறப்பும்‌ உடையோய்‌, இருமொழிச்‌ செல்வநின்றன்‌ 
பேரும்‌ தெரிந்திலன்‌; என்செய்கு வேன்‌ இந்தப்‌ பேதையனே! ' 


1988-அம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ மதுரைத்‌ தமிழ்ச்சங்க 
ஆண்டுவிழா நடந்தது, அப்போது கவர்லராக இருந்த மார்ஷ்‌ 
பாங்ஸ்‌ (1481௦0 881௩) தலைமையில்‌ அந்த விழா நடைபெற 
வேண்டுமென்று சங்கத்தின்‌ காரியதரிசி டி. ஸி. 8ீறிவாச ஐயங்கார்‌ 
விரும்பினார்‌. அப்படியே ஏற்பாடும்‌ செய்தார்‌, தமிழ்ச்‌ சங்க 
அண்டு . விழாக்களில்‌ பிரமுகர்‌ யாராவது ஒருவர்‌ முதல்நாள்‌ 
குலைமை தாங்குவார்‌, இரண்டாவது நாள்‌ அறிஞர்கள்‌ கூட்டம்‌ 
நடக்கும்‌. அதற்கு ஆசிரியப்பெருமான்‌ தலைமை தாங்குவது 
வழக்கம்‌ என்பதை முன்பே தெரிவித்திருக்கிறேன்‌. பல ஆராய்ச்சி 
உரைகளைப்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ நிகழ்த்தினார்கள்‌. ஆசிரியப்பிரான்‌ 
தலைமையில்‌ அவற்றை நிகழ்த்துவகைத்‌ தமக்கு அமைந்த பெருஞ்‌ 
சிறப்பாக அவர்கள்‌ கரு இனார்கள்‌. 


அந்த ஆண்டு மதுரைத்‌ தமிழ்ச்சங்க விழாவிற்குத்‌ தலைமை 
தாங்க வந்த கவர்னர்‌ மார்ஷ்பாங்ஸாக்கு ஒரு வரவேற்பு வாசித்‌ 
குளிக்க டி. ஸி. சீநிவாசையங்கார்‌ விரும்பினார்‌. ஆ௫ிரியப்பிரான்‌ 
அந்த வரவேற்பைச்‌ சந்தப்பாக்களால்‌ அமைத்துக்‌ கொடுக்க 


170 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


வேண்டுமென்று எனக்குக்‌ கட்டளையிட்டார்‌. அப்படியே நான்‌ 
அதைச்‌ செய்தேன்‌. தமிழ்ச்சங்க ஆண்டு விழாவிலும்‌ நானே அந்த 
வரவேற்புப்‌ பத்திரத்தைப்‌ படித்தேன்‌. சந்தத்தில்‌ அமைந்திருந்த 
தனால்‌ யாவரும்‌ கேட்டு மகிழ்ந்தார்கள்‌. 


ஞானசம்பந்தப்பெருமான்‌ சமணர்களைக்‌ சழுவிலேற்றினார்‌ என்று 
சல நூல்களில்‌ இருக்கிறது. ஆனால்‌ இரு ஆலவாயுடையார்‌ திருவிளை 
யாடற்‌ புராணத்தில்‌ அவர்களே கழுவேறினார்கள்‌ என்ற செய்தி 
இருக்கிறது. தக்கயாகப்பரணியிலும்‌ ஓரிடத்தில்‌ இது சம்பந்தமாக 
ஒரு கருத்து இருக்கிறது. ஞானசம்பந்தப்பெருமான்‌ தோல்வியுற்ற. 
சமணர்களைப்‌ பார்த்து, **நீங்கள்‌ எல்லோரும்‌ சைவ சமயத்தில்‌ 
சேருங்கள்‌ என்று அருளினார்‌. சிலர்‌ சேர்ந்தார்கள்‌. ஆனால்‌ பலர்‌, 
வாதத்தில்‌ நாங்கள்‌ தோற்றாலும்‌ எங்களுடைய சபதத்தில்‌ 
தோல்வியடைய மாட்டோம்‌” என்று அவர்களே கமுவேறிஞர்கள்‌. 
ஞானசம்பந்தர்‌ அவர்களைக்‌ கழுவேற்றினார்‌ என்று இல்லாமல்‌, அவர்‌ 
களே கழுவேறினார்கள்‌ என்று அதில்‌ இருந்தது. இந்தக்‌ கருத்தை 
யொட்டி, அந்த விழாவில்‌ என்னைப்‌ பேசுமாறு ஆரியர்‌ கட்டளை 
யிட்டார்‌. அப்படியே அந்த ஆண்டு தமிழ்ச்‌ சங்க விழாவில்‌ இந்தக்‌ 
கருத்தை வைத்து நான்‌ ஒரு சொற்பொழிவு ஆற்றினேன்‌. தக்க 
யாகப்‌ பரணியில்‌ உள்ள செய்திகளை எடுத்து விரிவாகச்‌ சொன்னேன்‌. 
ஆ௫ிரியப்பெருமானுக்கு மிக்க மஇழ்ச்சி உண்டாயிற்று. கும்மைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ நல்ல நிலைமையில்‌ இருக்க வேண்டும்‌ என்பதிலும்‌, 
புகழ்‌ பெற வேண்டும்‌ என்பதிலும்‌ அவர்களுக்கு மிக்க கருணை 
உண்டு என்பதை முன்பே தெதரிவித்திருக்கி?றன்‌. ஆகையால்‌ 
சந்தர்ப்பம்‌ வாய்த்தபோதெல்லாம்‌ ஏதேனும்‌ சிறந்த காரியங்களைச்‌ 
செய்யச்‌ சொல்லி, பலரும்‌ அதனைப்‌ பாராட்டும்படி செய்வார்‌. 
அத்தகைய அநுபவங்களை நான்‌ பலகாலம்‌ அநுபவித்திருக்கிறறன்‌. 


7899.ஆம்‌ ஆண்டு திரு எஸ்‌. சுப்பராயன்‌ தலைமையில்‌ 
சென்னையில்‌ மந்திரிசபை அமைந்தது. சுப்பராயன்‌ ஆசிரியரிடம்‌ 
கல்‌. லூரியில்‌ படித்தவர்‌. அவர்‌ ஒருநாள்‌ தியாகராச விலாசத்திற்கு 
வந்து தம்மாலான உதவியை ஆூரியப்பெருமானுக்குச்‌ செய்யலாம்‌ 
என்று சொன்னார்‌, ஏதாவது தக்க வகையில்‌ உதவி கிடைத்தால்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌ பலவற்றை வெளியிட அனுகூலமாக இருக்கும்‌ 
என்ற காரணத்தினால்‌ தாம்‌ பதிப்பித்த பல புத்தகங்களை ஆசிரியம்‌ 
பெருமான்‌ அவரிடம்‌ தந்தார்‌. அதன்பிறகு சென்னையில்‌ 
கோட்டைக்குச்‌ சென்று முதல்‌ மந்திரியாக இருந்த சுப்பராயனைப்‌ 
பார்த்தார்‌. அவர்‌ மிகவும்‌ இனிமையாகப்‌ பேசினார்‌. ஆனால்‌ அதற்குப்‌ 
பின்பு எந்த வித அனுகூலமும்‌ ஏற்படவில்லை, இப்படிப்‌ பல 


தக்கயாசுப்பரணிப்‌ பதிப்பு 171 


போர்களுடைய இனிமையான வார்த்தைகளைக்‌ கேட்டுப்‌ பல: 
சமயங்களில்‌ ஆசிரியப்பெருமான்‌ ஏமாந்ததுண்டு, 
. பிள்ளையவர்கள்‌ சரித்திரம்‌ எழுத முயன்றது 

ஆரியப்பெருமானுடைய ஆசிரியராகிய மீனாட்சிசுந்தரம்‌. 
பிள்ளயவர்களுடைய வரலாற்றை விரிவாக எழுத வேண்டுமென்ற. 
எண்ணம்‌ பல காலமாக ஆசிரியப்பெருமானுக்கு இருந்து வந்தது.. 
அதனால்‌ அதற்குரிய குறிப்புக்களைக்‌ குறித்துக்கொண்டு வந்தார்‌. 
பிள்ளையவார்களிடம்‌ தரம்‌ பாடம்‌ கேட்க வந்த காலத்திற்கு. 
முன்புள்ள பகு திகளை எல்லாம்‌ பலரிடம்‌ கேட்டுக்‌ குறித்துத்‌ தொகுத்‌. 
திருந்தார்‌. அவற்றையெல்லாம்‌ தொகுத்து ஒரு பாகமாகவும்‌, 
தாம்‌ அவரிடம்‌ சேர்ந்து பாடம்‌ கேட்டுப்‌ பயன்பெற்ற காலத்தை. 
மற்றொரு பாகமாகவும்‌ எழுத வேண்டுமென்ற எண்ணம்‌ அவருக்கு. 
இருந்தது. அவ்வாறே பல குறிப்புக்ககசாத்‌ தொகுத்து வத்தார்‌. 
இதனை அறிந்து டி. ஸி. சீறிவாசையங்கார்‌ அப்ப செய்வது: 
(மிகவும்‌ நல்லதென்று கூறி ஊக்கம்‌ அளித்தார்‌. 


94. மாணுக்கராகவும்‌ இருக்கத்‌ 
தெரிந்தவர்‌ 
பெங்களூர்‌ ராமதாசர்‌ 


தக்கயாகப்படரணி வேலை நடந்து கொண்டிருந்து சமயம்‌ : 
பெங்களூருக்கு ஆசிரியர்‌ ஒரு முறை போக வேண்டியிருந்தது. 
மைகூர்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ தமிழ்ப்‌ பிரிவுக்‌ குழுவில்‌ ஆசிரியரும்‌ 
உறுப்பினராக இருந்தார்‌. அந்தக்‌ கூட்டத்திற்குப்‌ பெங்கஞூர்‌ 
சென்றிருந்தார்‌. அங்கே ஆசிரியப்பெருமானுக்கு வேண்டிய 
சுப்பிரமணிய சர்மா என்பவர்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தார்‌. ௮வர்‌ நல்ல 
தமிழறிவும்‌, பக்தியும்‌, மதியும்‌ உடையவர்‌. ஸ்ரீவித்யா உபாசகர்‌; 
அவருடைய குருநாதர்‌ பெங்களூரில்‌ இருந்த ராமதாசர்‌ என்பவர்‌: 
குச்சுயாகப்பரணியில்‌ அம்பிகை சம்பந்தமான பல செய்திகள்‌ 
வருகின்றன. எனவே ராமதாசரைச்‌ சந்தித்துப்‌ பேசினால்‌ அம்பிகை 
பைப்‌ பற்றிய பல செய்திகளுக்கு நல்ல விளக்கம்‌ கிடைக்கக்‌ கூடும்‌ 
சன்று எண்ணிஞர்‌ ஆசிரியர்‌. அதனால்‌ பெங்களூர்‌ போன 
(போது தக்கயாகப்பரணிக்‌ கையெழுத்துப்பிரதியைக்‌ கையில்‌ எடுக்‌ 
தூக்‌ கொண்டு சென்றார்‌. நானும்‌ உடன்‌ சென்றேன்‌ 


ஒருநாள்‌ சுப்பிரமணிய சார்மாவையும்‌ அமைத்துக்கொண்டு 
ராாமதாசரைப்‌ பார்க்கச்‌ சென்றிருந்தோம்‌. அவர்‌ தமிழில்‌ 
கொச்சையாகப்‌ பேசினார்‌. பெரும்பாலும்‌ கன்னடதக்திலேயே பேசி 
னூர்‌. சுப்பிரமணிய சர்மா உடனிருந்து மொழி பெயர்ப்பாளராக 
உதவி செய்தார்‌. தக்கயாகப்பரணியில்‌ அம்பிகையைப்‌ பற்றி வரும்‌ 
இடங்களை ஓவ்வொன்றாகச்‌ சொல்லி ஆரியர்‌ அவரிடம்‌ விளக்கம்‌ 
கேட்டார்‌. ஆனால்‌ அவரே விஷயத்துக்குத்‌ தொடர்பில்லாமல்‌ 
குமக்குத்‌ தெரிந்தவற்றை எல்லாம்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 
அவற்றைக்‌ கேட்ட எனக்கு எரிச்சலாக இருந்தது. சிறந்த பெரும்‌ 
புலவராகிய ஆசிரியப்பெருமான்‌ ஏதே சில விஷயங்களே தெரிந்த 
அவர்‌ முன்னாலே மாணாக்கரைப்போல இருந்து, அவர்கள்‌ சொல்கிற 
எல்லாவற்றையும்‌ குறித்துக்கொள்ளச்‌ சொல்கிறாரே என்ற 
எண்ணம்‌ எனக்கு இருந்தது. அப்போது ராமதாசர்‌ ஏதோ ஒன்று 
சொன்னார்‌. நான்‌ ₹:அது, அப்படி, இல்லையே!'*? என்று குறுக்கே 
சொல்லிவிட்டேன்‌. ஆரிரியப்பெருமான்‌ சற்றுச்‌ சினம்‌ தோன்ற, 
“நீ என்னுடன்‌ தானே இருக்கிறாய்‌? சொல்வதை எல்லாம்‌ 


மாணாக்கராகவும்‌ இருக்கத்‌ தெரிந்தவர்‌ 173 


குறித்துக்கொள். ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால்‌ பிறகு. 
என்னிடம்‌ சொல்‌, கேட்டுக்கொள்கிறேேன்‌?” என்று சொன்னார்‌.. 
அவ்வாறு என்னைக்‌ கடிந்துகொண்டது அந்த ஓரே முறைதான்‌. 


பிறகு நாங்கள்‌ தங்கியிருந்த இடத்திற்கு வந்தோம்‌. ஆசிரியர்‌ 
என்னைப்‌ பார்த்துப்‌ பேச ஆரம்பித்தார்‌. “ராமதாசரிடமிருந்து 
ஏதாவது புதுச்‌ செய்தி இடைக்குமா என்று போனேன்‌. அவர்‌ 
தமக்குத்‌ தெரிந்தவைகளையேதான்‌ சொன்னார்‌ என்றாலும்‌ அவற்றை. 
யெல்லாம்‌ நாம்‌ குறித்துக்‌ கொண்டால்‌, அவருக்கு நாம்‌ 
அவரிடம்‌ மதிப்பு வைத்திருக்கிறோம்‌ என்ற எண்ணம்‌ தோன்றும்‌ 
உற்சாகத்தினால்‌ பலவற்றைச்‌ சொல்வார்‌. அவை எல்லாம்‌ நமக்கும்‌. 
பயன்படாவிட்டாலும்‌, அவற்றில்‌ நமக்குப்‌ பயன்படக்‌ கூடிய: 
ஒன்றிரண்டு செய்திகள்‌ இருந்தால்‌ போதுமே! கல உமியைத்‌ 
இன்றால்தான்‌ ஓர்‌ அவல்‌ கிடைக்கும்‌ என்றாலும்‌, அந்த ஓர்‌. 
அவலுக்காகக்‌ கல உமியையும்‌ தின்ன வேண்டிய அவயம்‌ நேரத்‌. 
தான்‌ நேர்கிறது, அதனால்தான்‌ நான்‌ அந்த நேரம்‌ உன்னிடம்‌. 
சற்றுக்‌ கோபமாகப்‌ பேசிவிட்டேன்‌” என்ருர்‌. 


“அறியாமையினால்‌ அந்த நேரம்‌ நான்‌ ஏதோ சொல்லி: 
விட்டேன்‌. மன்னிக்க வேண்டும்‌” என்று நான்‌ கேட்டுக்‌. 
கொண்டேன்‌. எத்தனை பேர்‌ ஓர்‌ அவலுக்காகக்‌ : கல உமியை 
அருவருப்பு இல்லாமல்‌ தின்னும்‌ இயல்புடையவர்களாக இருப்‌ 
பார்கள்‌ என்று நினைத்துக்‌ கொண்டேன்‌. ஆசிரியருடைய பொறு... 
மையைக்‌ கண்டு எனக்குப்‌ பெரு வியப்பு உண்டாயிற்று, 


தக்கயாகப்‌ பரணி உரையின்பிரதி ஒன்றே ஒன்றுதான்‌ இருந்‌. 
குது. ஒரு நாள்‌ இரவு பன்னிரண்டு மணி இருக்கும்‌. தக்கயாகப்‌ 
பரணியை ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டிருந்தோம்‌. உரையாசிரியர்‌ 
பெயர்‌ இன்னதென்று தெரியவில்லை. அவர்‌ வடமொழி, தென்‌ 
மொழி ஆகிய இரண்டிலும்‌ நல்ல புலமை உடையவராக இருக்க 
்‌ வேண்டுமென்பது அவரது உரையினால்‌ நன்கு தெரிந்துகொள்ள 
முடிந்தது. தக்கயாகப்‌ பரணிக்கு வேறு சுவடி. எதுவும்‌ கிடைக்க. 
வில்லையே என்ற வருத்தம்‌ ஆசிரியப்பெருமானுக்கு இருந்தது. 
அன்று இரவு ஏதோ ஒரு சுவடியை நான்‌ எடுக்கும்போது அதன்‌ 
அடியில்‌ தக்கயாகப்‌ பரணியின்‌ மூலம்‌ ஒன்று இருந்தது. ஏதோ. 
புதையல்‌ கிடைத்த மாதிரி ஆிரியப்பெருமானுக்கு மிக்க மகழ்ச்சி 
உண்டாயிற்று. அதற்குப்‌ பிறகு நெடுநேரம்‌ வரைக்கும்‌ அந்தச்‌ 
சுவடியை அவா்‌ ஆராய்ந்து அதிலுள்ளவற்றையெல்லாம்‌ குறித்துக்‌ 
கொள்ளச்‌ சொன்னார்‌. 


174 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


குக்கயாகப்பரணியின்‌ முதல்‌ பதிப்பு 1930-ஆம்‌ ஆண்டு ஜனவரி 
மாதும்‌ வெளியாயிற்று, பல அன்பர்கள்‌ அதைக்‌ கண்டு 
வியந்தார்கள்‌.ஒரு சிறிய பிரபந்தத்திற்கு இத்தனை வகையான 
ஆராய்ச்சி அமைந்ததைக்‌ கண்டு தமிழ்ப்‌ பெரும்புலவர்கள்‌ 
இது நல்ல பயனுடைய வேலை என்று பாராட்டினார்கள்‌. 


35. பிள்ளையவர்கள்‌ சரித்திரத்தின்‌ இறுதி 


கீழே விழுந்தது 


1930- ஆம்‌ அண்டு டிசம்பர்‌ மாதம்‌ ஒரு நாள்‌ தியாகராச 
விலாசத்தின்‌ மாடியில்‌ படுத்திருந்த ஆசிரியர்‌ விடியற்காலையில்‌ 
எழுந்திருந்து மே இறங்கி வந்தார்‌. மாடிப்படியின்‌ அடியில்‌ ஒரு 
கதவு உண்டு. அந்தக்‌ கதவை அவர்‌ திறந்தபோது தவறிக்‌ கீழே 
விழுந்து விட்டார்‌. காலில்‌ நன்றாக அடி பட்டுவிட்டது. அந்தப்‌ பகுதி 
நன்றாக வீங்கிவிட்டது. பல காலமாகக்‌ குடும்பத்துடன்‌ பழகி வந்த 
டாக்டர்‌. வைத்தியம்‌ செய்தார்‌, சீக்கிரத்தில்‌ குணமாகவில்லை. 
கால்‌ வீக்கமும்‌, வலியும்‌ அதிகமாக இருந்தன. 

அரியர்‌ காலில்‌ வீக்கம்‌ உண்டாகிப்‌ படுத்த படுக்கையாக 
இருக்கிறார்‌ என அறிந்து பல பெரியவர்கள்‌ வந்து பார்த்தார்கள்‌. 
பலர்‌ அந்தச்‌ செய்தி அறிந்து கடிதம்‌ எழுதினார்கள்‌. இருப்பனந்தாள்‌ 
காசி மடத்து அதிபர்‌ வாரத்திற்கு ஒருமுறை காசி விசுவநாதருக்கு 
அருச்சனை செய்து பிரசாதத்தை அனுப்பும்படி செய்திருந்‌ 
தார்‌. தமிழ்நாட்டின்‌ பல்வேறு பகு திகளிலிருந்த சங்கங்களும்‌, வேறு 
பலரும்‌ ஆரியர்‌ படுத்த படுக்கையாக இருப்பது தெரிந்து 
அங்கங்கேயுள்ள கோவில்களில்‌ அருச்சனை செய்து பிரசாதங்களை 
அனுப்பினார்கள்‌. ப 

ஒருநாள்‌ வேறு என்ன செய்யலாம்‌ என்று யோசிக்கும்போது 
“டாக்டர்‌. ரங்காச்சாரியாரையக்‌ கூப்பிடலாம்‌!” என்று சொன்‌ 
னார்கள்‌. _ 
ரங்காச்சாரியார்‌ ஆசிரியப்பெருமானிடம்‌ மிகவும்‌ 
அன்புடையவர்‌. அவர்‌ ஒரு நாள்‌ வந்தார்‌. வந்து வீட்டிலேயே 
அஸ்திர சிஇிச்சை செய்தார்‌. மிகவும்‌ வேகமாக அந்தச்‌ சிகிச்சை 
நடக்கும்போது நான்‌ அருகில்‌ இருந்து பார்த்தேன்‌. இன்ன 
இடத்தில்‌ இன்னதுதான்‌ இருக்கும்‌ என்கிற வரையறையோடு 
அவர்‌ கை செயல்பட்ட விதம்‌ மிகவும்‌ வியப்பாக இருந்தது இரவும்‌ 
பகலும்‌ உறக்கம்‌ இல்லாமல்‌ ஆசிரியர்‌ வருந்தினார்‌. நான்‌ அவரிடமே 
இருந்து வந்தேன்‌. காலில்‌ ரணம்‌ ஆறிக்கொண்டு வந்தது. 

ஆசிரியர்‌ படுத்த படுக்கையாக இருந்தபோது அதிகமாக 
எதையும்‌ படிக்கக்கூடாது என்று டாக்டர்‌ சொன்னார்‌. ஆனாலும்‌ 
ஆிரியருக்குக்‌ தமிழ்ப்பாடல்‌ காதில்‌ விழாவிட்டால்‌ மூச்சே நின்று 
விடும்‌, அவர்‌ மகனார்‌ கல்யாணசுந்தரமையர்‌ ஹைக்கோர்ட்டில்‌ 


176 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


வேலையாக இருந்தார்‌. அவர்‌ ஹைைக்கோர்ட்டிற்குப்‌ போனபிறகு, 
இடைவேளையில்‌ ஆரியர்‌ ஏதாவது புத்தகத்தை எடுத்துப்‌ படிக்கச்‌ 
சொல்வார்‌. ஆசிரியப்பிரானுடைய இந்தனை பிள்லாயவர்கள்‌ 
வரலாற்றிலேயே ஊன்றியிருந்தது. பலகாலம்‌ குறித்து வைத்திருந்த 
குறிப்புக்களைக்‌ தொகுத்து முன்பகு இகளை எல்லாம்‌ எழுதிவிட்டார்‌. 
பிள்ளையவர்கள்‌ வரலாழ்றின்‌ கடைப்‌ பருதி எஞ்சியிருந்தது. 


படத்த படுக்கையாக இருந்த ஆூரியப்பிரானுச்குப்‌ பிள்ளை 
யவர்களுடைய வாழ்க்கைச்‌ சரித்திரத்தை முடிக்காமல்‌ தம்முடைய 
வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்ற ஐயம்‌ எழுந்திருக்க வேண்டும்‌, 
அதை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும்‌. என்ற பேரவா 
அவரை உந்தியது, ஆகவே ஒருநாள்‌, **அந்தக்‌ கட்டை எடுத்துக்‌ 
கொண்டுவா”? என்று சொன்னார்‌. *:டாக்டர்‌ ஒன்றும்‌ செய்யக்‌ 
கூடாது என்று சொன்னாரே!*” என்றேன்‌. :(டாக்டருக்கு என்ன 
தெரியும்‌? டாக்டர்‌ என்ன கடவுளா? என்‌ கடமையை நான்‌ செய்வ 
தரல்‌ ஆண்டவன்‌ என்னைக்‌ காப்பாற்றுவான்‌”? என்று சொன்னார்‌. 
உடனே அந்தக்‌ கட்டை நான்‌ எடுத்து வந்ததன்‌. படுிக்‌ை கயிலிருத்து 
மெல்ல அருகில்‌ இருந்த அறைக்குச்‌ சென்றார்‌. அங்க உட்கார்ந்து 
சிறிது நேரம்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. பின்பு பிள்ளாயவர்களுடைய 
இறுதிக்‌ காலத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லத்‌ தொடங்கிவிட்டார்‌. 


பிள்ளையவர்களின்‌ இறுதி நிலையைப்பற்றிச்‌ சொல்லிக்‌ 
கொண்டே வந்தார்‌, திருவாவடுதுறைக்‌ திருக்கோயிலில்‌ எழுந்‌ 
தருளியிருக்கும்‌ கோமுத்தீசுவரரின்‌ திருவிழா நடைபெபற்றுக்‌ 
கொண்டிருந்த காலம்‌ அது. ஆசிரியர்‌ மாணாக்கராக இருந்தார்‌. 
அன்று ஐந்தாம்‌ இருவிழா. தரிசனத்துக்காக ஆரியர்‌ அங்கே 
சென்றார்‌. அப்‌3போதுஅங்கே தரிசனம்‌ செய்து கொண்டிருந்து 
ஆசிரியரை அழைத்து, பிள்ளையவர்கள்‌ உடல்‌ நிலை எப்படி 
இருக்கிற து?” என்று மடாதிபதிகள்‌ விசாரித்தார்‌. * பிறர்‌ 
பேசுவதை அறிந்து கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ அவரால்‌ பேச முடிய 
வில்லை. பேச மூயன்றும்வார்த்தைகள்‌ வெளி வருவதில்லை. நிலை 
கவலைக்கு இடமாகவே.இருக்கிறது”” என்று ஆரிரியர்‌ சொன்னார்‌. 
அதைக்‌ கேட்ட தேசிகர்‌ மனம்‌ வருந்தியது. **இந்த நிலையிலேனும்‌ 
பிள்ளையவர்கள்‌. இங்கே இருக்கிறார்கள்‌ என்று இருந்தால்‌: 
மடத்துக்குக்‌ கெளரவம௱ரக இருக்கும்‌, இறைவன்‌ இருவுள்ளம்‌ 
எப்படியோ?” என்று கண்கலங்கக்‌ கூறி, ஆசிரியரை அவருடன்‌ 
இருந்து கவனிக்கும்படி. சொல்லி அனுப்‌ பினார்‌. 

ஆசிரியரும்‌ அவருடன்‌ பிள்ளையவார்களிடம்‌ படம்‌ கேட்டு 
வற்த சவேரிதாத பிள்ளை என்பவரும்‌ பிள்ளையவர்களுக்கு அருகே 
இருந்து கவனித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சிறிது சிறிதாகப்‌ பாலை 


பிள்ளையவர்கள்‌ சரித்திரத்தின்‌ இறுதி . - 177. 


வாயில்‌ விட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆசிரியர்‌ வெளியே சென்று 
இருவீதியில்‌ எழுந்தருளிய கோமுத்தீசுவரரைத்‌ தரி௫த்துத்‌ 
தேங்காய்‌, பழங்களை நி?வதனம்‌ செய்தார்‌. “எப்படியாவது எங்கள்‌ 
ஆசிரியரைக்‌ காப்பாற்ற 3வண்டும்‌'' என்று வேண்டிக்கொண்டார்‌. 
பிறகு விபூதிப்‌ பிரசாதத்தை வாங்கிச்‌ சென்று பிள்ளையவர்களிடம்‌ 
கொடுக்க அதை அவர்‌ தரித்துக்‌ கொண்டார்‌. அதிலிருந்து 
அவருக்கு நினைவு இழக்கவில்லை என்பதைத்‌ தெரிந்து கொண்டார்‌, 


பிள்ளையவார்களுக்கு நினைவு தப்பியது. உடம்பில்‌ துவட்டி 
உண்டாயிற்று, சவேரிநாதப்பிள்ள! அவரைத்‌ தம்முடைய 
மார்பிற்‌ சார்த்திப்‌ பிடித்துக்கொண்டார்‌, சல நேரம்‌ வரையில்‌ 
அவருக்குப்‌ பிரக்ஞை இல்லை, 


சிறிது நேரத்தின்‌ பின்‌ கண்ணை விழித்துப்‌ பார்த்தார்‌. நினைவு 
வந்தது போலத்‌ தோன்றியது. “*திருவா'” என்று அறை குறையான 
வார்த்தை அவர்‌ வாயிலிருந்து வெளிப்பட்டது. திருவாசகத்தைப்‌ 
படிக்க வேண்டும்‌ என்ற குறிப்பையே அவர்‌ வெளிப்படுத்துகிற 
என்று தெரிந்தது, உடனே ஆசிரியர்‌ திருவாசகத்தை எடுத்து 
வந்து “அடைக்கலப்பத்து” என்ற பதிகத்தைப்‌ படித்தார்‌ 
பிள்ளையவர்கள்‌ கண்ணை மூடிக்‌ கொண்டே அதைக்‌ கேட்டார்‌. 
அவர்‌ கண்களில்‌ நீர்த்துளிகள்‌ துளித்தன. அப்போது அவர்‌ 
உடம்பில்‌ ஓர்‌ அசைவு உண்டாயிற்று, வலக்கண்ணை மட்டும்‌ 
திறந்தார்‌. அதுவே அவருடைய இறுதி மூச்சை விடும்‌ காலம்‌ 
என்பதை உடன்‌ இருந்த இருவரும்‌ அறிந்து கொண்டனர்‌. அவார்‌ 
உயிர்‌ பிரிந்தது. அவருடைய மூச்சும்‌ குமிழ்ப்புலமையும்‌ அரும்பண்பு 
களும்‌ முடிவுற்றன என்பதை அறிந்தனர்‌. உடனே அவர்‌ 
. திருமேனியைப்‌ படுக்கையில்‌ கிடத்திவிட்டு உடனிருந்தவர்கள்‌ 
புலம்பினார்கள்‌; வருந்தினார்கள்‌. 


இதனை அறிந்த ஆதீன முதல்வராகிய சுப்பிரமணிய 
தேசிகருக்கு ஒன்றும்‌ ஓடவில்லை. அவருடைய முகம்‌ மலாச்சியை 
இழந்து வாட்டம்‌ உற்றது. மறுநாட்காலையில்‌ நடத்த வேண்டி௰ 
அபரக்‌ கிரியைகளை நடத்தும்படி மடத்திலுள்ள பணியாளர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. இதைப்பற்றி ஆசிரியா்‌ எழுதுஇருர்‌:. 


*“மற்றவர்களுக்கு நடக்கும்‌ முறையிலும்‌ செலவிலும்‌ 
அதிகப்படி நடத்தி இவருடைய திவ்ய சரீரத்தை விபூதி 
ருத்திராட்சங்களால்‌ அலங்கரித்து எடுப்பித்துக்கொண்டு செல்லத்‌ 
தொடங்கியபொழுது, இவருடைய மாளணுக்கர்களாகய கும்பிரான்‌ 
கள்‌ மடத்து முகப்பில்‌ வரிசையாக வந்து நின்று கண்ணீரை ' 

2604-12 


176 ப ... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


வீழ்த்திக்‌ கொண்டு கலங்குவாராயினர்‌. வடமொழி வித்துவான்‌ 
களாகிய அந்தணார்களின்‌ கூட்டத்திலிருந்து, தமிழ்க்‌ காளிதாசா! 
குமிழ்க்‌ காளிதாசா!' என்ற சப்தமும்‌, தமிழ்‌ வித்துவான்கள்‌ 
வாக்கிலிருந்தும்‌' அயலூரிலிருந்து வந்திநந்த இவர்‌ மாணாக்கர்‌ 
கூட்டத்திலிருந்தும்‌, *கவிச்சக்கரவர்த்து3ய1! தமிழ்க்‌ கடலே! 
எங்களுக்கு அரிய விஷயங்களை இனி யார்‌ அன்புடன்‌ சொல்வார்கள்‌? 
யாரிடத்தில்‌ நாங்கள்‌ செல்லுவோம்‌? எங்களைக்‌ கவனிப்பார்‌ யார்‌?” 
என்ற ஒலியும்‌, வேறொரு சாராரி_மிருந்து, *குணக்கடலே! சாந்த 
சிரோமணி!” என்ற சப்தமும்‌, பொதுவாக மற்ற யாவரிடத்தி 
லிருந்தும்‌, (ஐயா! ஐயா! * என்ற சப்தமும்‌ உண்டாயின. உடன்‌ 
சென்ற அபிஷிக்தார்கள்‌ திருவாசகம்‌ சொல்லிக்கொண்டு 
போகையில்‌, *இனி3மல்‌ திருவாசகத்திற்கு மிகவும்‌ தெளிவாகவும்‌ 
அழகாகவும்‌ யார்‌ பொருள்‌ சொல்லப்‌ போகிருர்கள்‌?” என்று என்‌ 
குந்தையார்‌ முதலிய பலர்‌ சொல்லி மனம்‌ உருஇினார்ஃகள்‌'*” என்று 
கண்ணீர்‌ விட்டுக்‌ கொண்டே சொன்னார்‌. ப 


அவர்‌ கூறியவற்றை நான்‌ எழுதி வருகையில்‌ நானும்‌ கண்ணீர்‌ 
விட்டுக்‌ கொண்டே எழுதினேன்‌. “இதைக்‌ கேட்கும்‌ போதே 
இவ்வளவு துயரம்‌ உண்டாகிறதே; அங்கே அப்போது இருந்தவர்‌ 
ளுக்கு எப்படி. இருந்திருக்கும்‌? என்று எண்ணினேன்‌. பிள்ளையவர்‌ 
களின்‌ இறுதிக்‌ காலத்தைக்‌ கூறும்‌ அந்தப்‌ பகுதியைப்‌ பேனாவினால்‌ 
எழுதியதாகத்‌ தோன்றவில்லை. கண்ணீரினாலேயே எழுதினேன்‌ 
என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌, ஆசிரியருடைய குரல்‌ தழுதழுத்‌ 
குது, அவர்‌ கண்களில்‌ நீர்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்தது. ஒருவாறு 
அநீதப்‌ பகுதி எழுதி முடிந்தது. ப 


ப எ.ப்படியோ பிள்ளையவர்களுடைய வரலாறு ஒருவாறு நிறை 
வெய்தியது. இறைவன்‌ திருவருளால்‌ அது இரண்டு பாகங்களாக 
வெளிவந்தது. முதற்பாகம்‌ 1983-ஆம்‌ ஆண்டிலும்‌, இரண்டாவது 
பாகம்‌ 7994-ஆம்‌ ஆண்டிலும்‌ வெளியாயின. அவற்றைப்‌ 
படித்தவர்களெல்லாம்‌ பிள்ளையவர்களுடைய பெருமையையும்‌ 
ஆசிரியப்‌ பெருமானுடைய குரு பக்தியையும்‌ நன்கு அறிந்து 
கொண்டார்கள்‌. ர 4 

ஆரியர்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ போதும்‌ எழுதும்‌ 
போதும்‌ பெயர்‌ சொல்லிக்‌ குறிப்பிடமாட்டார்‌. அவருடைய 
வரலாற்றிலும்‌, “பிள்ளையவர்கள்‌, கவிஞர்பிரான்‌, புலவர்‌ பிரான்‌” 
வில்லை. ஆனால்‌ அவருடைய இளம்‌ பருவத்தைப்பற்றி எழுதும்‌ 
போது மட்டும்‌, “மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை ஐந்து பிராயம்‌ அடைந்த 


பிள்ளையவர்கள்‌ சரித்திரத்தின்‌ இறுதி 179 


வுடன்‌ சிதம்பரம்‌ பிள்ளை (பிள்ளையவர்களின்‌ தந்தையார்‌) இவருக்கு 
வித்தியாரம்பம்‌ செய்வித்துத்‌ தம்‌ பள்ளிக்கூடத்திலேயே: கல்வி 
பயிற்றத்‌ தொடங்கினார்‌?” என்று எழுதினார்‌. அங்கே உடுக்‌ 
குறியிட்டு அடிக்‌ குறிப்பில்‌, **பிள்ளையவர்களை இவ்வாறு பெயா்‌ 
குறித்து எழுதுவதற்கு அஞ்சுகின்றேன்‌'* என்று எழுதியிருக்கிறார்‌." 
"ஆனந்த. ருத்திரேசர்‌ வண்டுவிடு தூது* 
கச்சியப்ப முனிவர்‌ பல நூல்களைச்‌ செய்திருக்கிறார்‌. 
காஞ்‌£புரத்தில்‌ ஆனந்த ருத்திரேசர்‌ ஆலயத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ சவபெருமானைப்‌ பற்றிச்‌ சில பிரபந்தங்களை அவர்‌ இயற்றி 
யுள்ளார்‌. அவற்றில்‌ ஒன்று வண்டுவிடு தூது, கச்சியப்பர்‌ சங்க 
நூல்களை நன்றாக அறிந்தவர்‌. அவற்றிலுள்ள பிரயோகங்களையும்‌ 
நன்கு தெரிந்தவர்‌. அவருடைய நூல்களில்‌ ஏராளமான கருத்துக்கள்‌ 
அமைந்திருக்கும்‌. அவர்‌ எழுதிய ஆனந்த ருத்திரேசர்‌ வண்டுவிடு 
தூது என்னும்‌ நூலை நல்ல முறையில்‌ பதிப்பிக்க வேண்டுமென்று 
ஆ௫ிரியப்பெருமான்‌ விரும்பினார்‌. காஞ்சீபுரம்‌ சம்பந்தமான அதில்‌ 
காஞ்சிப்‌ புராணத்திலுள்ள வரலாறு சுருக்கமாக அமைந்திருக்‌ 
இறது. அதற்குக்‌ குறிப்புரை எழுதும்போது காஞ்சிப்‌ புராணத்தி 
லிருந்து பல மேற்கோள்களை எடுத்துக்‌ காட்டினார்‌. அந்த நூல்‌ 
மிகச்‌ சிறப்பான முறையில்‌ வெளியாயிற்று. 
1981-ஆம்‌ ஆண்டு *எஜுகேஷனல்‌ ரிவ்யூ” என்ற ஆங்கிலப்‌ 
பத்திரிகையில்‌ டி. எஸ்‌, கோதண்டராமையர்‌ ஒரு கட்டுரை 
ஆ௫ிரியப்பிரானைப்‌ பற்றி எழுதியிருந்தார்‌... அதில்‌ ஆசிரியர்‌ . 
சுவாமிமலைச்‌ சுவாமிநாதன்‌ மீது பாடிய பாடல்களில்‌ சிலவற்றை 
இவளியிட்டார்‌. ப 
₹ மலர்கொண் டுனையே வழிபட்‌ டொருவேன்‌ 
அலர்கொண் டுவிளங்‌ கலைவா விகள்சூழ்‌ 
கலர்கண்‌ டறியாக்‌ கவினே ரகஎற்‌ 
பலர்கண்‌ டிகழும்‌ படிவைத்‌ ததெனே. 
ததைதீஞ்‌ சுவைநற்‌ றமிழ்பா டியுளம்‌ 
பதையா துறையும்‌ படிவைத்‌ தருள்வாய்‌ 
உதயா திபனே ரொளியாய்‌ அளியாய்‌ 
சிதையா துறையுந்‌ திருவே ரகனே.” 





* மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ சரித்திரம்‌ முதலாம்‌ பாகம்‌. 
வக்கம்‌ 9. 

* தஇருமயிலைத்‌ திரிபந்தா தியும்‌; வண்டுவிடு தூதும்‌ திருவா 
வடுதுறை ஆதீனத்தலைவரின்‌ உதவியினால்‌ 1931-ஆண்டு வெளி 
யபாரயின, 


180 .. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஆசிரியப்பெருமானைச்‌ சிலர்‌ குறை கூறியதை அறிந்து பாடியவை 
இவை, பிற்காலத்தில்‌ இந்தப்‌ பாடல்களைக்‌ கோதண்டராமையர்‌ 
உற்சாகத்துடன்‌ பாடுவதை நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. 18-18-2] 
இருச்செந்தரர்‌ இரு கிருஷ்ண சர்மா பாடிய பாடல்‌. 


6 மறவா மையிலும்‌ நினைவிலும்‌ பண்டைய மாபெரியோர்‌ 
திறனார்ந்‌ துளனெனச்‌ சித்திர குப்தனைச்‌ செப்புவரால்‌ 
இறவாப்‌ புகழுடைச்‌ சாமிநா தன்திறன்‌ எட்டுணையும்‌ 
அறிவா னெனில்‌அவன்‌ றன்திறல்‌ தோற்றதன்‌ றஞ்சுவனே.'” 


“36. டி.லிட்‌. பட்டம்‌ பெற்றது 


செனைப்பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்கு டி.லிட்‌. 
பட்டம்‌ கொடுக்க வேண்டுமென்றும்‌, சி.வி, இராமனுக்கும்‌ அப்படி 
ஒரு பட்டம்‌ கொடுக்க வேண்டுமென்றும்‌ ஏற்பாடாகியிருந்த து. 
அவ்வாறே வேறு பலருக்கும்‌ இந்த டாகீடர்‌ பட்டங்களைக்‌ 
கொடுக்கதீதீர்மானம்‌ ஆயிற்று... 


அந்தக்‌ காலத்தில்‌ செனட்‌ அங்கத்தினராக இருந்த பெட்ராம்‌ 
பா இரியார்‌ ஒரு கடிதம்‌ எழுதினர்‌. *'டாக்டர்‌ பட்டத்தை இப்படி 
எல்லோருக்கும்‌ வழங்கப்‌ போனால்‌ அதன்‌ மதிப்புக்‌ (குறைந்துவிடும்‌; 
உண்மையாக நாட்டிற்குப்‌ பல முறையில்‌ பயன்படக்‌ கூடிய 
பணிகளைச்‌ செய்தவார்களுக்கே கொடுப்பது இறந்தது, ஸர்‌ ௪.வி. 
ரஈமனுக்கும்‌, மகாமகோபாத்தியாய ஐயர்‌ அவர்களுக்கும்‌ பட்டம்‌ 
கொடுத்தால்‌ போதும்‌!” என்ற கருத்தைத்‌ தெரிவித்திருந்தார்‌. 
ஆனால்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ பலருக்கும்‌ இந்தப்‌ பட்டத்தை 
அப்போது வழங்கினார்கள்‌. 1938.ஆம்‌ அண்டு மார்ச்சு மாதம்‌ 
57-அம்‌ தேதி இந்தப்‌ பட்டம்‌ கிடைத்தது. ப 

டாக்டர்‌ பட்டத்தைப்‌ பெறும்போது அதற்கென்று அமைந்த 
ஒருவகை உடையை அணிந்துகொள்ள வேண்டும்‌. இது சம்பந்த 
மாக அந்தப்‌. பட்டத்தை அப்போது பெற இருந்த ஸர்‌. பி.எஸ்‌. 
சிவசாமி ஐயர்‌ ஆூரியர்‌ அவர்களுக்கும்‌ வேண்டிய உடைகளைத்‌ 
தைக்கும்படி, ஏற்பாடு செய்தார்‌.  3-8-1994 அன்று பட்டமளிப்பு 
விழா நடைபெற்றது, அந்தப்‌ பட்டத்தைப்‌ பெறும்போது மிகச்‌ 
சுருக்கமாக ஆ௫ரியப்பெருமான்‌ பேசினார்‌. 


““மகாமேன்மை தஙற்யெ சென்னைச்‌ சர்வகலாசாலை. அதகுதிய 
கரவார்கள்‌ சமூகத்திற்கு விஞ்ஞாபனம்‌: சகல கலைகளுக்கும்‌ இருப்‌ ' 
பிடமாகிய இந்த இடத்தில்‌ பல்வேறு துறைகளில்‌ இறப்புற்று 
விளங்கும்‌ மகாமேதாவிகள்‌ முன்னிலையில்‌ இந்தக்‌  கெளரவப்‌ 
பட்டத்துக்குரிய சின்னத்தைத்‌ தங்களுடைய தஇதிருக்கரத்திலிருந்து 
பெற்றதை ஒரு' பெரும்‌ பாக்கியமாகக்‌ கருதுகிறேன்‌. என்னைப்‌ 
பாராட்டிப்‌ பேசிய தங்களுக்கும்‌, இதற்குக்‌ காரணமாயிருந்த. 
கனவான்களுக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றியைச்‌ செலுத்துகின்றேன்‌. 


“இந்தப்‌: பட்டத்தைப்‌ பெறுவதற்குரிய தகுதி என்னி௨ம்‌ 
இல்லா விட்டாலும்‌ இதுவரையில்‌ ஏற்படாத இந்தக்‌ கெளரவம்‌. 


182 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


தமிழ்ப்‌ பாஷைக்கே கிடைத்திருக்கிறது என்பது என்னுடைய அந்த 
ரங்கமான அபிப்பிராயம்‌””, 


ஆ௫ூரியப்பெருமாளைப்‌ பற்றி அப்போது பல்கலைக்‌ கழகத்‌ துணை 
வேந்தரஈக . இருந்த ஸ்ரீ ராமுண்ணி மேனன்‌ பல படியாகப்‌ 
பாராட்டினார்‌. ப 
பத்திரிகைகளில்‌ பிரபந்தங்கள்‌ 


பல வகையான சிறிய பிரபந்தங்களை வெளியி. வேண்டுமென்ற 
எண்ணம்‌ ஆசிரியருக்கு இருந்தது. தம்முடைய சொந்த முயற்சி 
யால்‌ சிலவற்றை வெளியிட்டார்‌. பணச்‌ செலவு அதிகமாயிற்று, 
அதனால்‌ மதுரைத்‌ தமிழ்ச்சங்கத்தின்‌. அதரவில்‌ வெளிவந்த செந்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகையின்‌ பின்னால்‌ அனுபந்தமாகச்‌ சில நரல்களை 
வெளியிடலாம்‌ என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று, அந்த 
எண்ணகத்கைகத்‌ தமிழ்ச்‌ சங்கச்‌ செயலாளரிடம்‌ சொன்னவுடன்‌ 
அவரும்‌ அந்தக்‌ கருத்தை விருப்பக்தோடு ஏற்றுக்கொண்டார்‌, 
அதன்படி *பழனிப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌” செந்தமிழில்‌ பகுதி பகுதியாகச்‌ 
சில ஆண்டுகள்‌ வெளிவந்தது. வேறு சில நூல்களும்‌ வெளியாயின. 


செந்தமிழில்‌ சில பிரபந்தங்கள்‌ வெளிவருவது கண்டு ௮க்‌ 
காலத்தில்‌ :செவநேசன்‌” என்ற பத்திரிகையை நடத்திவந்த பலவான்‌ 
குடி இராமசுவாமி செட்டியார்‌ தம்முடைய பத்திரிகையிலும்‌ 
ஏதேனும்‌ பிரபந்தத்தை வெளியிடலாம்‌ என்ற கருத்தைத்‌ தெரி 
வித்தார்‌. அப்படியே பழமலைக்‌ கோவை, திருமயிலை யமக வந்தாதி 
ஆகிய பிரபந்தங்கள்‌ அந்தப்‌ பத்திரிகையில்‌ வெளியாயின. 


கலைமகளுக்குக்‌ கட்டுரைகள்‌ 


சென்னை மயிலாப்பூரிலுள்ள *லா ஜார்னல்‌” அதுபர்‌ ஸ்ரீமான்‌ 
நாராயணசுவாமி ஐயர்‌ அவர்கள்‌ தம்முடைய உறவினர்‌ 
திரு இராமச்சந்திர ஐயருடன்‌ 1937-அம்‌ வருடம்‌ டிசம்பர்‌ மாதத்‌ 
தில்‌. ஒருநாள்‌ ஆசிரியப்பெருமானிடம்‌ வந்தார்‌. 793.8-இல்‌ ஜனவரி 
மாதத்திலிருந்து கலைமகள்‌” என்ற பெயரில்‌ ஒரு பத்திரிகை 
ஆரம்பிக்கப்‌ போவதாகவும்‌, அதற்கு ஆசிரியப்பெருமான்‌ கட்டுரை 
எழுதினால்‌ பத்திரிகையின்‌ மதிப்பு அதிகமாகும்‌ என்றும்‌ இருவரும்‌ 
கேட்டுக்கொண்டார்கள்‌. அப்படியே */கலைகள்‌' என்ற கட்டுரையை 
ஆசிரியா்‌ எழுதித்‌ தந்தார்‌. ௮து கலைமகள்‌ முதல்‌ இதழில்‌. 
வெளியாயிற்று, ப ப 


அந்தப்‌ பத்திரிகைக்கு உதவி செய்ய யாரேனும்‌ இருந்தால்‌ 
சொல்ல வேண்டுமென்று ஆசிரியரிடம்‌ கேட்டார்கள்‌.- *என்னிடம்‌ 


டி. லிட்‌. பட்டம்‌ பெற்றது 183 


இந்தப்‌ பிள்ளயாண்டான்‌ இருக்கிறான்‌. இவனுக்கு நன்றாக ப்ரூப்‌” 
திருத்தத்‌ தெரியும்‌. கட்டுரையும்‌ எழுதுவான்‌!” என்று என்னைக்‌ 
காட்டினார்‌, ஆசிரியப்‌ பெருமானது வார்த்தையில்‌ மதிப்பு 
வைத்துக்‌ கலைமகளுக்குக்‌ துணையாசிரியராக அப்போது என்னைச்‌ 
சேர்த்துக்‌ கொண்டார்கள்‌. இறைவன்‌ திருவருளால்‌ மூன்று 
ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ நானே அதன்‌ ஆசிரியர்‌ ஆனேன்‌. 
இதுவரையில்‌ இறைவன்‌ திருவருளால்‌ அந்தப்‌ பணியை ஆற்றி 
வருகிறேன்‌. 

கலைமகளில்‌ சில தமிழ்‌ நூல்களை வெளியிட்டு வரலாம்‌ என்ற 
எண்ணம்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்கு உண்டாயிற்று. அப்படியே 
சில தனி நூல்களை அதன்‌ மூலம்‌ வெளிவரச்‌ செய்தார்கள்‌. 

கலைமகளில்‌ வெளியான முதல்‌ கட்டுரைக்குப்‌ பிறகு சில 
மாதங்கள்‌ ஆசிரியருடைய கட்டுரை எதுவும்‌ அதில்‌ வெளிவரவில்லை. 
அன்பர்கள்‌ எல்லாரும்‌ வற்புறுத்தவே தம்முடைய அனுபவங்களையும்‌ 
புலவர்களின்‌ வரலாறுகளையும்‌ ஓவ்வொரு மாதமும்‌ மீண்டும்‌ 
எழுதத்‌ தொடங்கினார்‌. இதனால்‌ கலைமகளின்‌ பெருமை மிகவும்‌ 
உயர்ந்தது. ஆரியப்‌ பெருமான்‌ அறிந்த வரலாறுகளையும்‌, 
அவருடைய அனுபவங்களையும்‌ தமிழ்நாடு அறிந்துகொள்ளக்‌ 
கலைமகள்‌ ஒரு கருவியாக விளங்கியது. ஆூரியப்பெருமான்‌ உரை 
நடையில்‌ பல நூரல்களை வெளியிட்டிருக்கிறார்கள்‌. அதற்கு உடு 
துணையாகக்‌ கலைமகள்‌ ஒரு கருவியாக இருந்தது. 

திருப்பனந்தாள்‌ காரி மடத்தார்‌ வித்துவான்‌ பரீட்சையில்‌ முதல்‌ 
வராகத்‌ தோர்ச்ச பெற்றவருடைய பரிசளிப்பு விழாவுக்கு ஆசிரியப்‌ 
பெருமான்‌ திருச்சிக்குச்‌ சென்றிருந்தார்‌. அங்கே விழா நடந்த. 
பிறகு தரம்‌ இளமையில்‌ பழகிய இடங்களைப்‌ பார்‌த்து வர வேண்டு 
மென்று எண்ணி அரியிலூர்‌ சென்றார்‌. ஆசிரியப்பிரானது "இளமைப்‌ 
பருவத்தில்‌ அவருடைய தந்தையார்‌ அங்கேதான்‌ வாழ்ந்து 
வந்தார்‌. அந்த ஊர்க்‌ கோவிலில்‌ தசாவதார மண்டபம்‌ உண்டு. 
அங்கே இருமாலின்‌ பத்து அவதார வடிவங்களும்‌ துரண்களில்‌ 
உள்ளன.  அவற்றினிடையே ஒளிந்து விளயா டிப்‌ பொழுது 
போக்குவது சிறிய பிள்ளையாக இருந்தபோது ஆ௫ரியப்பெருமானது 
வழக்கம்‌, உடன்‌ வந்த நண்பர்களுக்கு அங்குள்ள . இடங்களை 
எல்லாம்‌ காட்டினார்‌. அங்கே போய்‌ அவற்றையெல்லாம்‌ கண்டு 
நண்பர்களுக்குக்‌ காட்டும்‌ பேது ஆூரியப்பெருமானுக்கு மீண்டும்‌ 
இளமை வந்தது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. 

சடகோபையங்கார்‌ மனைவியார்‌ 


ஆசிரியப்பெருமானுக்கு அவரது இளம்பருவதீதில்‌ தமிழ்‌ 
கற்பித்த சடகோபையங்கார்‌ அரியிலூரில் தான்‌ இருந்தார்‌. அவர்‌ 


184 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


இருந்த காலம்‌ வரையிலும்‌ ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ ஆரியர்‌ 
அவருக்குப்‌ பொருள்‌ அனுப்பி வருவார்‌: நாங்கள்‌ அரியிலூர்‌ 
சென்றபோது அந்தப்‌ பெரியாருடைய மனைவியார்‌ மிகவும்‌ முதுமை 
அடைந்த நிலயில்‌ இருந்தார்‌. அவரைக்‌ கண்டவுடன்‌ ஆரியப்‌ 
பிரான்‌ தரையில்‌ நெடுஞ்சாண்டுடையாக விழுந்து வணங்கினார்‌, 
ஆசிரியப்பெருமான்‌ தம்‌ கையில்‌ இருந்து பொருள்களை அந்த 
மூதாட்டியிடம்‌ கொடுத்துத்‌ தம்மை ஆசீர்வாதம்‌ செய்யும்படி 
வேண்டினார்‌. முதியவராகிய ஆரியர்‌ அவ்வாறு செய்ததைக்‌ 
கண்டு எல்லோரும்‌ வியப்படைந்தார்கள்‌. ப 


பிற பிரபந்தங்கள்‌ 


1924-ஆம்‌. ஆண்டு செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ கடம்பர்‌ 
கோவில்‌ உலா, பழனிப்‌ பிள்ளைத்தமிழ்‌, மதுரைச்‌ சொக்கநாதர்‌ 
மும்மணிக்கோவை ஆகிய நூல்கள்‌ ௮னுபந்தமாக வெளியாயின. 


1933-ஆம்‌ ஆண்டு ஏிவதேசன்‌” பத்திரிகையில்‌ சங்கரலிங்க 
உலாவும்‌, இருக்கழுக்குன்றச்‌ சிலேடை வெண்பாவும்‌ வெளியாயின. 
உரிய குறிப்புக்களுடனும்‌ முகவுரையுடனும்‌ அவற்றை வெளியிட்‌ 
டாம்‌. 


தமிழ்‌ அன்பர்‌ மகாநாடு 


அக்காலத்தில்‌ சென்னைச்‌ சிண்டிகேட்‌ உறுப்பினராக இருந்த 
கே. வி. கிருஷ்ணசாமி ஐயர்‌ தமிழ்‌ அன்பர்கள்‌ மகாநாடு ஒன்றைக்‌ 
கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார்‌. எந்தக்‌ காரியத்தையும்‌ முறை 
யாகவும்‌, திறமையாகவும்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ பெற்ற அவர்‌ அந்த 
மகாநாட்டைப்‌ பெரிய அளவில்‌ நடத்த வேண்டுமென்று பல 
நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார்‌. அந்த மாநாட்டுக்குப்‌ பிறகு 
நிலையாகவே ஒரு தமிழ்ச்சங்கத்தை நிறுவித்‌ தமிழ்ப்‌ பணிகளைச்‌ 
செய்து வர ஏற்பாடு செய்ய வேண்டுமென்பது அவர்‌ எண்ணம்‌, 
மகாநாட்டில்‌ வரவேற்புக்‌ குழுவிற்குத்‌ தலைவராக ஆரியப்‌ 
பெருமானையே இருக்கச்‌ செய்தார்‌. தமிழன்பர்களின்‌ மகாநாட்டின்‌ 
சார்பாக. ஒரு புத்தகக்‌ கண்காட்டி நடந்தது. அந்தக்‌ கண்காட்சியை 
மகாகனம்‌ ஈறிவாச சாஸ்திரியார்‌ தலைமையில்‌ இராமநாதபுரம்‌ 
சேதுபதி மன்னர்‌ ஸ்ரீசண்முக இராஜேசுவர சேதுபதி இறந்து 
வைத்தார்‌. சென்னைப்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ அந்த விழா 
நடந்தது. அப்போது பச்சையப்பன்‌ கல்லூரி சென்னை ஜார்ஜ்‌ 
டவுனில்‌ இருந்தது. அந்த மகாநாடு 1922-ஆம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ 
49-ஆம்‌ தேதி கால்யில்‌ ஆரம்பமாகியது. மகஈநாட்டுக்கு அப்போது 
சுல்வி மந்திரியாக இருந்த திரு குமாரசுவாமி ரெட்டியார்‌ தலைமை 


டி. லிட்‌. பட்டம்‌ பெற்றது - 185 


தாங்கினார்‌. வரவேற்புக்‌ சொற்பொழிவை ஆூரியப்பெருமான்‌ 
நிகழ்த்‌ தினார்‌. ப 


முதல்நாள்‌ மகாநாடு நன்றாக நடந்தது. மறுநாள்‌ சுய 
மரியாதைக்காரர்கள்‌ சிலர்‌ வந்து குழப்பம்‌ விளைவித்தார்கள்‌. 
இதனால்‌ பலருக்கு வெறுப்பு உண்டாயிற்று. அதனால்‌ துமிழன்பர்கள்‌ 
மகாநாடு நிறைவேறிய பிறகு தமிழ்‌ ஆராய்ச்சி நிலையம்‌ 
ஒன்றை அமைக்க, கே, வி, கிருஷ்ணசாமி ஜயர்‌ எண்ணியிருந்த 
எண்ணத்தைக்‌ கைவிட்டுவிட்டார்‌. பலர்‌ சேர்ந்து செய்கிற நல்ல 
காரியங்களைக்‌ கூடப்‌. பாராட்டாமல்‌ இப்படித்‌ தடை வீளைவிக்‌ 
கஇிருர்களே என்று அவர்‌ மனம்‌ வருந்தியது. மிகவும்‌ ஊக்கத்தோடு 
இருந்த அவருக்கு இனி எதுவும்‌ செய்து பயனில்லை என்ற எண்ணம்‌ 
உண்டாயிற்று. . அதனால்‌ வேறு முயற்சி எதுவும்‌ செய்யவில்லை. 


பிள்ளையவர்களின்‌ சரித்திர வெளியீடு 


1933-ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதத்தில்‌ மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளையவார்களின்‌ சரித்திரத்தின்‌ முதல்பாகம்‌ வெளியாயிற்று, 
அதைப்‌ படித்த அன்பர்கள்‌ எல்லாம்‌ மிகவும்‌ அருமையாக இருப்ப 
தாகப்‌ பாராட்டினார்கள்‌. இரண்டாவது பாகம்‌ எப்போது வரும்‌ 
என்று எதிர்பார்த்துக்‌ கொண்டிருப்பதாக எழுதினார்கள்‌. 
“டேவேதாரண்யத்திலிருந்து வி. வி. ரமண சாஸ்திரி என்னும்‌ அறிஞர்‌, 
“பிள்ளையவர்களின்‌ சரித்திரம்‌ முதல்‌ பாகத்தை முழுதும்‌. 
படித்தேன்‌. கையில்‌ எடுத்த பிறகு ஆ தியோடந்தமாகப்‌ பாராமல்‌ 
ழே வைக்க என்னால்‌ முடியவில்லை, தங்கள்‌ வசன நடையின்‌ 
"இனிமையும்‌, தெளிவும்‌ என்னை மெய்ம்மறக்கச்‌ செய்தன. தாசில்‌ 
திவகுருப்பிள்ளைக்கும்‌, பிள்ளையவர்களுக்கும்‌ நடந்த உரையாடல்ப்‌ 
பற்றி என்‌ .தகப்பனார்‌ சொல்லியதுண்டு. யாழ்ப்பாணம்‌ ஆறுமுக 
நாவலர்‌ பதிப்பித்த நூல்கள்‌ சிலவற்றிற்குப்‌ பிள்ளையவர்கள்‌ 
சிறப்புப்‌ பாயிரம்‌ எழுதி அனுப்பிய விவரங்களைத்‌ தாமோதரம்‌ 
பிள்ளையவார்கள்‌ சொல்லியதாகச்‌ சேஷையா சாஸ்திரிகள்‌ 
என்னிடம்‌ தெரிவித்திருக்கிறார்கள்‌. இரண்டாவது பாகம்‌ வெளி 
வந்தவுடன்‌ எனக்கு அவசியம்‌ அனுப்ப வேண்டுகிறேன்‌?" என்று 
எழுதினார்‌. ப 


மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சரித்திரத்தில்‌ ஓரிடத்தில்‌ அவர்‌ 
“கோபம்‌ கொண்டு சில காலம்‌ தம்முடன்‌ பேசாமல்‌ இருந்தார்‌ என்று 
எழுதியிருக்கிறார்‌. (யாரோ ஒருவருடைய கோளினால்‌ ஒரு தினம்‌ 
இவர்‌ என்மீது கோபம்‌ கொண்டு என்னுடன்‌ பேசாமல்‌ இருந்து 


186 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


விட்டார்‌, யார்‌ மீது கோபம்‌ வந்தாலும்‌ சில தினம்‌ அவரோடு 
பேசாம3ல இருந்து விடுவது இவர்‌ இயல்பு; எந்தச்‌ சமயத்தும்‌ 
யாரையும்‌ கடிந்து பேசுவதே இல்லை.” இவ்வாறு எழுதிப்‌ பிறகு 
அந்தக்‌ கோபம்‌ ஆறிய நிகழ்ச்சியையும்‌ எழுதி உள்ளார்‌. ட 


(யாரோ ஒருவருடைய கோளினால்‌” என்று தம்‌ ஆசிரியருக்கு 
உண்டான காரணத்தைக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. அந்தக்‌ காரணம்‌ 
இதுதான்‌. 


ஒருநாள்‌ திருவாவடுதுறை ஆதிீனகர்த்தர்‌ ஸ்ரீ மேலகரம்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ ஆ௫சிரியப்பிரானிடம்‌, **கரயத்திரி மந்திரம்‌ 
என்பது என்ன? அதைச்‌ சொல்‌”* என்று அவர்‌ கேட்டார்‌. 
மறைவாக அவர்‌ ஜபிக்க வேண்டிய அந்த மந்திரத்தை வெளிப்‌ 
படையாகச்‌ சொல்லக்‌ கூடாதென்று எண்ணி அதை ஆசிரியர்‌ 
சொல்லவில்லை. அவர்‌ சொல்லாததை யாரேஈ மீனாட்சிசுந்தரம்‌ 
பிள்ளையிடம்‌ சொல்லி, :*சந்நிதானம்‌ கேட்டதற்குப்‌ பதில்‌ 
சொல்லாமல்‌ அலட்சியப்‌ படுத்தி விட்டார்‌'' என்று சொல்லியிருக்‌ 
இரார்‌. அதனால்தான்‌ பிள்ளையவர்களுக்குக்‌ கோபம்‌ உண்டாயிற்று, 


1984-அம்‌ அண்டு வித்துவான்‌ பரிட்சையில்‌ முதல்வராகசி 
தேர்ச்சி பெற்றவருக்குப்‌ பரிசு வழங்குவதற்காக ஆசிரியர்‌ கோவை 
சென்ற போது அந்த நகரசபையினர்‌ ஆசிரியருக்கு ஒரு வரவேற்பு 
அளித்துப்‌ பாராட்டினர்‌. ஒரு தமிழ்ப்புலவருக்கு இத்தகைய 
மரியாதை செய்வது அரிய செயல்‌, “ஐயரவர்கள்‌ இதற்கு எல்லா 
வகையிலும்‌ தகுதி உள்ளவர்‌' என்று பலரும்‌ பாரட்டினர்‌. 


அதன்‌ பிறகு ஆூரியப்பெருமான்‌ சென்னை வந்து சேர்ந்தார்‌. 
கோவை நகரசபையில்‌ இப்படி ஒரு வரவேற்பு அளித்தது தவறு 
என்று சிலர்‌ பின்னால்‌ எதிர்ப்புக்‌ தெரிவித்தரர்களாம்‌, அது பற்றி 
ஓர்‌ அன்பரிடமிருந்து ஆசிரியருக்கு ஒரு கடிதம்‌ வந்தது. பொறாமை. 
புடையவர்களுக்கு எந்த நல்ல காரியமும்‌ வெறுப்பை பட 
என்பது உண்மையாயிற்று, ப 


ஆசிரியப்‌ பெருமான்‌ சஷ்டியப்த பூர்த்தியைச்‌ சிறப்பாக 
நடத்திக்‌ கொள்ளவில்லை, காளஹஸ்தி போய்‌ வந்தார்கள்‌ 
என்பதை முன்பே சொல்லியிருக்கிறேன்‌. அவர்களுக்கு 80-ஆவது 
வயது நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. அதை மிகச்‌ சிறப்பாக நடத்த. 
வேண்டுமென்று கே. வி. இருஷ்ணசாமி ஐயர்‌ நினைத்தார்‌. ஆசிரி 
யரீடமே எதுவும்‌ பிதவக்காமல்‌ திரு பெ. நா. அப்புசாமி ஐயர்‌ 








* ஸ்ரீ மீனாட்செந்தரம்‌ பிள்‌ சரித்திரம்‌, 8-ஆம்‌ பாகம்‌, ப. 98. 


ம. லிட்‌, பட்டம்‌ பெற்றது 187 


முதலிய சில அன்பர்கள்‌ கொண்ட ஒரு குழுவை அமைத்துக்‌: 
கொண்டார்‌. 


ஆூரியப்பெருமான்‌ 64 வயது வரை கல்‌ லுயில்‌ வேலை பார்த்‌. 
தாரர்கள்‌, வேறு யாரும்‌ அதுவரை அவ்வாறு தொடர்ந்து வேலை: 
பார்க்க அனுமதிக்கப்‌ பெறவில்லை, 


ஆயிரரூபாய்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ பிரபந்தங்கள்‌ அச்சிட்டு முடிந்த பிறகு. 
திருப்பனந்தாள்‌ குருபூஜைக்குச்‌ சென்ற காலத்தில்‌ அப்பொழுது 
மடாதிபதியாக இருந்த இரு சாமிநாதத்தம்பிரான்‌ ஆசிரியப்பிரான்‌. 
இருக்கும்‌ இடம்‌ வந்து ஆயிரரூபாய்‌ கொடுத்ததை முன்பு எழுதி 
யிருக்கிறேன்‌. 


அதன்‌ பின்பு என்னை ஒருமுறை திருப்பனந்தாளுக்கு அனுப்பும்‌. 
படி ஆசரியப்பிரானுக்கு தம்பிரான்‌ எழுதினார்‌. நான்‌ அப்படியே 
போனேன்‌. றிது நேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்துவிட்டு ஆயிரம்‌. 
ரூபரயை வருவித்து எனக்கு வழங்கினார்‌; அப்போது, “குமரகுருபர 
சுவாமிகள்‌ பிரபந்தத்தை ஐயரவர்கள்‌ பதிப்பிப்பதற்கு நீ மிகவும்‌ 
துணையாக இருந்திருக்கிறாய்‌, உனக்கு ஏதாவது சம்மானம்‌ செய்ய 
வேண்டுமென்று நினைத்தேன்‌. இதை வர்ங்கிக்‌.கொள்‌. ஆனால்‌ ஒரு. 
விஷயம்‌ சொல்கிறேன்‌.. இதை நான்‌ கொடுத்த விஷயத்தை 
யாருக்கும்‌... : சொல்ல... வேண்டாம்‌. ஐயரவர்களுக்குக்கூடத்‌. 
தெரிவிக்க வேண்டாம்‌ என்றுர்‌. ஐயரவர்களுக்குச்கூட இதரிவிக்க. 
வேண்டாம்‌ என்று ௮வர்‌ சொன்னதைக்‌ கேட்டவுடன்‌ என்‌ நெஞ்சம்‌ 
துணுச்குற்றது. **என்னை ஆட்கொண்ட பிதய்வமாகிய. அவர்‌: 


களுக்குத்‌ தெரிவிக்காமல்‌ எப்படி. இருப்பது?” என்றேன்‌ நான்‌... 


நான்‌ சொன்னதற்குக்‌ காரணம்‌ உண்டு. இந்த செய்தி: 
ஐயரவர்களுக்குத்‌ தெரிந்தால்‌ அவர்‌ அதை மகஒழ்ச்சியோடு தம்‌: 
குமாரரிடம்‌ சொல்வார்‌, உனக்குக்‌ கடைக்கும்‌. நன்மையினால்‌ 
அவருக்கு எவ்வளவு மூழ்ச்சி உண்டாகும்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ அந்தச்‌ செய்‌இியை ஐயரவர்கள்‌ குமரர்‌ மற்றவர்‌ 
களுக்குந்‌ தெரிவிப்பார்‌. உன்னுடன்‌ ஐயரவர்களிடம்‌ பாடம்‌ 
கேட்கும்‌ மாணாக்கர்களுக்கு உன்மேல்‌ பொருமை உண்டாகும்‌. 
அதனால்தான்‌ அப்படிச்‌ சொன்னேன்‌!” என்றார்‌. அதன்பிறகு 
வற்புறுத்தவில்லை. நான்‌. ஆயிரரூபாய்‌ பெற்றதை ஆசிரியப்‌ 
பிரானிடம்‌ சொன்னபோது அவருக்குண்டான மகிழ்ச்சிக்கு அளவே 
இல்லை. தம்மைச்‌ சார்ந்‌ தவர்களுக்கு நன்மை உண்டானால்‌ தமக்கே 
உண்டானது போல மூமும்‌ அரிய பண்புடையவர்‌ ஆசிரியர்‌. 


188 - என்‌ ஆசிரியப்பிரான்‌ 
என்‌ திருமணம்‌ 
நான்‌ ஆரியப்‌ பிரானிடம்‌ வந்து சேர்ந்த போது எனக்குத்‌ 
இருமணம்‌ ஆகவில்லை. அக்காலத்தில்‌ சுதேசமித்திரனில்‌ நிருபராக 
இருந்த விசுவநாதையர்‌ என்பவர்‌ தம்‌ பெண்ணை எனக்குக்‌ 
கொடுக்கலாம்‌ என்று எண்ணினார்‌. அதை ஆசிரியப்பிரானிடம்‌ 
தெரிவித்தார்‌. பெண்ணைப்‌ பார்ப்பதற்காக நானும்‌ ஆசிரியர்‌ 
குமாரராகிய கல்யாண சுந்தரையரும்‌ போனோம்‌. பெண்ணைப்‌ 
பரர்த்தோம்‌. எனக்கு அந்தப்‌ பெண்ணைப்‌ பிடிக்கவில்லை. ஆனால்‌ 
என்‌ கருத்தை வெளியிடாமல்‌, முருகன்‌ விட்ட வழி விடட்டும்‌ 
என்று எண்ணிச்‌ சரி என்று சொல்லி விட்டேன்‌. . 


அதன்‌ பின்பு மறுநாள்‌ ஆரியர்‌ வீட்டுக்கு வருவதாக சொன்ன . 
விசுவநாதையர்‌ வரவில்லை. ஒரு மாத காலத்துக்கு மேல்‌ வரவில்லை, 
பல காலம்‌ கழித்து விசுவநாதையர்‌ என்னைச்‌ சந்தித்தபோது : 
சொன்னார்‌ 2 நான்‌ மறுநாள்‌ வருவதாகச்‌ சொன்னபடி . 
வரவில்லை. அந்தப்‌ பெண்‌ சரியான மூளை வளர்ச்சியில்லா தவள்‌. ப 
உனக்கு அவளைத்‌ திருமணம்‌ செய்து கொடுத்தால்‌ உன்‌ வாழ்வு 
வீணாகிவிடுமே என்று பிறகு தோன்றியது. இரவெல்லாம்‌ நானும்‌ 
என்‌ மனைவியும்‌ தூங்காமல்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடாது; தவறு என்று 
பேசக்‌ கொண்டோம்‌. அதனால்தான்‌ வரவில்லை?” என்று சொன்னார்‌... 
முருகன்‌ திருவருட்‌ செயல்‌ இது என்று எண்ணி வாழ்த்தினேன்‌. ப 


மயிலாப்பூரில்‌ ஆசிரியப்‌ பெருமானுக்கு வேண்டியவராக : 
இராமசாமி ஐயர்‌ என்பவர்‌ இருந்தார்‌. அவருடைய சகோதரி : 
மகளாசய அலமேலு என்பவள்‌ அவரோடு இருந்தாள்‌. “அந்தப்‌. 
'பெண்ணை எனக்குத்‌ இருமணம்‌ செய்து வைக்கலாம்‌? என்று அவர்‌ : 
நினைத்தார்‌. ஒருநாள்‌ என்னை அழைத்துக்‌ கொண்டு ஆசிரியப்பிரான்‌ ப 
அவர்‌ வீட்டுக்குப்‌ போனார்‌. அந்தப்‌ பெண்‌ வந்து. எங்களை 
வணங்கினாள்‌. ஆூரியருக்குப்‌ பிரியமான கோபால்‌ கிருஷ்ண. 
பாரதியாரின்‌ பாடல்‌ ஒன்றைப்‌ பாடினாள்‌. எனக்கு அந்தப்‌ 
பெண்ணைப்‌ பிடித்தது. ஆகவே என்‌ சம்மதத்தைத்‌ தெரிவித்தேன்‌. ப 
. ஆசிரியப்‌ பெருமானுடன்‌ சென்றதனால்‌ நல்ல பெண்‌ கிடைத்தாள்‌ ' 
என்று நான்‌ எண்ணினேன்‌. பிறகு அந்தப்‌ பெண்ணுக்கும்‌ எனக்கும்‌ 
திருமணம்‌ ஆயிற்று. ஆூரியப்பிரான்‌ உடனிருந்து நடத்தி 
வைத்து ஆசி கூறினார்‌. | 


வேலையை நான்‌ மறுத்தது. 


.... அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ துணை வேந்தராக மகாகனம்‌ 
நிவாச சாஸ்திரிகள்‌ இருந்தார்‌. அவர்‌ . விடுப்பில்‌ இருந்த ' 


டி. லிட்‌. பட்டம்‌ பெற்றது 189: 


பொழுது அவர்‌ பணியை மி, ஆர்‌. வேங்கடராம சாஸ்‌ திரிகள்‌ 
பார்த்து வந்தார்‌. அவர்‌ கோடைகானலுக்குப்‌ போயிருந்தார்‌. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்‌ ஆராய்ச்சிதீதுறைக்‌ 
தலைவராக இருந்த சேது எசம்ஸ்தான மகா வித்துவான்‌ 
ரஈ. ராகவையங்கார்‌ அநீத வேலையிலிருந்து ஒய்வு பெற இருந்தார்‌. 
அவருடைய இடத்தில்‌ தக்க புலவர்‌ ஒருவரை நியமிக்க வேண்டு: 
மென்று வேங்கடராம சாஸ்திரியார்‌ நினைத்தார்‌. கும்‌ கருத்தைச்‌ 
சென்னையில்‌ இருந்த கே. வி. இருஷ்ணசாமி ஐயருக்கு, யாரேனும்‌ 
- ஒரு நல்ல புலவரைப்‌ பரிந்துரை செய்ய வேண்டுமென்று எழுதினார்‌. 


கே. வி, இருஷ்ணசாமி ஐயர்‌ என்னை அந்த வேலைக்கு நியமிக்க. 
லாம்‌ என்ற கருத்துடன்‌ அதை ஆரியப்‌ பிரானுக்குத்தெரிவித்தார்‌. 
ஆசிரியருக்கு ஒரு விதத்தில்‌ ம௫ழ்ச்சியும்‌ ஒரு விதத்தில்‌ துன்பமும்‌ 
உண்டாயிற்று, எனக்கு நல்ல வேலை இடைப்பதில்‌ மகிழ்ச்சி; ஆனால்‌ 
என்னைப்‌ பிரிவதில்‌ வருத்தம்‌. ப இ 

எனக்கு அந்த வேலையில்‌ சிறிதும்‌ நாட்டம்‌ இல்லை. ஆசிரியப்‌ 
பிரானைப்‌ பிரியாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே என்‌ நோக்கம்‌, 
என்‌ கருத்தைத்‌ தெரிந்து கொண்ட ஆசிரியா்‌ என்னை அழைத்துக்‌. 
கொண்டு கே. வி. இருஷ்ணசாமி ஐயரிடம்‌ சென்றார்‌. அவரோரடு: 
பேசத்‌ தொடங்கிளார்‌. ர ரர. த 

“தாங்கள்‌ இவனிடத்தில்‌ இவ்வளவு . அபிமானம்‌ வைத்‌. 
இருப்பதை அறிந்து நான்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி அடைகிறேன்‌, ராக 
வையங்கார்‌. பார்த்த வேலையை இவன்‌ நன்றாகப்‌ பார்ப்பான்‌. 
ஆராய்ச்சி செய்வதில்‌. நல்ல தோர்ச்சி உள்ளவன்‌. என்னுடைய 
- பபூதிப்பு வேலைகளில்‌ இவன்‌ உடனிருந்து பல: வேலைகளைச்‌ செய்து என்‌ 
ரெமத்தைக்‌ குறைத்து வருகிறான்‌. இவனுடைய உதவியால்‌ என்னு 
டைய வேலை நன்றாக நடைபெறுகிறது. அத்தகைய ஆராய்ச்சி 
வேலையை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ சிறப்பாக செய்து 
நல்ல பேர்‌ பெறுவான்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. எனக்கும்‌ ஒரு : 
வேலை அங்கே போட்டுத்தரச்‌ சொல்லுங்கள்‌. நானும்‌ இவனுடன்‌ 
இருப்பேன்‌”” என்றார்‌. ப ன்‌ 


இதைக்‌ கேட்டபோது கே. வி, இருஷ்ணசாமி ஐயர்‌ சிரித்துக்‌ 
கொண்டார்‌. என்னைப்‌ பிரிவதற்கு ஆூரியப்பிரானுக்கு விருப்பம்‌ 
இல்லை என்பதைத்‌ தெரிந்து கொண்டு, மேலே வற்புறுத்தவில்லை. 
80-ஆம்‌ ஆண்டு நிறைவு விழா 


ஆசிரியப்பெருமானது 80-ஆம்‌ ஆண்டு நிறைவு விழா மிகச்‌ 
சிறபாகப்‌ - பல்கலைக்‌ கழக. மண்டபத்தில்‌ நடைபெற்றது. 


190 .. என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


ஸர்‌ முகம்மது உஸ்மான்‌ தலைமை கூங்கினார்‌. பல பல நிறுவனங்‌ 
களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ வரவேற்பு வாசித்தளித்தார்கள்‌. சென்னையில்‌ 
இருந்த பல பெரிய மனிதர்கள்‌ அதில்‌ கலந்து கொண்டார்கள்‌. 
ஆ௫ிரியப்பெருமானின்‌ திருவுருவப்‌ படம்‌ ஓன்றை பாது 
பல்கலைக்‌ கழக மண்டபத்தில்‌ திறந்து வைத்தார்கள்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ சென்னையில்‌ மாத்திரமன்றித்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
பலவிடங்களில்‌ சதாபி3ஷே௩க விழாவை மக்கள்‌ நடத்‌ தினார்கள்‌, 
இலங்கை, பார்மா அகிய இடங்களில்‌ கூடத்‌ தமிழ்‌ அன்பர்கள்‌ 
சேர்ந்து இந்த விழாவைச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடினார்கள்‌. 


7984-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 
யவர்கள்‌ சரித்திரத்தின்‌ இரண்டாவது பாகம்‌ வெளிவந்தது 
அந்தப்‌ பாகத்‌ தில்‌ பிள்ளையவர்களிடம்‌ ஆரரியப்பெருமான்‌ அவர்கள்‌ 
படம்‌ கேட்கத்‌ தொடங்கியது முதல்‌ பிள்ளையவர்களின்‌ இறுதிக்‌ 
காலம்‌ வரையிலும்‌ உள்ள நிகழ்ச்சிகள்‌ இருந்தன. 


கரந்தை விழாத்‌ தலைமை 


கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தலைவராக இருந்த ண்ட வி. 
உமாம?கசுவரம்‌ பிள்ளை அந்தச்‌ சங்கத்தின்‌ ஆண்டு விழாவுக்கு வர 
வேண்டுமென்று ஆூரியப்பிரானுக்கு . எழுதினார்கள்‌, தலைமை 
வக்க வரவேண்டுமென்று மாத்திரம்‌ கேட்டால்‌ வர இசைவு தர 
மாட்டார்களோ என்று நினைந்து, இதனோடு சேர்த்துப்‌ பிள்‌ 
யவர்களின்‌ விழாவையும்‌ நடத்தலாம்‌ என்று எண்ணியிருக்கிறோம்‌ 
என எழுஇனார்‌. அதைக்‌ கண்டு ஆசிரியப்பெருமான்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்‌. ்‌ ப தட 


1934-ஆம்‌ வருஷம்‌ மார்ச்‌ 17, 178 தேதிகளில்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தில்‌ 88-ஆம்‌ ஆண்டு விழாவுடன்‌ பிள்ளையவார்கள்‌ இருநாளும்‌ 
சேர்ந்து நடைபெற்றது, ஆசிரியப்‌ பெருமான்‌ குலைமை 
தாங்கினார்‌. பெரும்புலவர்கள்‌ பலர்‌ பேசிஎஞர்கள்‌. இரண்டாவது 
நாளைப்‌ பிள்ளையவர்கள்‌ திருநாளாகக்‌. கொண்டாடினார்கள்‌. அ.தில்‌ 
என்னையும்‌ பேசும்படி ஆசிரியா்‌ பணித்தார்‌. 


வளையாபதி 


1934, ஆம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ தனித்‌ தமிழ்‌ வித்துவான்‌ 
பரீட்சையில்‌ முதல்வர௱ஈகத்‌ தேதர்ச்சி பெற்றவருக்குத்‌ 
திருப்பனந்தாள்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசளிப்பு விழா கோயம்புத்தூரில்‌ 
நடந்தது. அந்த ஆண்டு திரு ஏ. எஸ்‌, நாராயணசாமி நாயுடு 


டி. லிட்‌, பட்டம்‌ பெற்றது 197 


அந்தப்‌ பரிசைப்‌ பெற்றார்‌. ஆூரியப்பிரான்‌ அந்த விழாவுக்‌ 
காகக்‌ கோயம்புத்தூர்‌ சென்றிருந்தார்‌. அந்த அரில்‌ 
வழக்கறிஞர்‌ தொழில்‌ நடத்தி வந்த டி. ஏ. ராமலிங்க செட்டியார்‌ 
ஆூரியப்‌ பெருமானிடத்தில்‌ ஈடுபட்டு அந்த விழாவுக்கு வேண்டிய 
கரரியங்களைச்‌ செய்தார்‌. அந்த விழா முடிந்த பிறகு ஆசிரியர்‌ 
பழைய கோட்டைக்கு வந்தார்கள்‌, அந்தப்‌ பக்கங்களில்‌ ஏடு தேட 
வேண்டுமென்ற . ஆசை இருந்தது. நான்‌ சென்னையிலிருந்து 
சென்று பழையகோட்டையிலிருந்த ஆசிரியருடன்‌ சேர்ந்து 
கொண்டேன்‌. அப்போது யாரோ ஒரு கவிராயரிடத்தில்‌ 
வளையாபதி ஏட்டுச்சுவடி இருப்பதாகச்‌ சொன்னார்கள்‌. அங்கே 
போய்ப்‌ பார்த்தபோது முன்‌ ஒரு முறை அங்கே சென்று ஒரு 
பயனும்‌ இல்லாமல்‌ திநம்பியது நினைவுக்கு வந்தது. அதைப்‌ பற்றி 
முன்பே சொல்லியிருக்கிறேன்‌. 


- ஆசிரியப்பெருமான்‌ பிற்காலத்தில்‌ உரைநடையில்‌ பல அரிய 
கட்டுரைகளை எழுதி வந்தார்‌. தம்முடைய அனுபவங்கள்‌, புலவர்‌ 
களின்‌ வாழ்க்கை ஆ௫யவற்றைச்‌ சுவையான பகுதிகளாகத்‌ தனித்‌ 
தனியே அமைத்து எழுதினர்‌. கலைமகளில்‌ மாதந்தோறும்‌ அவரது 
கட்டுரை வெளியாயிற்று. மற்றப்‌ பத்திரிகைகளின்‌ ஆண்டு மலர்கள்‌ ' 
வெளிவரும்போது அந்த மலர்களில்‌ எல்லாம்‌ எழுதி வந்தார்‌. 
அந்தக்‌ கட்டுரைகள்‌ முதுமை நிலையில்‌ இருந்த ஆசிரியப்‌ 
பெருமானது அநுபவசாரமாக விளங்கின. அவற்றைப்‌ பார்த்த 
தமிழ்‌ மக்கள்‌ மிகவும்‌ இன்பத்தை அடைந்தார்கள்‌. மிகப்‌ பழைய 
நரல்களை எல்லாம்‌ எடுத்துத்‌ தமிழ்நாட்டிற்கு வழங்கிய பெருமான்‌ 
இப்போது விரிவான உரைநடையில்‌ எழுதுவதைக்‌ கண்டு, அவர்‌ 
களுடைய வாழ்க்கை வரலாற்றையும்‌. எழுத வேண்டுமென்று ப 
- விண்ணப்பித்துக்‌. கொண்டார்கள்‌. சாதி, சமயம்‌, குலம்‌ கடந்த 
நிலையில்‌ ஆூரியப்பெருமானிடம்‌ அன்பு வைத்துப்‌ பாராட்டிய 
வர்கள்‌ பலர்‌. இரு ஓய்‌. ஜி, பானேல்‌ என்பவர்‌ பின்வருமாறு 
ஒரு கடி.தம்‌ எழுதினார்‌. ர த்‌. - ப 

“கல்வி விஷயத்தில்‌ தாங்கள்‌ இந்துக்கள்‌, கிறிஸ்துவர்கள்‌ 
என்கிற பேதம்‌ பார்க்கிறவர்கள்‌ அல்லவென்பது அதில்‌ தாங்கள்‌ 
அவேரிநாதபிள்லை, வேதநாயகம்‌ பிள்ளை என்போரைப்‌ பற்றி எழுதி 
யிருப்பதனால்‌ தோன்றுகிறது. மேலும்‌ தாங்கள்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ 
நரலாம்‌ தேதி சென்னை வாலிபர்‌ சங்கக்‌ கட்டிடத்தில்‌ கனம்‌ சற்குணர்‌ 
நாடார்‌ விஷயத்தில்‌ செய்த உபந்நியாசத்தால்‌ சாதிபேதம்‌, மத 
பேதம்‌ பார்க்கிறவர்கள்‌ அல்லவென்பதைக்‌ கண்டுகொண்டேன்‌. 

நான்‌ 1959-ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 5-ஆம்‌ தேதி பிறந்தவன்‌. 
என்‌ தகப்பனார்‌ 88-ஆம்‌ வயதில்‌ மரித்துப்‌ போனாராயினும்‌ என்‌ 


192 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


தாயார்‌ 85-அம்‌ வயதில்‌ மரித்தார்கள்‌. நானும்‌ க்கிரம்‌ மரித்துப்‌ 
போவேன்‌ என்பது என்‌ எண்ணமாயினும்‌ 77 வருடங்களைக்‌ கடந்து 
விட்டேன்‌. தங்களைக்‌ கண்டபின்‌ இன்னும்‌ கொஞ்ச காலம்‌ 
உயி?ராடிருக்கலாம்‌ என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கிறது” * 
என்று உளம்‌ கனிந்து எழு இனார்‌. 


மாணாக்கர்‌ விளையாட்டுக்கள்‌ 


கலைமகளில்‌ ஆரரியப்பெருமான்‌ (மாணக்கர்‌ விளையாட்டுக்கள்‌ * 
என்று தலைப்பிட்டுப்‌ பல நிகழ்ச்சிகளை எழுஇயிருந்தார்‌. 
மாணாக்கர்கள்‌ தம்முடைய அறியாமையினால்‌ கேலி செய்தல்‌ 
போன்ற பல நிகழ்ச்சிகளைச்‌ சுவையாக எழுதினர்‌. 
ஆ௫ூரியப்பெருமானிடம்‌ மாணாக்கராக இருந்த டாக்டர்‌ 
டி. வி, சுவாமிநாத சாஸ்இரி என்பவர்‌ ஒரு கடிதம்‌ எழுதி 
னார்‌. அவர்‌ அப்போது தென்னூரில்‌ இருந்தார்‌. *தங்கள்‌ வியா 
சத்தை ஆவலுடன்‌ ஒரு வார்த்தை விடாது படித்தேன்‌, உடனே 
நான்‌ தங்களிடம்‌ படித்ததும்‌ ஒன்றிரண்டு செய்யுட்களுக்குப்‌ புதிய 
அர்த்தங்கள்‌ கொடுத்துதும்‌, ஒருநாள்‌ வைணவ நாமத்துடன்‌ நான்‌ 
வகுப்புக்கு வந்ததும்‌ எனது ஞாபகத்திற்கு வந்தன. மகழ்ச்சி 
அடைந்ததன்‌. தங்களிடம்‌ பாடம்‌ படித்த எந்த மாணவரும்‌ 
குங்களை மறக்க இயலாது”” என்று எழுதிஞர்‌. ப 


ராஜாஜி பாராட்டு 


கலைமகளில்‌ ஒரு சமயம்‌ *பிச்சைப்‌ பாட்டு' என்ற தலைப்பில்‌ 
ஒரு கட்டுரையை ஆூரியர்‌ எழுதியிருந்தார்‌. பிச்சைக்காரன்‌ 
சொன்ன ஒரு பாட்டு முழுவதையும்‌ கேட்டு அதன்‌ நயம்‌ அறிந்து 
சுவையாக அதை எடுத்துச்‌ சொன்ன கட்டுரை அது, ராஜாஜி 
அவர்கள்‌ அப்போது மாம்பலத்தில்‌ இருந்தார்கள்‌. அதைப்‌ படித்த 
அவர்கள்‌ 88-5-19297 அன்று பின்வரும்‌ கடிகுத்தை எழு தினார்‌. 
நமஸ்காரம்‌. கலைமகளின்‌ சில இதழ்கள்‌ நான்‌ பார்க்காமலே 
தவறிவிடுவது உண்டு. என்‌ தொல்லைகளின்‌ மத்இயில்‌ சில இதழ்களை 
அதிருஷ்டவசத்தால்‌ பார்த்துப்‌ படிக்ஈவும்‌ நேரிடுகிறது. இவ்வாறு 
தங்கள்‌ பிச்சைப்‌ பாட்டுக்‌ கட்டுரையைப்‌ படித்து ஆனந்தம்‌ 
தாங்காமல்‌ இதை எழமுதுகி3றன்‌. 


“அதற்குக்‌ தலைப்பு *“ஊரைச்சுடுமே” என்றே வைத்திருக்க 
லஈம்‌. இக்தகைய ஓர்‌ இரக்தினத்தை நான்‌ எழுியிருந்தால்‌ 
அவ்வாறுதான்‌ பெயர்‌ வைத்‌இருப்பேன்‌. என்ன அழகான கதை! 
என்ன ரஸம்‌!..-இராசகோபாலா௫ஈரி,”* 


37. காந்தி தரிசனம்‌ 


1937ஆம்‌ அண்டு சென்னையில்‌ பார இய சாகித்திய பரிஷத்தின்‌ 
மகாநாடு நடந்தது. அதற்கு மகாத்மா காந்தி தலைமை வகித்தார்‌. 
வரவேற்புக்‌ குழுவின்‌ தலைவராக யாரை நியமிப்பது என்ற 
யோசனை நடத்துபவர்களுக்கு உண்டாயிற்று, ஆசிரியப்‌ 
பெருமானை அழைத்து அவரையே வரவேற்புரையையும்‌ நிகழ்த்தச்‌ 
சொன்னால்‌ மகாநாடு சிறப்பாக நடைபெறும்‌ என்று சபையைக்‌ 
கூட்டியவார்கள்‌ எண்ணினார்கள்‌. இந்தக்‌ கருத்தை நிர்வாகக்‌ 
குழுவைச்‌ சேர்ந்த ஹரிஹர சர்மா ஆசிரியப்பெருமானிட்ம்‌ வந்து 
சொன்னார்‌. “மகாத்மா காந்தி அவர்கள்‌ இம்‌ மகாநாட்டிற்கு த்‌ 
தலைமை வக்க இருப்பதனால்‌, அவரைத்‌ தரிசனம்‌ செய்யும்‌ 
வாய்ப்புக்‌ கடைக்கும்‌ என்பதனால்‌ இதனை ஒப்புக்‌ கொள்கிறேன்‌”? 
என்றார்‌. 73 அர 

அப்படியே அந்தக்‌ கூட்டத்திற்குச்‌ சென்றார்‌. முதலில்‌ 
மகாத்மா காந்தியைத்‌ தரிசித்து வரவேண்டுமென்ற ஆவல்‌ . 
. உண்டாயிற்று. ராஜாஜி ஆூரியப்பெருமானை அழைத்துச்‌ 
- சென்றார்‌. பேர்கும்போது நானும்‌ உடன்‌ சென்றேன்‌. அப்போது. 
- மகாதேவதேசாய்‌ வந்திருந்தார்‌. அவரும்‌ உடன்‌ வந்தார்‌. அவரது 
வடிவம்‌ மனத்தைக்‌ கவர்வதாக இருந்தது. அவரைச்‌ சுட்டிக்‌ காட்டி 
ஆூரியப்பெருமான்‌, **இவர்‌ யார்‌?” என்று ராஜாஜியிடம்‌ 
- கேட்டார்‌. ராஜாஜி என்னைச்‌ சுட்டிக்‌ காட்டி,  £இவரி. 
- உங்களுக்கு எப்படியோ, அப்படி மகாத்மா காந்திக்கு அவர்‌”*. 
- என்று சொன்னார்‌. அப்போது ஆசிரியப்பெருமானின்‌ முகம்‌. 
மலர்ந்தது. மகாதேவ தேசாயைத்‌ தரிசித்துக்‌ கொண்டது. 
மாத்திரம்‌ அல்ல; தமக்கு என்னிடத்திலுள்ள பேரன்பை ராஜாஜி 
அறிந்திருக்கிருரே என்ற எண்ணந்தான்‌ அந்த மலர்ச்சிக்குள்‌. 
காரணம்‌, | 
ப மகாத்மா காந்தி அவர்கள்‌ அமர்ந்திருந்த இடத்திற்கு நாங்கள்‌ 
“போனோம்‌. போனவுடன்‌ ஆசிரியப்பெருமானை நோக்கி காந்தி 
அவர்கள்‌, கையை அமர்த்திக்‌ காட்டி, “உட்காருங்கள்‌ ஐயா” 
என்று தமிழிலே சொன்னார்‌. ஆூரியப்பெருமான்‌ காந்தியின்‌ 
'அருஇல்‌ உட்கார்ந்து றிது நேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. பிறகு 
மகாசபை கூடும்‌ இடத்திற்கு வந்தார்கள்‌, ப 


2004-14 


194 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


தமிழின்‌ பெருமையும்‌, தமிழர்களின்‌ பெருமையும்‌ ஆசிரியர்‌ 
சங்க நூல்களில்‌ எவ்வாறு வருணிக்கப்‌ பெற்றுள்ளன என்பதைக்‌ 
தாம்‌ எழுதிய வரவேற்புரையில்‌ எடுத்துக்காட்டி, மகாத்மா 
காந்தியை வரவேற்பதில்‌ நாம்‌ எவ்வளவு மகிழ்ச்சி அடை 
கி3ரம்‌ என்பதையும்‌ எடுத்துச்‌ சொல்லிச்‌ சபையில்‌ உள்ளவா்‌ 
களையும்‌ காந்தியையும்‌ மகிழ்வித்தார்‌. அந்த வரவேற்பை தறிந்தியி 
லும்‌ மொழி பெயர்த்து வாடத்தார்கள்‌. அதை மொழி 
பெயர்த்தவர்‌ என்‌ நண்பர்‌ திரு கா. ஸ்ரீ, ஸ்ரீ, அவர்கள்‌. 


அந்த வரவேற்பைக்‌ கேட்டு மகிழ்ந்த காந்தியடிகள்‌, தமிழின்‌ 
வடிவமாகவே இருக்கும்‌ இவர்கள்‌ திருவடியில்‌ இருந்து தமிழ்‌ பயில 
வேண்டுமென்ற ஆசை எனக்கு உண்டாகிறது. பல வேலைகளை 
உடைய எனக்கு அந்தச்‌ சந்தர்ப்பம்‌ எப்போது கிடைக்கப்‌ 
. போகிறது?” என்று சொன்னார்‌. மகாத்மா காந்தியாகிய 
தெய்வமும்‌, தமிழ்த்தெய்வமும்‌ சந்தித்த இந்தச்‌ சந்திப்பு என்‌ 
மனத்தை விட்டு என்றும்‌ அகலாது, இருவரும்‌ சத்திய சோதனை 
்‌ செய்தவர்கள்‌. காந்தியடிகள்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ சத்திய சோதனை 
செய்தார்‌. ஆசரியப்பெருமான்‌ தமிழ்‌ நூல்களிற்‌ சத்திய சோதனை 
செய்தவர்‌. ஆ௫ரியப்பெருமானின்‌ பேச்சை ஹிந்தியில்‌ கேட்டுத்‌ 
குமிழ்‌ மொழி இலக்கியச்‌ சுவை மிகுந்தது என்பதை அவர்கள்‌ 
தெரிந்து கொண்டார்கள்‌. பெருங்கூட்டமாக வந்திருந்த காகா 
காலேல்காரும்‌ பிறரும்‌ தமிழின்‌ பெருமையை உணர்ந்து 
மகிழ்ந்தனர்‌. 


வெ, ப, சுப்பிரமணிய முதலியார்‌ 80-ஆம்‌ ஆண்டு நிறைவு 


வெள்ளக்கால்‌ சுப்பிரமணிய முதலியார்‌ கால்நடை மருத்துவத்‌ 
துறையில்‌ பெரிய அதிகாரியாக இருந்தவர்‌, தமிழ்‌ நூல்களில்‌ 
நல்ல பயிற்து உடையவர்‌; முதியவர்‌. கம்பராமாயணத்திலுள்ள 
அரிய பாடல்களைத்‌ தோர்ற்தெடுத்துக்‌ கம்பராமாயண இன்கவிதி 
திரட்டு: என்று வெளியிட்டிருக்கிறார்‌.  ஆசிரியப்பெருமானிடம்‌ 
அவருக்கு அளவிலா மதிப்பு உண்டு. அவருக்குத்‌ இருநெல்வேலியில்‌ 
80-அவது அண்டு நிறைவு விழா நடைபெற்றது. 76-7-19287 அன்று 
பல புலவர்கள்‌ பாராட்டிப்‌ பேச விழா நன்றாக. நிறைவேறியது. 
அந்த விழாவுக்குத்‌ தலைமை தாங்க வேண்டுமென்று இரு டி. கே. ௪. 
அவர்களும்‌, குமாரசாமி ரெட்டியார்‌ அவார்களும்‌ ஆசிரியப்‌ 
பெருமானைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. டி. கே. 9, மிகவும்‌ 
வற்புறுத்திக்‌ கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. “தங்கள்‌ உடல்‌ நிலையை 
உத்தேசித்து, தாங்கள்சகாம்‌ தலைமை வடக்க வேண்டும்‌ என்று 
வற்புறுத்துவதற்கு எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ குயக்கந்தான்‌; 


காந்தி தரிசனம்‌ 195 


என்றாலும்‌, பல காரணங்களை எண்ணி இந்த விழாவுக்குத்‌ தலைமை 
தங்கத்‌ தகுதிஉடையவர்‌ தாங்களே என்பதனால்‌ வற்புறுத்துகிறோம்‌ 
தரங்கள்‌ சுப்பிரமணிய முதலியார்‌ விஷயத்தில்‌ அளவிறந்த ஆர்வம்‌ 
உடையவர்கள்‌. எப்படியும்‌ சரமத்தைப்‌ பாராமல்‌ ஆகஸ்டு மாதம்‌ 
முதல்‌ தேதி அன்று நடைபெற இருக்கும்‌ விழாவுக்கு வந்திருந்து 
தலைமை வஒத்துச்‌ சிறப்பிக்க வேண்டுமென்று எழுதுகிறேன்‌'' எனக்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்‌. ஆூரியப்பெருமானும்‌ ஒப்புக்கொண்டார்‌. 
அப்படியே அங்கே சென்று விழாவை நடத்தி வைத்தார்‌. பழுத்த 
பழம்‌ அகிய வெ.ப, சுப்பிரமணிய முதலியார்‌ : அவர்கள்‌ 
.ஐயரவர்களை வரவேற்க ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துவிட்டார்‌. 
சிறுபிள்ளை போல அவர்‌ ஓடி. வந்து ஆூரியப்பெருமானை 
வரவேற்றார்‌. அந்தக்‌ காட்டு எல்லோர்‌ உள்ளத்தையும்‌ உருக்கியது. 
அந்து முதியவருக்கு ஆ௫ிரியரிடம்‌ இருந்த அன்பை யாவரும்‌ 
உணர்ந்து கொண்டனர்‌. 


500 பேர்‌ கிடைக்கவில்லை 


ஆ௫ரியப்பெருமானுக்கு தமிழிலுள்ள எல்லா நூல்களிலும்‌ 
அதிக ஈடுபாடு இருந்தது சங்க நூல்கள்‌ முதல்‌ நாட்டுப்‌ பாடல்‌ 
வரை எதுவானாலும்‌ அவரது கவனத்தை ஈர்த்தது. பல பிரபந்‌ 
தங்கள்‌ வெளிவராமல்‌ இருந்தன. எப்படியாவது அவற்றை 
எல்லாம்‌ மாதம்‌ ஓன்றாகவாவது வெளியிட வேண்டுமென்று 
நினைத்தார்‌. மாதும்‌ ஒன்றுக்கு ஒரு ரூபாய்‌ தரும்‌ வண்ணம்‌ 500 
போர்களைச்‌ சந்தாதாரார்களாக அக்கினால்‌ மாதம்‌ ஒன்றுக்கு ஒரு 
புத்தகத்தை வெளியிடலாம்‌ என்று நினைத்தார்‌. 1927-ஆம்‌ வருஷம்‌ : 
முதல்‌ முதலாக அழகர்‌ கிள்ளைவிடு தூது வெளியாயிற்று, அதன்‌ 
பிறகு திருவாரூர்க்‌ கோவையை வெளியிட்டார்‌, அனால்‌ ஆசிரியப்‌ 
பெருமான்‌ நினைத்ததைப்‌ போலப்‌ போதிய அன்பார்கள்‌ அதில்‌ 
.ஊளக்கம்‌ காட்டரமையினால்‌ இந்த ஏற்பாடு தொடர்ந்து நடை 
பெற முடியவில்லை, தமிழன்பர்களில்‌ 500 பேர்களாவது இந்த 
முயற்சிக்குத்‌ தொடர்ந்து ஊக்கம்‌ கொடுத்திருப்பார்களேயானால்‌ 
எத்தனையோ பிரபந்தங்கள்‌ வெளிவந்திருக்கும்‌, தமிழைப்பற்றி 
வானளாவப்‌ பேசுவோர்‌ பலர்‌ இருந்தும்‌, புத்தகம்‌ வாங்க ஐந்நூறு 
பேர்‌ இடைக்கவில்லையே என்று வருந்தினார்‌. ஆரியர்‌ இறைவன்‌ 
ஆணை எப்படியோ அப்படித்தான்‌ எல்லாம்‌ நடக்கும்‌ என்று சமா 
தூரனம்‌ அடைந்தார்‌. 


38. குறுந்தொகைப்‌ பதிப்பு 


(சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ நிர்வாக சபையில்‌ டி. சிவராம: 
சேதுப்பிள்ளை என்பவர்‌ உறுப்பினராக இருந்தார்‌. அவருக்கு. 
ஆசிரியப்‌ பெருமானிடம்‌ மிக்க பக்தி. ஆசிரியப்‌ பெருமானுக்குத்‌. 
காரம்‌ ஏதேனும்‌ உதவி செய்யவேண்டுமென்று எண்ணிஞர்‌, 


ஆசிரியப்‌ பெருமான்‌ எட்டுத்‌ தொகை நூல்கள்‌ முழுவதும்‌. 
பதிப்பிக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ கொண்டிருந்தார்‌. இடையிலே. 
வேறு சிலர்‌ சில நூல்களைப்‌ பதிப்பித்துவிட்டமையினால்‌ அவற்றைப்‌: 
பதிப்பிக்க முற்படவில்லை. என்றாலும்‌ குறுந்்தொகையை ஆராரய்ச்சி 
செய்து கொண்டு வந்தார்‌. அதற்கு முன்பே ஓருவர்‌ உரை: 
யெழுதிப்‌ பதிப்பித்திருந்தார்‌; சங்கரநூல்களின்‌ மரபு தெரியாமல்‌ 
ஏதோ ஒருவகையில்‌ உரையெழுதி அச்சிட்டிருந்தார்‌. அவர்‌ 
அச்சிட்டுவிட்ட காரணத்தினால்‌ அதனைக்‌ திரும்பவும்‌ ௮ச்ட வேண்‌: 
டாம்‌ என்று இருந்தார்‌ ஆசிரியர்‌, என்றாலும்‌ பல அரிய குறிப்புக்‌ 
களைச்‌ சேகரித்து வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. அவருக்கு அந்த. 
நூலை நல்ல முறையில்‌ வெளியிடவேண்டுமென்ற ஆர்வம்‌ உள்ளுக்‌ 
குள்‌. இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால்‌ வேறொருவரால்‌ 
அச்சிடப்பெற்ற குறுந்தொகை எங்கும்‌ கிடைக்காமல்‌ இருந்தமை. 
யினால்‌ தம்முடைய முயற்சியைத்‌ தொடங்கலாம்‌ என்று ஆரியர்‌ 
எண்ணினார்‌. 


குறுந்தொகை எட்டுத்‌ தொகையில்‌ இரண்டாவதாகசி 
சொல்லப்‌ பெறுவது. அதற்கு விரிவான உரை எழுத வேண்டு 
மென்று கருதப்‌ பல குறிப்புக்களைச்‌ சேகரித்தார்‌. மற்ற நூல்களுக்கு 
ஆசிரியப்‌ பெருமான்‌ விரிவான உரை எழுதவில்லை; குறிப்புக்களையே 
கொடுத்திருந்தார்‌. ஆனால்‌ குறுந்ததொகையை விரிவான மூறையில்‌ 
உரையுடன்‌ வெளியிடவேண்டுமென்ற முயற்சி அவரிடம்‌ உண்டா 
யிற்று. மிக ஊக்கத்துடன்‌ ஆராய்ந்தார்‌, நச்சினஞார்க்கினியர்‌, 
பேராசிரியர்‌ ஆகிய இரண்டு பேர்களும்‌ முன்பே குறுந்தொகைக்கு: 
உரை எழுதஇியுள்ளார்கள்‌ என்பது வேறு சல குறிப்புக்களிலிருந்து 
தெரியவந்தாலும்‌ அந்த உரைகள்‌ எதுவும்‌ இடைக்கவில்லை. அவை 
'கிடைக்காததனால்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ எதையோ இழந்துவிட்ட 
உணர்ச்சி பெற்றிருந்தார்‌. 


குறுந்தொகைப்‌ பதிப்பு 197 


ஆரியப்‌ பெருமானே குறுந்தொகைக்கு உரையெழுதியவுடன்‌ 
நச்ஏனார்க்கனியரும்‌ பேராசிரியரும்‌ இயற்றிய உரை இடைக்கா 
- விட்டாலும்‌ அதனால்‌ குறையொன்‌ றுமில்லை என்ற “ எண்ணம்‌ பல 
“பேர்களுக்கு உண்டாயிற்று, குறுந்‌ தொகைப்‌ ்‌ பதிப்பு மிக விரிவாக 
அமைந்தது. ஒப்பூமைப்பகுதி முதலியவை மிக விரிவாக 
அங்கங்கே கொடுக்கப்பட்டன. அப்படியே அகராதியும்‌, எல்லாச்‌ 
செய்திகளையும்‌ தொகுத்து முறைப்படுத்தி அமைந்திருந்தது. அதன்‌ 
முகவுரையில்‌ ஆசிரியப்‌ பெருமான்‌ என்னைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


்‌ முன்பு குறிப்பிட்ட என்‌ பிராய முதர்ச்சியாலும்‌ சரீரத்‌ 
தளர்ச்சி முதலியவற்றாலும்‌ முன்போல எந்தக்‌ காரியத்தையும்‌ நான்‌ 
கருதியபடி கனியே இருந்து நிறைவேற்ற இயலவில்லை. ஆயினும்‌ 
மிழ்‌ நரல்களை ஆராய்ந்து பதிப்பித்தலில்‌ உள்ள ஆவல்‌ இன்னும்‌ 
துணியவில்லை. தமிழ்த்‌ தெய்வமே அவ்வப்பொழுது என்‌ கவலையை 
நீக்க வருவதாக எண்ணுகின்றேன்‌. கலாறிலையமாகிய சென்னைச்‌ 
சர்வ கலாசாலையாருடைய பேராதரவால்‌ , வெளிவரும்‌ இத்நாற்‌ 
பதிப்பு, தமிழன்பர்கள்‌ எதிர்‌ பார்க்கிறபடி திருப்திகரமாக அமைய 
(வேண்டுமே என்ற கவலை எனக்கு உண்டு, இச்சமயத்தில்‌ மேற்கூறிய 
வித்துவான்‌ சரஞ்சீவி கி. வா. ஜகந்நாதையார்‌ இத்நாலுக்கு நான்‌ 
பல வருஷங்களாக எழுதியும்‌ தொகுத்தும்‌ வைத்துள்ள பல வகை 
பான ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களையெல்லாம்‌ என்‌ ௧௫ த்துக்கு இணங்க 
முறைப்படுத்தி நல்ல வடிவத்தில்‌ அழகு பெற அமைப்பதிற்‌ பெரி 
தும்‌ துணை புரிந்தார்‌. அவருடைய பேரரற்றலையும்‌ எழுதும்‌ வன்மை 
யையும்‌ தமிழன்பையும்‌ என்‌ . மனமாரப்‌ பாராட்டுகின்றேன்‌-. 
அவருக்கு எல்லா நன்மைகளையும்‌ அளித்தருளும்‌ வண்ணம்‌ 
. தோன்றாத்‌ துணையாக நிற்கும்‌ முழூழுதற்‌ கடவுளை இழைஞ்சு 
இன்றேன்‌'' என்பது அந்தப்‌ பகுதி. ப 


மகர நெடுங்‌ குழைக்காதர்‌ பாமாலை 


தென்‌ திருப்பேரை என்னும்‌ தலத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
'இருமாலின்‌ பெயர்‌ மகரபூஷணப்‌ பெருமாள்‌. அதனைத்‌ தமிழில்‌ 
.மகரநெடுங்‌ குழைச்காதர்‌ என்று வழங்குவர்‌. அவரைப்பற்றிய 
ஒரு பாமாலையை அவரது அன்பர்‌ ஒருவர்‌ சிறையில்‌ இருந்த 
காலத்தில்‌ . பாடியதாக வரலாறு. அதனைத்‌ தஇருநெல்வேலிக்குப்‌ 
பக்கத்திலுள்ளவர்கள்‌ பாராயணம்‌ பண்ணுவது வழக்கம்‌, அதைப்‌ 
பற்றிச்‌ “இறை நீக்கிய செய்யுள்‌ என்ற கட்டுரையை ஆசிரியர்‌ 
அாழுதியிருக்கிறார்‌, ட த்‌ 4 ன த 


196 . என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


சென்னைக்கு வந்த பெரும்புலவரும்‌, கவிஞருமாகிய திரு 
அனந்த கஇருஷ்ணையங்கார்‌ அந்தப்‌ பாமாலையை நல்ல முறையில்‌ 
அச்சிட வேண்டுமென்ற தம்‌ விருப்பத்தை ஆ௫ரியப்பெருமானிடம்‌. 
தெரிவித்திருந்தார்‌. ஆசிரியப்பெருமான்‌ அப்படியே அந்தம்‌ 
பாமாலைக்குக்‌ குறிப்புரை எழுதி, அதைக்‌ கலைமகள்‌ பத்திரிகையில்‌. 
அனுபந்தமாக வெளியிட்டார்‌. பிறகு அது தனிப்‌ புத்தகமாகவும்‌ 
வந்தது. அந்தப்‌ பதிப்பு அந்தப்‌ பாமாலையின்‌ சிறப்பை மிகு திப்‌: 
படுத்தி யாவரையும்‌ மகஒழ்வித்தது. ஆசிரியப்பெருமான்‌ கை. 
வண்ணம்‌ பெற்ற எந்த நூலும்‌ தனிச்சிறப்புடன்‌ விளங்குவதைத்‌, 
தமிழுலகம்‌ நன்கு அறியும்‌. 

பள்ளிக்‌ கூடத்துக்கு நிலம்‌ தந்தது 


ஆ௫ரியப்பெருமான்‌ ஒருமுறை திருவாவடுதுறைக்குச்‌ சென்று: 
விட்டுத்‌ தம்‌ ஊராகிய உத்தமதானபுரத்திற்குச்‌ சென்றிருந்தார்‌. 
அப்போது போர்டு எலிமெண்டரிப்‌ பள்ளிக்கூடம்‌ ஒன்று அக்கர” 
காரத்திற்குள்‌ நடந்து வந்தது. அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ ஹரிசனச்‌ 
சிறுவர்களையும்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்று சிலர்‌ 
ஆலோசனை கூறினார்கள்‌. ௮க்கிரகாரத்திற்குள்‌ இருக்கும்‌ பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ ஹரிசனப்‌ பிள்ளைகள்‌ வந்து படிப்பது என்பது சரியல்ல 
என்று அங்கிருந்தவர்களுக்கு ஓர்‌ எண்ணம்‌ உண்டாயிற்று.. 
எனவே, பள்ளிக்கூடத்திற்கு வேறு இடம்‌ பார்க்கலாம்‌ என்று 
அவர்கள்‌ சொல்லிவிட்டார்கள்‌. அப்போது கிராமத்திற்குச்‌ 
சென்றிருந்த ஆசிரியரிடம்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ கிராம முன்‌ ப்‌ 
அண்ணாசாமி ஐயர்‌ வந்து தெரிவித்தார்‌. ப 


அக்கிரகாரத்திற்குப்‌ புறம்பாக ஒரு புன்செய்‌ நிலம்‌ ஆரியம்‌: 
பெருமானுக்குரியதாக . இருந்தது. அந்த இடத்தில்‌ பள்ளிக்‌. 
கூடத்தைக்‌ கட்டினால்‌ எல்லோரும்‌ வந்து படிப்பதற்கு வசதியாக 
இருக்கும்‌ என்று எண்ணிய ஆசிரியப்பெருமான்‌ அந்த இடத்தையே: 
பள்ளிக்கூடத்திற்கு என்று தானமாக வழங்கினார்‌. கிராமத்தில்‌ 
உள்ளவர்களுக்கெல்லாம்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆசிரியம்‌: 
பெருமான்‌ விருப்பப்படியே, அவருடைய சிறிய தந்தையார்‌ 
பெயரில்‌ அந்தப்‌ பள்ளிக்கூடத்திற்குச்‌ சின்னசாமி நிலையம்‌ என்ற: 
பெயரை அமைத்தனர்‌. உத்தமதானபுரம்‌ குளக்கரையில்‌ அந்தப்‌: 
பள்ளிக்கூடம்‌ சின்னசாமி நிலையமாக விளங்கி வந்தது. 


குமரகுருபரர்‌ பிரபந்தங்கள்‌ 
திருப்பனந்தாள்‌ மடத்திற்குக்‌ காசி மடம்‌ என்ற பெயர்‌ உண்டு.. 
குமரகுருபர முனிவர்‌ காசியில்‌ இருந்து சைவத்தையும்‌ தமிழையும்‌. 
பரப்பினார்‌. அவருக்குப்‌ பின்‌ வந்த பரம்பரையில்‌ ஒருவர்‌ திருப்பனந்‌ 


குறுந்தொகைப்‌ பதிப்பு 199 


தரளில்‌ ஒரு மடத்தை நிறுவினார்‌. காசியில்‌ இருந்த முனிவர்‌ 
நிறுவியதால்‌ அதற்குக்‌ காசிமடம்‌ என்றும்‌ அதன்‌ தலைவர்களுக்குக்‌ 
காசிவாசி என்ற சிறப்புப்‌ பெயரும்‌ வழங்கலாயின. அந்த மடத்தில்‌ 
குலைவர்களாக இருந்தவர்கள்‌ ஆசிரியப்பிரானிடம்‌ பெருமதிப்பு 
உடையவர்களாக இருந்தார்கள்‌. அங்கே சாமிநாதத்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌ மடத்தின்‌ தலைவராக இருந்தார்‌. ஐயரவர்களிடம்‌ 
பாடம்‌ கேட்ட சொக்கலிங்கத்‌ தம்பிரான்‌ சுவாமிகளுக்குப்‌ பிறகு 
அந்த மடத்தின்‌ தலைவராக ஆனார்‌. அவர்‌ கொட்டையூர்ச்‌ சிவக்‌ 
கொழுந்து தே9கர்‌ பரம்பரையில்‌ வந்தவர்‌ அவருக்குதீ தம்முடைய 
மடத்தின்‌ முதல்வராகிய குமரகுருபர சுவாமிகளின்‌ பிரபந்தங்களை 
நல்ல முறையில்‌ ஐயரவர்களைக்‌ கொண்டு அ௮ச்சிடவேண்டுமென்ற 
- அவர உண்டாயிற்று, ஐயரவர்கள்‌ பதிப்பிதீதால்‌ அதற்குதீ குனி 
மெருகு ஏறும்‌ என்று எண்ணினர்‌. தம்‌ விருப்பத்தை ஒருமுறை 
குமரகுருபரர்‌ திருநாளுக்கு ஆசிரியப்பெருமான்‌ சென்றிருந்த போது 
சாமிநாதத்‌ தம்பிரான்‌ வெளியிட்டார்‌, அதுமுதல்‌ ஆ௫ிரியப்பெரு 
மான்‌ அந்தப்‌ பிரபந்தத்திற்குக்‌ குறிப்புக்களை எழுதத்‌ தொடங்கி 
னார்‌. பல காலமாகச்‌ சேகரித்து வந்த. குறிப்புக்களைக்‌ கொண்டு 
அதற்கு மிகவும்‌ விரிவான முகவுரையை அமைத்தார்‌. குமரகுருபர 
சுவாமிகளின்‌ பிரபந்தம்‌ 16-9-1988-இல்‌ வெளிவந்தபோது சாமி 
தாதத்‌ தம்பிரானுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவேயில்லை. 


காசிவாசிப்‌ பெருமான்‌ செய்த அரிய செயல்‌ 


ஒரு முறை அந்தப்‌ புத்தகம்‌ வெளிவந்த பிறகு குமரகுருபர 
சுவாமிகள்‌ திருநாளுக்கு ஆசிரியப்‌ பெருமான்‌ திருப்பனந்தாள்‌ 
சென்றிருந்தார்‌. அப்போது ஆசிரியப்‌ பெருமானைத்‌ தனி இல்லத்தில்‌ 
இருக்கச்‌ செய்து, வேண்டிய உபசாரங்களைச்‌ செய்யும்படி மடாலயத்‌ 
தலைவா்‌ ஏற்பாடு செய்திருந்தார்‌. 


ஆூரியப்பெருமான்‌ வந்திருப்பது தெரிந்து பல புலவர்கள்‌, 
பெரியவர்கள்‌ வந்திருந்து ஆசிரியருடன்‌ அளவளாவுவார்கள்‌. 
பொழுது போவதே தெரியாது. அவர்‌ தங்கிய இடத்திற்குத்‌ 
தோர்ச்லை முதலியவற்றைக்‌ கொண்டு அலங்காரம்‌ செய்வது 
வழக்கம்‌, 


ஒருநாள்‌ மாலை ஏழு மணி இருக்கும்‌; ஆசிரியப்பெருமான்‌ ஒரு 
சாய்வு நாற்காலியில்‌ அமர்ந்திருந்தார்‌. நானும்‌, வேறு சில 
மாணவர்களும்‌ பக்கத்தில்‌ அமர்ந்திருந்தோம்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
கொல்லைப்புறக்‌ கதவின்‌ தாழ்ப்பாள்‌ ஓசைப்பட்டது. மங்கலான 
வெளிச்சத்தில்‌ யார்‌ உள்ளே வருகருர்கள்‌ என்பது ஆரியப்‌ 


200 ப என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பெருமானுக்கு த்‌ தெரியவில்லை. திருப்பனந்தாள்‌ மடத்தின்‌ துலைவா்‌ 
“டமல்ல உள்ளே நுழைந்து வந்தார்‌. நாங்கள்‌ எழுந்து நின்றோம்‌. 
“யர்‌ வருகிறார்கள்‌??? என்று ஆ௫ரியப்பெருமான்‌ கேட்டபோது, 
எசமான்‌ சுவாமிகள்‌ வருகிறார்கள்‌”? என்று சொன்னோம்‌. : அந்த 
மடத்தின்‌ அதிபர்களை எசமான்‌ சுவஈமிகள்‌ என்று வழங்குவது மரபு. 
“அப்படியா?” என்று அவார்‌ எழுந்திருந்தார்‌. தும்பிறான்‌ 
சுவாமிகள்‌ ஆசிரியப்பெருமானிடம்‌ வந்தவுடன்‌, **'சொல்லி அனுப்பி 
யிருந்தால்‌ நானே தங்களிடம்‌ வந்திருப்பேனே; எதற்காகத்‌ தாங்கள்‌ 
இப்படிப்‌ பின்புறக்‌ கதவு வழியாக வரவேண்டும்‌?” என்று 
அன்போடு ஆரிரியப்பெருமான்‌ கேட்டார்‌. 


சாமிநாதக்‌ தம்பிரான்‌ கொட்டையூர்ச்‌ சிவக்கொழுந்து 
தேசிகர்‌ பரம்பரையில்‌ வந்தவர்‌. அந்தத்‌ தேசிகர்‌ கோடீச்சுரச்‌ 
கோவை, தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ உலா; சரபோஜீ பூபாலர்‌ 
குறவஞ்சி என்ற மூன்று நூல்களை இயற்றியிருக்கிறார்‌. அவற்றை 
ஆரியர்‌ அழிய முறையில்‌ பதிப்பித்திருந்தார்‌. அன்றியும்‌ 
திருப்பனந் தாளின்‌ முதல்வராகிய, குமரகுருபர சுவாமிகளின்‌ 
பிரபந்தங்களையும்‌ குறிப்புரை முதலியவற்றுடன்‌ வெளியிட்டி 
ருந்தார்‌. ன ட 

தாங்கள்‌ செய்திருக்கும்‌ உபகாரத்திற்கு இது ஒரு பொருட்டா? 
தங்கள்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ பிரபந்தங்களைப்‌ பதிப்பித் ததன்‌ 
- மூலம்‌ நான்‌ பிறந்த குலத்தை உயா்த்திவிட்டீர்கள்‌; குமரகுருபரர்‌ 
பிரபந்தங்களை வெளியிட்டு நான்‌ புகுந்த மடாலயத்தின்‌ சிறப்பையும்‌ 
உயர்த்திவிட்டீர்கள்‌. இதற்கு நான்‌ என்ன கைம்மாறு செய்தாலும்‌ 
ஈடாகாது” என்று சொல்லி ஆயிரம்‌ ரூபாயை ஆ௫ரியப்பெரு 
மானிடம்‌ வழங்கினார்‌. ஆசிரியப்‌ பெருமானுக்கு அளவிறந்த 
வியப்பு உண்டாயிற்று, பிறர்‌ அறியாமல்‌ இப்படி. வநீது 
பொருளுதவி செய்கிறாரே என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று, 
உள்ளத்தை நெடூழச்செய்யும்‌ இந்த நிகழ்ச்சியை ஆசிரியப்பெருமான்‌ 
பலரிடம்‌ அடிக்கடி சொல்லிச்‌ சொல்லி உருகியது உண்டு. ன்‌ 

ஹிந்தியைப்‌ பற்றி 

1938-ஆம்‌ ஆண்டு சுப்பராயன்‌ அவர்கள்‌ கல்வி மந்திரியாக 
இருந்தார்‌. அப்போது இந்தி எதிர்ப்பு இயக்கம்‌ குமிழ்‌ நாட்டில்‌ 
இருந்து வந்தது, பள்ளிக்கூடங்களில்‌ இந்‌ இயைக்கட்டாயப்‌ பாடமா 
கப்‌ போதிக்க வேண்டுமென்ற முயற்‌க்கு எதிர்ப்பு அதிகமாக இருதி 
தது. டாக்டர்‌ சுப்பராயன்‌ அவர்கள்‌ இந்தியைப்‌ பொறுத்தவரையில்‌ 
ஆூரியப்பெருமானுடைய கருத்து இன்னது என்று தெதெரிந்நு கொள்‌ 


குறுந்தொகைப்‌ பதிப்பு 201. 


வகுற்காக வந்திருந்தார்‌. அதைப்பற்றி ஆ௫ிரியப்பெருமான்‌ 
சொல்லும்போது, “இந்தி படிப்பதில்‌ தவறு இல்லை; ஆனால்‌ அதனைக்‌ 
கட்டாய பாடமாக்கக்‌ கூடாது”? என்ற தம்‌. கருத்தைத்‌ தெரி 
வித்தார்‌. அதைக்‌ கேட்டுச்‌ சுப்பராயன்‌ அவர்கள்‌ ஒருவித ஏமாற்றம்‌ 
அடைந்திருக்கலாம்‌. ஆயினும்‌ ஆசிரியப்பெருமான்‌ தம்‌ உள்ளத்தில்‌ 
தோன்றியதைச்‌ சொன்னார்‌, 


திருச்சி வானொலி 


திருச்சியில்‌ அல இந்திய வானொலி நிலையம்‌ தொடங்கிய 
போது முதல்முதலாக ஆூரியப்பெருமான்‌ அங்கு வந்து பேசவேண்டு ப 
மென்று அழைத்தார்கள்‌. ஆ௫ரியப்பெருமானுக்கு உடல்‌ நலம்‌ 
சரியாக இல்லாமையினால்‌ போகமுடியவில்லை. ஆயினும்‌ ஒரு 
கட்டுரை எழுதி அனுப்பினார்‌. அதனை அங்குள்ளவர்கள்‌ படித்து ஒலி 
பரப்பினார்கள்‌. அந்தக்‌ கட்டுரையில்‌ பிள்ளையவர்களின்‌ சிறப்பை 
விரிவாக எழுதினார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ அவர்‌ ஒரு தமிழ்‌ ஒலிபரப்பு 
நிலையமாக விளங்கினார்‌ என்ற கருத்தை அதில்‌ தெரிவித்திருநீதார்‌. 


கலைமகள்‌ கோவில்‌ திறப்பு விழா 


செட்டிநாட்டில்‌ கொப்பனாப்பட்டி என்ற ஊரில்‌ மெய்யப்பச்‌ 
செட்டியார்‌ என்ற செல்வர்‌ நம்முடைய பண்பாட்டு முறையில்‌ கல்வி 
-கற்பிக்கவேண்டுமென்று கலைமகள்‌ கல்லூரி' என்று பெண்களுக்‌” 
கென்று ஒரு பள்விக்கூடம்‌ தொடங்கினார்‌. அந்தக்‌ கல்‌ லூரியில்‌ கலை 
மகளுக்கு ஒரு சிறு கோவில்‌ அமைத்து அங்கே நாள்தோறும்‌ மசணவி 
கள்‌ வந்து வழிபாடு செய்து வகுப்பறைகளுக்குச்‌ செல்லுமாறு செய்‌ 
குரர்‌.. அந்த கோவிலைக்‌ கட்டின பிறகு ஆ௫ிரியப்பெருமான்‌ வந்து 
அந்தக்‌ கோவிலைத்‌ திறந்து வைப்பது பொருத்தம்‌ என்று 
எண்ணினார்‌. ஆ௫ிரியப்பெருமானுக்கு அப்போது மூதுமையினால்‌- 
மிக்க தளர்ச்சி உண்டாகியிருந்தது. என்றாலும்‌ மெய்யப்பச்செட்டி 
வார்‌ நேரில்‌ வந்து, கோவிலைத்‌ திறந்து வைக்க, **தாங்கள்தாம்‌ 
வரவேண்டும்‌” என்று வற்புறுத்தினார்‌. சென்றுவர எல்லாச்‌ 
'செளகரியங்களையும்‌ செய்து கொடுப்பதாகச்‌ சொன்னார்‌. அப்படியே 
ஆ௫ரியப்பெருமான்‌ 1-6-1989 இல்‌ அங்குச்‌ சென்று அந்தக்‌ கலைமகள்‌ 
கேோரவிலைத்‌ இறந்து வைத்தார்‌. செட்டிநாட்டு நண்பர்கள்‌ . பலா்‌ 
அந்தச்‌ சமயத்தில்‌ அங்கு வந்திருந்து தங்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு வர 
(வேண்டுமென்று அழைத்தார்கள்‌. முதுமை காரணமாகப்‌ பல 
விடங்களுக்கும்‌ போக முடியவில்லை. என்றாலும்‌ பல பெரியவர்கள்‌ 
வந்து பார்த்து விட்டுச்‌ சென்றார்கள்‌. ப 


2௨02 ப என்‌ ஆசிரியப்பிரான்‌ 
டாக்டர்‌ பைதான்‌ 


ஜெொமன்‌ தலைநகராகிய பெர்லினில்‌ டாக்டர்‌ என்‌. பைதாள்‌- 
என்பவர்‌ இருந்தார்‌. அவர்‌ ஒரு பாதிரியார்‌, ஜெர்மன்‌ மிஷனில்‌. 
கும்பகோணத்தில்‌ பல ஆண்டுகள்‌ இருந்தவர்‌. அங்கே இருந்து. 
போது தமிழ்‌ நூல்களைக்‌ கற்றார்‌. பொர்லின்‌ நகர்‌ திரும்பிய பிறகும்‌. 
அங்கே தமிழாசிரியராக இருந்து ஆராய்ச்சி செய்து வந்தார்‌. 


தறிட்லர்‌ ஆர்‌?” என்ற புத்தகத்தை அவர்‌ அப்போது எழுதியிருந்‌. 
தார்‌. அவா்‌ அடிக்கடி ஆசிரியப்பெருமானுக்கு நீண்ட கடிதம்‌. 
எழுதுவது உண்டு. தாம்‌ கும்பகோணத்தில்‌ இருந்தபோது பலரைச்‌: 
சந்தித்த செய்திகளை எழுதுவார்‌. ஆ௫ிரியப்பெருமான்‌ எழுதிய சில. 
குமிழ்க்‌ கட்டுரைகளை அவர்‌ ஜெர்மன்‌ மொழியில்‌ மொழி வாக்க 
வெளியிட்டார்‌. 


என்‌ சரித்திரம்‌” 


ஆ௫ரியப்பெருமானுக்குச்‌ சதாபிஷேகம்‌ நடந்தபோது அவர்‌ 
கும்முடைய வரலாற்றை எழுத வேண்டுமென்று பல நண்பர்கள்‌: 
வற்புறுத்தினார்கள்‌. அப்போது ஆனந்தவிகடன்‌ ஆசிரியராக. 
இருந்த கல்கி அவர்கள்‌ வாரந்தோறும்‌ அவரது சரித்திரக்தை. 
விகடனில்‌ எழுதி வந்தால்‌ அதைப்‌ பலரும்‌ விரும்பிப்‌ படித்தறிய: 
மூடியும்‌ என்றார்‌. ஆனால்‌ அப்போது அதை எழுத முடியவில்லை. 


மறுபடியும்‌ 1988-ஆம்‌ ஆண்டுக்‌ கடைசியில்‌ கல்கி அவர்கள்‌ 
நேரில்‌ வந்து எப்படியாவது 1940-ஆம்‌ வருஷம்‌ முதல்‌ அந்த 
வரலாற்றை எழுத வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்‌? 
அப்போது ஆனந்தவிகடன்‌ ஆசிரியராக அவர்‌ இருந்தார்‌. ஆசிரியப்‌: 
பெருமானுக்கும்‌ தம்முடைய சரித்திரத்தை விரிவான முறையில்‌: 
எழுத வேண்டுமென்ற அவா இருந்தது. ஆகவே, 1940-ஆம்‌ அண்டு-. 
ஜனவரி மாதத்தில்‌ ஆனந்தவிகடனில்‌ *என்‌ சரித்திரம்‌” என்ற. 
பெயரில்‌ எழுத ஆரம்பித்தார்‌. அதற்காகப்‌ பலபல இடங்களுக்கு. 
எமுதி அங்கங்கே உள்ள கட்டிடங்களையும்‌, கோவில்களையும்‌ படம்‌. 
எடுத்து அனுப்பச்‌ சொல்லி வெளியிட்டார்‌. . 


“என்‌ சரித்திரம்‌” தெஈடர்ந்து வெளிவந்தபோது பலர்‌ அதைப்‌. 
படித்துப்‌ பழங்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்த நிலமையை 
அறிந்து பாராட்டி எழுதினார்கள்‌. ஆனால்‌ 1948-ஆம்‌ ஆண்டு: 
ஏப்ரல்‌ மாதம்‌ 88-ஆற்‌ தேதி ஆசிரியப்பெருமான்‌ அவர்கள்‌ ௧௱௨ 
மானதால்‌ அந்த வரலாறு முற்றுப்‌ பெறவில்லை, 


குறுந்தொகைப்‌ பதிப்பு 203: 
நோயும்‌ சிகிச்சையும்‌ 


1939-ஆம்‌ அண்டு நவம்பர்‌ முதலிலிருந்தே ஆசிரியப்‌: 
- பெருமானுக்குசி சிறுநீர்‌ கழிக்கும்‌ இடத்தில்‌ ஏதோ ஒரு புண்‌: 
இருந்து வந்திருக்கிறது. அதை அவர்‌ வெளியில்‌ சொல்லவில்லை... 
ஆனால்‌ அது வர வர அதிமாகித்‌ தொல்லை கொடுத்து வந்குது... 
அதை அறிந்து அவருடைய குமாரர்‌ தக்க மருத்துவரிடம்‌ காட்ட. 
வேண்டுமென்று எண்ணி என்னை அழைத்துக்கொண்டு டாக்டர்‌ 
இருமூர்த்தியிடம்‌ சென்றார்‌. அவர்‌ வந்து பார்த்தார்‌. அது: 
கான்சர்‌ என்று தெரியவந்தது. உடனே சிகிச்சை செய்யாவிட்டால்‌: 
அது படர்ந்து உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும்‌ என்ற உண்மை. 
யைச்‌ சொன்னார்‌. அப்பால்‌ எப்படிச்‌ சிகிச்சை செய்வது என்று. 
எண்ணிஞர்கள்‌. 


1940-ஆம்‌ ஆண்டு ஐனவரி மாதம்‌ டாக்டர்‌ திருமூர்த்தி' 
திரும்பவும்‌ வந்து எப்படியாவது அஸ்பத்‌்இரியில்‌ சோர்த்து அறுவைச்‌: 
சிகிச்சை செய்யவேண்டுமென்று வற்புறுத்திவிட்டுப்‌ போஞார்‌. 
அப்பால்‌ 31-71-7940 அன்று ராயபுரம்‌ ஆஸ்பத்திரியில்‌ ஆரியப்‌: 
பெருமானைச்‌ சேர்த்தார்கள்‌. அங்கே முக்கிய டாக்டராக இருந்த. 
டாக்டர்‌ கனகசபேசன்‌ என்பவர்‌ ஆசிரியப்பெருமானுக்கு வேண்டி௰: 
சிகிச்சை செய்தார்‌. ஆசிரியர்‌ ஆஸ்பத்திரியில்‌ இருந்தபோது: 
எல்லோருக்கும்‌ ௮ச்சம்‌ உண்டாயிற்று. அப்போது அவர்களுடைய. 
சரித்திரம்‌ ஆனந்தவிகடனில்‌ வந்து கொண்டிருந்ததால்‌ அவரைப்‌ 
பற்றி அறிந்த பலரும்‌ நிறையக்‌ கடிதங்கள்‌ எழுதி விசாரித்தார்கள்‌.. 
சிலர்‌ நேரிலேயே வந்து பார்த்துச்‌ சென்றார்கள்‌. அறுவை 
மருத்துவத்திற்குப்‌ பின்பும்‌ வயிறு வீக்கம்‌ முதலிய தொல்லைகள்‌” 
- ஏற்பட்டன. ஆனால்‌ டாக்டர்களது சிறந்த மருத்துவத்தினால்‌ 
எல்லாத்‌ தொல்லைகளும்‌ இறைவன்‌ திருவருளால்‌ நீங்கின. 8-8-1940- 
அன்று ராயபுரம்‌ அஸ்பத்திரியிலிருந்து ஆசிரியர்‌ தியாகராச: 
விலாசம்‌ வந்து த ன்‌ 


சுப்பராயன்‌ விருப்பம்‌ 


சென்னையில்‌ கல்வி மந்திரியாக இருந்த திரு சுப்பராயன்‌- 
ஆசிரியப்பெருமானிடம்‌ கல்‌ லூரியில்‌ படித்தவர்‌, அவர்‌ ஆூரியப்‌: 
பெருமானை அடிக்கடி. வந்து பார்த்துப்‌ பேசிப்போவார்‌. அவா்‌ 
- சிறைக்குச்‌ செல்லும்‌ முன்பு ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. (தங்கள்‌: 
சரித்திரத்தை நான்‌ வாரந்தோறும்‌ படித்து மிகவும்‌ ம௫இழ்சீச: 
அடைந்திருக்கிறேன்‌. சிறையிலும்‌ படிக்கக்கூடிய பாக்கியம்‌. 
கிடைக்கவேண்டும்‌ என்பது என்‌ ஆசை”' என்று எழுதினார்‌. 


9034 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


திருவாவடுதுறை ஆதீன வரலாறு 


ட்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ இருந்து படித்‌. தமையினால்‌ 
ஆசிரியருக்கு அந்த ஆதீனத்தின்‌ மீது அளவிடமுடியாத அன்பு 
இருந்தது. அவர்‌ எங்கே பேசினாலும்‌ திருவாவடுதுறையைப்பற்றிச்‌ 
சொல்லாமல்‌ இருக்கமாட்டார்‌ என்பதை முன்பே சொல்லியிருக்‌ 
கிறேன்‌. அந்த ஆதீனம்‌ பிள்ளையவர்களை ஆதரித்த நினைவும்‌, தாம்‌ 
அங்கே படித்து முன்னுக்கு வந்த நினைவும்‌ சேர்ந்து அந்த மடத்தைப்‌ 
பற்றிய வரலாற்றை விரிவாக எழுத வேண்டு மென்று 
"நினைத்தார்‌. 


அப்போது மடத்தில்‌ இருந்த சங்கரலிங்கத்‌ தம்பிரான்‌ 
என்பவரும்‌ ஆதீன வரலாறு ஆசிரியப்பெருமானால்‌, எழுதப் பெற்று 
வெளிவந்தால்‌ தமிழுலகம்‌ படித்து மிகவும்‌ இன்புறும்‌ என்கிற தம்‌ 
விருப்பத்தை ஆ௫ிரியருக்குத்‌ தெரிவித்தார்‌. ஆசிரியப்பெருமானும்‌ 
அதற்குரிய குறிப்புக்களைச்‌ சேகரித்தார்‌. ஆனால்‌ அது நிறைவேற 
வில்லை. முக்கியமாக, சுப்பிரமணிய தேரைக்‌ குறித்துப்‌ பிள்ளை 
'யவர்களின்‌ சரித்திரத்தில்‌ எழுதயிருக்கிறார்‌. அதற்குப்‌ பின்பு 17- 
ஆவது பட்டத்தில்‌ இருந்தவரைப்‌ பற்றியும்‌ விரிவாக எழுதவேண்டு 
மென்று ஆரியர்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ காலம்‌ இல்லாமையினால்‌ 
.அதை எழுத முடியாமல்‌ போயிற்று. 


இதய ஒலிக்கு மதிப்புரை 


திரு டி.கே. இதம்பரநாத முதலியார்‌ மிகவும்‌ சுவையாகப்‌ 
“பேசுவார்‌. ஆரியப்‌ பெருமானிடம்‌ மிக்க அன்பு உடையவர்‌. 
கம்பராமாயணத்தில்‌ அதிகப்‌ பற்று உடையவர்‌. அவர்‌ சொற்‌. 
'பொழிவைக்‌ கேட்ட பலர்‌ கம்பராமாயணத்தைப்‌ படிக்கத்‌ தொடங்‌ 
.இனார்கள்‌. அவருடைய விளக்கங்கள்‌ நாடக பாணியில்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. அவருடைய கட்டுரைகளை எல்லாம்‌ தொகுத்து (இதய 
ஒலி: என்‌.ற பெயரில்‌ ஒரு புத்தகமாக வெளியிட்டார்கள்‌. அதை 
ஆூரியப்பெருமானுக்கு அனுப்பினார்‌, அதைக்‌ கண்டு ஆசிரியப்‌ 
'பெருமானுக்கு மிக்க உவகையுண்டாயிற்று, அந்த உவகையினால்‌ 
அதைப்‌ பாராட்டி 6-4-1941-இல்‌ ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. 


.... தரங்கள்‌ அனுப்பிய இதய ஒலி” என்ற கட்டுரைத்தொகுதி 
“கிடைத்தது. அருமை மகனை இழந்த துக்கத்தில்‌ ஆழ்ந்திருக்கிற 
தரங்கள்‌ ஞாபகம்‌ வைத்து இங்கிருந்து போனவுடனே அனுப்பியது 
பற்றி என்‌ நன்றியறிவைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


குறுந்தொகைப்‌ பதிப்பு 205: 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள விஷயங்களில்‌ பெரும்பாலன: 
வற்றை முன்பே படித்திருக்கிறேன்‌. இப்போதும்‌ படிக்கக்‌ கேட்‌. 
றேன்‌. இனியும்‌ கேட்பேன்‌. கேட்ககி கேட்கச்‌ சுவை முதிர்‌: 
இன்றதேயொழியத்‌ தளர்ச்சி தோன்றவில்லை. ப 

“இதயத்தில்‌ எழுகின்ற ஒலிகளை இந்த உருவத்தில்‌ எழுதும்‌: 
இறமை உங்களிடம்‌ இருப்பதைத்‌ தமிழ்நாட்டார்‌ பல காலமாக 
அறிந்து மகழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ கட்டுரைகளைச்‌: 
சேர்த்து அச்சிட்டுக்‌ கொடுத்திருக்கும்‌ உபகாரத்தை அவர்கள்‌” 
பாராட்டிப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வார்கள்‌ என்பதில்‌ தடையில்லை. 

“செரல்லுகிற விஷயத்தை மற்ழவர்கள்‌ சந்தோஷமாக. 
அனுபவித்துக்‌ கேட்கும்படி சொல்வதென்பது எல்லோருக்கும்‌ 
வர௱ஈது, அந்த விஷயத்தைத்‌ தாங்களே அனுபவிக்காமல்‌ பே? 
வரும்போது மற்றவர்களுக்கு எப்படித்‌ தெளிவாகும்‌? -தாங்கள்‌: 
முதலில்‌ அனுபவிக்கிறீர்கள்‌. ஒரு முறை அல்ல; பல முறை 
அனுபவிக்கிறீர்கள்‌. உங்கள்‌ இதயத்தைத்‌ தொட்டு எழும்‌ அந்தச்‌ 
சுவை மிகுந்த உணர்ச்சி ஒலிக்கிறது; உரையாக எழுத்தாக ஒலிக்‌ 
சிறது. அப்படி ஊறி எழுந்த அந்த ஒலி மற்றவர்கள்‌ இதயங்‌ 
களையும்‌ தொட்டு இன்புறுத்துகிறது. 


:₹௬௫ கண்ட தமிழர்கள்‌ இன்னும்‌ வேண்டும்‌ வேண்டுமென்று 
உங்களைக்‌ கேட்டுத்‌ தொந்தரவு கொடுக்கப்‌ போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆவலைத்‌ தணிக்கும்‌ முயற்சிக்கு ஏற்ற மன அமைதியையும்‌, ஊக்கத்‌ 
தையும்‌, செளகரியத்தையும்‌ தங்களுக்கு அருளும்‌ வண்ணம்‌: 
இறைவனைச்‌ இத்‌இக்கிறேன்‌'” என்று எழு தினார்‌. 


அந்தக்‌ கடிதத்தைக்‌ கண்டு டி. கே. சி. மிக்க உற்சாகத்துடன்‌ 
14-4-194] இல்‌ பதில்‌ எழுதினார்‌. 


₹-நமஸ்காரம்‌, “இதய ஒலி: புத்தகத்தைப்‌ பார்த்துவிட்டு. 
எழுதியனுப்பிய கடிதம்‌ கிடைத்தது. நேரான அனுபவத்தைக்‌ 
கடிதத்தில்‌ அப்படியே விளக்கியிருக்கிறீர்கள்‌. இங்கே ஆவுடையப்பப்‌ 
பிள்ளையவர்கள்‌ முதலான பல நண்பர்களும்‌ கடிதத்தை வா௫த்துப்‌ 
பார்த்து ரொம்ப அனுபவித்தார்கள்‌. இப்படி இதயத்தில்‌ பட்டதை. 
எழுகிறவர்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ மிக அருமை என்று சொல்லி 
வியக்கவும்‌ செய்தார்கள்‌. ப 


இதய ஓலியைப்‌ படிக்கக்‌ கேட்கிறேன்‌, இன்னும்‌ படிக்கக்‌. 
கேட்பேன்‌ என்று தாங்கள்‌ பிரியத்தை அருமையாகக்‌ காட்டியிருக்‌ 
கிறீர்கள்‌, மேற்படி விஷயத்தை நான்‌ அனுபவித்தால்‌ மட்டுமே 


206 .... என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


பிறரை அனுபவிக்கச்‌ செய்ய முடியும்‌ என்ற அரிய உண்மையை 
அழகாய்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறீர்கள்‌. 


“என்னுடைய கட்டுரையை அப்படியாக ரொம்பப்‌ போர்‌ 
அனுபவித்து விடுவார்கள்‌ என்ற அபிப்பிராயம்‌ எனக்குக்‌ தடை 
, யாது. விஷயம்‌ நடையெல்லாம்‌ பண்டித உலகத்துக்கு உகந்தவை 
அல்ல என்பது எனக்குத்‌ தெரியும்‌. தங்களுக்கும்‌ ஒருவாறு தெரிந்த 
.விஷயந்தான்‌. ஆனால்‌ தங்களுக்கு உவந்தவைதாம்‌ என்று 
தெரிவதிலும்‌, தமிழர்கள்‌ இது மாதிரி வேண்டும்‌ என்று தொந்தரவு 
செய்வார்கள்‌. என்று ஆச கூறுவதிலும்‌ எனக்கு எவ்வளவோ 
'இருப்தியும்‌ எவ்வளவோ ஊக்கமும்‌ பிறக்கின்றன. ப 

தாங்கள்‌ பாராட்டி எழுதியதுபோல்‌ தமிழ்ப்‌ பயிற்சி உடைய 
வர்கள்‌ யாவரும்‌ பாராட்ட மாட்டார்கள்‌ என்பது என்‌ 
அபிப்பிராயம்‌. நண்பார்களுடைய அபிப்பிராயமும்‌ கூடத்தான்‌. 
.என்‌ மனமார்ந்த நன்றியைச்‌ செலுத்திக்கொள்கிறேன்‌. 

குங்கள்‌ அன்புள்ள 
ட. கே. சிதம்பரநாதன்‌” 
7-18-1941-இல்‌ கொள்ளுப்பேரன்‌ வேங்கடகிருஷ்ணனால்‌ 
.கனகரத்னாபிஷேகம்‌ ஆசிரியருக்கு நடைபெற்றது, 


39, இறுதிக்காலம்‌ 
கீழே விழுந்தது 


1942-ஆம்‌ ஆண்டு ஐனவரி 18-ஆம்‌ தேதி இங்கள்‌ இழமை 
வழக்கம்‌ போல்‌ ஆசிரியர்‌ மேல்‌ மாடியில்‌ ஒரு பெஞ்சியில்‌ படுத்‌ 
இருந்தார்‌. விடியற்காலம்‌ 4 மணி இருக்கும்‌. எழுந்திருந்து கீழே 
வரும்‌ போது விழுந்துவிட்டார்‌. முழங்காலில்‌ அடிபட்டு இரத்தம்‌ 
வந்தது, நினைவு இல்லாமல்‌ மயக்கத்துடன்‌ அமர்ந்துவிட்டார்‌. 
அவரைத்‌ தூக்கி வந்து ஒரு நாற்காலியில்‌: அமர வைத்தார்கள்‌. 
பின்புதான்‌ ஞாபகம்‌ வந்தது காலில்‌ வலி அதிகமாகப்‌ பொறுக்க 
முடியாத அளவு இருப்பதாகத்‌ தெரிவித்‌ தார்‌. 

காலையில்‌ ஒரு டாக்டர்‌ வந்து பார்த்து, சுளுக்கு இல்லை என்று 
(சொல்லி, சல தைலங்களைக்‌ கொடுத்துக்‌ தடவச்‌ சொல்லிவிட்டுச்‌ 
சென்றார்‌; ஒரு கட்டும்‌ போட்டுவிட்டுச்‌ சென்றார்‌ பின்னர்ச்‌ சில 
இனங்கள்‌ டாக்டர்‌ இனமும்‌ வந்து பார்த்தார்‌. வலி குறையவே 
இல்லை. ப 


பிறகு டாக்டர்‌ திருமூர்த்தி ஆரிரியப்பெருமானை வந்து 
பார்த்தார்‌. எலும்பு முறிவு இருக்கலாமோ என்று சந்தேகித்து 
எக்ஸ்ரே எடுக்கச்‌ சொன்னார்‌, எக்ஸ்ரேயில்‌ இடுப்பில்‌ எலும்பு 
.மூறிவு இருப்பதாகத்‌ தெரிந்து, உடனே ' டாக்டர்‌ வேண்டிய 
இடுச்சை செய்து படுக்கையிலேயே படுத்திருக்க வேண்டுமென்று 
சொன்னார்‌. ப 5 தார்‌ 


நோயினால்‌, படுத்த படுக்கையில்‌ இருந்த நிலையிலும்‌ ஆரியப்‌ 
(பெருமான்‌ பாடம்‌ சொல்வதை விடவில்லை, எந்த' வகையான 
இளைப்பு இருந்தாலும்‌ பிறருக்குப்‌ பாடம்‌ சொன்னால்‌ அந்த இளைப்பு 
அவருக்கு மறந்தே போகும்‌. தமிழே மருந்தாக இருந்தது. ப 


திருக்கழுக்குன்றம்‌ சென்றது 


அப்போது 8-ஆவது உலக மகாயுத்தம்‌ நடந்துகொண்டிருநீ 
தது, சென்னையில்‌ உள்ளவர்கள்‌ எல்லாரும்‌ குடும்பத்தைக்‌ கலைத்துக்‌ 
கொண்டு வெளியூருக்குப்‌ போனார்கள்‌. முக்கியமாகப்‌ பெண்களை 
வெளியூருக்கு அனுப்பிவிட்டுச்‌ சிலபேர்கள்‌ மாத்திரம்‌ சென்னையில்‌ 
இருந்தார்கள்‌. மருந்துகள்‌ இங்கே சரியாகக்‌.இடைக்கவில்லை. 


208 ப என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அந்தச்‌ சமயத்தில்‌ சென்னையில்‌ இருந்து திருக்கழுக்குன் றத்‌ தில்‌, 
இருவாவடுதுறை மடத்துக்குச்‌ சொந்தமான ஒரு வீட்டில்‌ ஆசிரியப்‌ 
பெருமான்‌ போய்த்‌ தங்கியிருக்கலாம்‌ எனத்‌ தீர்மானம்‌ செய்தார்‌ 
கள்‌. அதன்படி ஏப்ரல்‌ மாதம்‌ 17-ம்‌ தேதி பகல்‌ 3 மணிக்குக்‌ காரில்‌ 
ஏறிப்‌ புறப்பட்டார்கள்‌. 


உ பிணக்கி லாதபெ ருந்து றைப்பெரு 
மான்உன்‌ நாமங்கள்‌ பேசுவார்க்‌ 
கிணக்கி லாததோர்‌ இன்ப மேவருந் 
துன்ப மேதுடைத்‌ தெம்பிரான்‌ 
உணக்கி லாததோர்‌ வித்துமேல்விளை 
ப யாமல்‌, என்வினை ஒத்தபின்‌ 
கணக்‌ கிலாத்திருக்‌ கோலம்‌ நீவந்து காட்டினாய்‌ 
கமுக்‌ குன்றிலே”” 


, அஇருவாசகம்‌. 


என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டார்‌. புறப்படும்போது தம்‌. 
வீட்டைப்‌ பார்த்து, அந்து வீட்டுக்கு மீண்டும்‌ வருவனோ என்று: 
மிகவும்‌ வருத்தத்தோடு கேட்டார்‌. 


நான்கு மணிக்கு த்‌ இருக்கழுக்குன்றம்‌ போய்ச்‌ சேர்ந்தது வண்டி. 


அங்கேயுள்ள சந்நிதித்தெருவில்‌ திருவாவடுதுறை மடம்‌ இருந்தது. 
அங்கே தங்கஇஞர்கள்‌. 


கும்முடைய புத்தகங்களையும்‌ ஏட்டுச்‌ சுவடிகளையும்‌ விட்டுவிட்டு 
வந்துவிட்டதை ஆூரியப்‌ பெருமான்‌ விரும்பவில்லை. குழந்தைகளைப்‌ 
பிரிந்த தாய்போல அவர்‌ நெகிழ்ந்தார்‌. அவரது வேதனையை: 
உணர்ந்து எட்டுச்‌ சுவடிகளையும்‌, புத்தகங்களையும்‌ சென்னையிலிருந்து. 
திருக்கழுக்குன்‌ றத்திற்குக்‌ . கொண்டுபோய்ச்‌ சேர்த்தார்கள்‌. 
பத்து மாட்டு வண்டிகளில்‌ அந்தப்‌ புத்தகங்கள்‌ எல்லாம்‌ வந்து: 
சேர்ந்தன. அதைக்‌ கண்ட பிறகுதான்‌ ஆசிரியப்பெருமானுக்கு. 
ஒரளவு ஆறுதல்‌ உண்டாயிற்று. 


உடல்‌ நலிவு 


திருக்கழுக்குன்றம்‌ வந்த பிறகு உடல்‌ நலத்தில்‌ கொஞ்சம்‌ 
முன்னேற்றம்‌ உண்டாயிற்று. மெல்ல எழுந்து உட்காரக்‌ தொடங்‌ 
கினார்‌. தம்முடைய வரலாற்றை முற்றும்‌ எழுதி முடித்துவிட 
வேண்டுமென்ற ஆசை. . இருந்தது. ஆகவே சென்னையில்‌. 
வைத்திருந்த குறிப்புக்களை எல்லாம்‌ எடுத்து வரும்படியாகத்‌ தம்‌ 
குமாரரை அனுப்பினார்‌. அவரும்‌ அப்படியே புறப்பட்டார்‌. 


இறுதிக்காலம்‌ 209 


டாக்டரும்‌ கவலை இல்லாமல்‌ போய்‌ வரலாம்‌; அப்படி ஒன்றும்‌ 
அபாயம்‌ இல்லை.” என்று சொன்னதால்‌ கிளம்பிச்‌ சென்னைக்குச்‌ 
சென்ளார்‌. 


அப்போது ஆசிரியப்‌ பெருமானுக்கு அருகில்‌ அவருடைய 
கொள்ளுப்பேரன்‌ சங்கரனும்‌, ஆசிரியரிடம்‌ பாடம்‌ கேட்ட 
வேணுகோபாலனும்‌ அல்லது வேறு ஒருவரும்‌ இல்லை. 


நான்‌ என்னுடைய குடும்பத்தை மோசூரில்‌ வைத்திருந்தேன்‌. 
என்‌ தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை என்று கடிதம்‌ வந்ததால்‌ 
நான்‌ மோசூருக்குப்‌ போவதற்கு முன்பு திருக்கமுக்குன்றம்‌ 
சென்றேன்‌. ஆசிரியப்‌ பெருமானைப்‌ பார்த்து நெடுநேரம்‌ பேக்‌ 
கொண்டிருந்தேன்‌. 
“கையைக்‌ கொடு' 


கம்பராமாயணத்தையும்‌, தேவாரத்தையும்‌ நல்ல முறையில்‌ 
அச்சிட வேண்டுமென்ற ஆசை ஆசிரியருக்கு இருந்தது, *₹அந்த 
இரண்டையும்‌ நல்ல முறையில்‌ அச்சிட, *நீ உடன்‌ இருந்து உதவி 
செய்வாயா? கையைக்‌ கொடு' என்னார்‌. 


அந்தத்‌ தஇிருக்கரத்தைப்‌ பரிசிக்கும்‌ பேறு, அதுதான்‌ கடை, சியாக 
இருக்கும்‌ என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. அந்தக்‌ திருக்‌ 
கரத்தைத்‌ தொட்டுக்‌ கண்களில்‌ ஒற்றிக்கொண்டேன்‌. 
தேவார த்தையும்‌, கம்பரரமாயணத்தையும்‌ நல்ல முறையில்‌ 
வெளியிடவேண்டுமென்ற ஆவல்‌ அவரிடம்‌ எந்த அளவுக்கு 
இருத்தது என்பது எனக்கு நன்றாகத்‌ தெரிந்தது. அவரிடம்‌ விடை 
பெற்றுக்கொண்டு என்‌ தந்தையாரைத்‌ காண நான்‌ மோரூர்‌ 
- சென்றேன்‌. ்‌ 
என்‌ தந்தையார்‌ பிரிவு 
மோஞருக்குப்‌ போனபோது என்‌ தந்தையார்‌ மிகவம்‌ அபாய 
அராமரன நிலைமையில்‌ இருந்தார்‌. மறுநாள்‌ இறந்துபோனார்‌. அதனால்‌ 
அங்கேயே தங்கிவிட்டேன்‌. போனவுடன்‌ என்னுடைய நில்பற்றி 
ஆசிரியார்பெருமானுக்கு எழுதி இருந்தேன்‌. உடல்‌ ஜுரத்தோடு 
என்‌ கடிதத்தைப்‌ பார்த்துப்‌ பார்த்து, **தனியாக அவன்‌ என்ன 
செய்வானோ??* என்று வருந்‌ தினார்களாம்‌. 
இறுதிக்காலம்‌ 
உடல்‌ சுரம்‌ அதிகமாகி வருவதைக்‌ கண்டு, அவருடைய 


குமாரருக்குத்‌ தந்தி அடு தலான. அவர்‌ வருவதற்குள்‌ 
2004-14 


210: என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அூரியப்பெருமான்‌ தம்‌ வாழ்வை முடித்துக்கொண்டார்‌. அவரது 
இறுதிக்‌ காலத்தில்‌ அவருடன்‌ .நாம்‌ இருக்கவில்லையே என்ற 
வருத்தம்‌ எனக்கும்‌, அவருடைய குமாரருக்கும்‌ இருந்தது. 


இரங்கற்‌ செய்திகள்‌ 


ஆசரியப்பெருமான்‌ இறைவன்‌ திருவடியை அடைந்த 
செய்தியை அறிந்து தமிழுலகமே மிக்க துயரத்தில்‌ ஆழ்ந்தது. பலர்‌ 
ஆ௫ரியப்பெருமானின்‌ இளவலுக்கும்‌ குமாரருக்கும்‌ இரங்கற்‌ 
கடிதங்களையும்‌ இரங்கற்‌ . பாடல்களையும்‌ எழுதியனுப்பி 
னார்கள்‌. சபைகள்‌ இரங்கல்‌ தீர்மானத்தை நிறைவேற்றின, 
பத்திரிகைகள்‌ ஆரியரின்‌ மறைவைப்‌ பற்றி வருந்தி எழுதின, 
அவ்வாறு வந்தவற்றில்‌ சில (வருமாறு. 


திரு டி. கே. சிதம்பரநாத முதலியார்‌ ;-தமிழ்‌ என்றால்‌ தங்கள்‌ 
குந்தையார்‌, தங்கள்‌ தந்தையார்‌ என்றால்‌ தமிழ்‌ என்று சொல்‌ 
லும்படி. இருந்தது, அவர்களது தமிழ்‌ ஈடுபாடு, தமிழின்‌ உயர்வைப்‌ 
பற்றியும்‌ அதன்‌ வளர்ச்சியைப்‌ பற்றியும்‌ சதா பாவனை செய்த 
வண்ணம்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ வாழ்ந்த உலகம்‌ தனியான 
உலகம்‌ என்றால்‌ மிகை அல்ல. அதுதானே புலமை? தமிழுக்குத்‌ 
தொண்டு செய்யவே பிறந்தார்கள்‌. அருமையான தொண்டுகளையும்‌ 
செய்து முடித்தார்கள்‌. அவர்கள்‌ செய்தது தனிமையான 
தொண்டு, டுனி யார்‌ இந்த விதம்‌ செய்யப்‌ போ ூரூர்கள்‌. 


ஐயரவர்கள்‌ மறைந்த சமயத்தில்‌ நான்‌ உடன்‌ இருக்க முடி 
யாமற்‌ போயிற்று என்பதை முன்பே குறிப்பிட்டுள்ளேன்‌. என்‌: 
குந்தையார்‌ மோசூரில்‌ காலமானார்கள்‌. இரண்டு நாள்‌ கிரியைகளை. 
முடித்துக்‌ கொண்டு எங்கள்‌ ஊராகிய மோகனூர்‌ சென்றேன்‌. 
அங்கே தொடர்ந்து கிரியைகளைச்‌ செய்து வந்தேன்‌. அப்போது 
ஆசிரியப் பிரான்‌ மறைந்த செய்தியை அறிவிக்கும்‌ தந்தி வந்தது. 
நான்‌ பதறிப்‌ போனேன்‌. துடிதுடித்தேன்‌, புலம்பினேன்‌. 
ஆூரியப்பெருமான்‌ குமாரருக்கு 80--4--1948 அன்று ஒரு கடிதம்‌ 
எழுதினேன்‌. அதில்‌, “இந்த சமயத்தில்‌ அங்கே இல்லஈரத மக௱ 
பாவியாகி விட்டேனே என்று அமுது புலம்புகிறேன்‌. போன. 
“செவ்வாயன்று அவர்களிடம்‌ விடை பெற்ற போது அது இறுதி 
விடையென்று நான்‌ சிறிதும்‌ அறிந்து கொள்ளவில்லையே! நேற்றுத்‌ 
குந்தி கிடைத்தவுடன்‌ புறப்பட்டு வராத நிலையில்‌, சிறைப்பட்ட. 
வனைப்‌ போல இருக்கிறேனே! ஐயோ! இப்படியும்‌ ஒரு காலம்‌ 
வந்ததே! எனக்குப்‌ பிரதியட்ச தெய்வமாக இருந்த அவர்களை 
இனி எங்கே போய்த்‌ தேடிக்‌ காண்பேன்‌? திருக்கழுக்குன்றத்துக்குப்‌ 
புறப்படுகையில்‌ **கணக்கிலாத்‌ திருக்கோலம்‌ நீ வந்து காட்டினாய்‌ 
கழுக்குன்றிலே'” என்று சொல்லிக்‌ கண்ணீர்‌ விட்டரர்களே! 
அப்பொழுதே இறைவன்‌ திருவருட்‌ குறிப்பை அவர்கள்‌ தெரிந்து 
கொண்டார்களோ?” ப 


- இறுதிக்காலம்‌ 211 


8-5-1988 அன்றும்‌ ஒரு கடிதம்‌ எழுதினேன்‌; முதல்‌ வாரம்‌ 
'சசெவ்வாய்க்கிமமை விடை பெற்றபோது அடுத்த சனிக்கிழமை 
வருவதாகச்‌ சொல்லி வந்தேன்‌. என்‌ தலைவிதி அதனை நிறை3வற்ற 
முடியாமற்‌ செய்து விட்டது. இங்கே நாளைத்‌ தசாஸ்து. வியாழக்‌ 
கிழமை சுபஸ்வீகரணம்‌, அன்று மாலையே புறப்பட்டுத்‌ திருக்கமுக்‌ 
_ இன்றும்‌ வரலாமென்‌ நிருக்கிறேன்‌. “இரண்டு கன்‌ றினுக்‌ 
.கிரங்குமோர்‌ ஆவென” இருந்து மறுகிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. என்‌ 
உள்ளம்‌ முழுவதும்‌ அங்கேதான்‌ இருக்கிறது.””? மறுபடியும்‌ 6-5-24 
அன்று மற்றொரு கடிதம்‌ எழுதினேன்‌, **என்‌ தந்தையாரின்‌ மரண 
அமயதீதில்‌ அருகில்‌ இருக்கும்படி. கூட்டி வைத்த தெய்வம்‌ ஸ்ரீமத்‌ 
.ஐயரவார்களுக்கு அருகில்‌ இராமல்‌ விலக்கி வைத்துவிட்டது. இதைக்‌ 
காட்டிலும்‌ இடிஷம்‌ வேறு இருக்கப்‌ பேரவதில்லை, வெள்ளிக்‌ 
கிழமை புறப்பட்டுச்‌ சனிக்கிமமையன்று அங்கே வந்துசேர எண்ணி 
பிருக்கிறேன்‌””' என்று அதில்‌ எழுதினேன்‌. 


யாழ்ப்பாணத்தில்‌ இருந்த ௬. நவநீதகிருஷ்ணபாரதி 88 
இரங்கற்‌ பாடல்களை எழுதி அனுப்பினார்‌. அவற்றிற்‌ சில: 


“₹ சந்தமறைக்‌ குல்க்கொழுந்தே, நூலுழவ, கலையரசே, 

சாமி நாதா, 

மைந்தர்களை இனத்தவரை மனை முதலாம்‌ பலபொருளை 
மற்றும்‌ உள்ள 

சிந்தைரநிரம்‌ பண்பினரைத்‌ தீர்த்தத்தை ஆலயத்தைத்‌ 
தீர்ந்தா பேனும்‌ 

நந்தலிலாத்‌ தமிழேட்டுச்‌ சுவடிகளை நயவாது 

ஈடந்த தென்னே !”? 


₹ஈ காணாத நூல்களைக்‌ கண்டெடுக்க வல்லார்யார்‌? 

கண்டெ டுத்தும்‌ 

மாணாத பாடமறிம்‌ தொதுக்கவல்லார்‌ இனியாவர்‌? 
மற்றம்‌ நூலின்‌ 

கோணாத கருத்தையறிந்‌ துரைஇயற்றி எங்களுக்குக்‌ 
கொடுப்பார்‌ யாவர்‌? 

வாளுளைத்‌ தமிழ்க்களித்து வருசாமி நாதஎங்கு 
மறைந்தாய்‌ நீயே?:” 


“இந்தியன்‌ சோஷல்‌ ரிஃபார்மர்‌” (1௩0180 5001௪1 89௦௭) 
என்ற ஆங்கிலப்‌ பத்திரிகையில்‌ இதம்பரத்தில்‌ இருந்த எஸ்‌. ஆர்‌. 
பாலசுப்பிரமணிய ஐயர்‌ ஒரு நீண்ட கட்டுரையை எழுதியிருந்தார்‌. 
அதில்‌ ஆசிரியப்‌ பிரான்‌ வரலாறு முழுவதுமே இருந்தது. அதில்‌, 


212 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


டாக்டர்‌ சாமிநாதையருடைய மறைவு ஒரு காலக்‌ கட்டத்தின்‌ 
முடிவைத்‌ தெரிவிக்கிறது. தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ அவருடைய: 
காலத்தை, “சாமிநாதையர்‌ காலம்‌” என்று நன்கு எடுத்துச்‌ சொல்ல 
லஈம்‌...அவருக்குரிய பெருமையுள்ளபடி. நினைவுச்‌ சின்னத்தை எழும்‌ 
பினாலும்‌ எழுப்பாவிட்டாலும்‌ தமிழ்‌ இருக்கும்‌ வரையில்‌ 
அவருடைய பெயர்‌ விளங்கும்‌'” என்று எழுதினார்‌. பொதிய மலைப்‌ 
பிறந்த தமிழ்‌ வாழ்வறியும்‌ காலமெலாம்‌ புலவோர்‌ வாயில்‌, 
துதியறிவாய்‌ அவர்‌ நெஞ்சின்‌ வாழ்த்தறிவாய்‌ இறப்பின்றித்‌. 
துலங்கு வாயே!” என்று பாரதியார்‌ பாடியது இங்கே நினைவுக்கு, 


வருகிறது. 


40. பண்பு நலங்கள்‌ 


நெடிய உருவம்‌, சாந்தமான பார்வை, சிறிய தொந்தி, 
மெத்தென்ற நடை, இன்சொல்‌, எப்போதும்‌ தமிழைப்‌ பற்றிய 
பேச்சு, தரய பஞ்சகச்ச வேட்டி-இதுதான்‌ ஆசிரியப்பெருமான்‌ 
. யார்‌ பார்த்தாலும்‌ இவர்‌ ஓரு பெரியவர்‌ என்று எண்ணும்‌ 
வகையில்‌ அவர்‌ தோற்றம்‌ இருக்கும்‌. 
சங்க நூல்கள்‌ முதல்‌ சிறிய பதிகம்‌ வரையில்‌ அவர்‌ தமிழ்த்‌ 
குரயின்‌ அணிகலமாக எண்ணி ஆராய்ந்தார்‌. எல்லாவற்றிலும்‌ 
மூழுக்கவனத்தைச்‌ செலுத்தினார்‌. உணவில்‌ சோறு, குழம்பு, 
காய்கறி, கூட்டு, ரசம்‌, பட்சணங்கள்‌ என்று பலவகை உள்ளன 
என்றாலும்‌ சோறே தலைமையான உணவு. அதற்கு வியஞ்சன 
மாகவே மற்றவை உதவுகின்றன. அவ்வாறே சங்கநூல்கள்‌, 
தேவாரம்‌, கம்பராமாயணம்‌, என்பவற்றை ஆழ்ந்து பயில்வார்‌. 
ஒரு பதிகமானாலும்‌ அதில்‌ உள்ள சில நயங்களை ௪ணர்ந்து 
இன்புறுவார்‌. சங்கநூல்களில்‌ முழுகித்‌ இளைத்த அவருடைய 
உள்ளம்‌ தஇிறிபுக யமக அந்தாரதிகளையும்‌ ஆராய்வதில்‌ தளர்ச்சி 
அடைவதில்லை. தமிழ்‌ என்று எதுவாக இருந்தாலும்‌ . அதை 
ஆராயும்‌ ஆர்வம்‌ அவருக்கு என்றும்‌ தணிந்ததில்லை. 


அவருக்குத்‌ தமிழ்‌ ஒன்றே தெரியும்‌ என்றாலும்‌ வடமொழி, 
ஆங்கிலம்‌, தெலுங்கு முதலிய மொழிகளிலுள்ள விஷயங்களை 
வல்லவர்வாய்க்‌ கேட்டு அறிவதில்‌ அவர்‌ ஒரு சிறந்த மாணாக்க 
சாகவே இருந்தார்‌, பெரும்‌ பேரரசிரியர்‌ என்னும்‌ பொருளை 
யுடைய மகாமகோபாத்தியாயப்‌ பட்டம்‌ பெற்ற காலத்திலும்‌ அவர்‌ 
சிறந்த மாணாக்கராகவும்‌ இருந்தார்‌. தாம்‌ அறியாத கருத்தை ஒரு 
சிறுவன்‌ சொன்னாலும்‌ ஏற்றுக்‌ கொண்டு பாராட்டுவார்‌. அதில்‌ 
பயனுள்ளவற்றைக்‌ தம்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வார்‌. 
“காக்கை வாயினும்‌ சொற்‌ கொள்வரால்‌'” என்பது அவருக்கு 
முற்றும்‌ பொருத்தமானது. ப 


ஒருவரை அணு அவருக்குத்‌ தெரிந்தவற்றை உசாவி அறியும்‌ 
போது அவற்றைப்‌ பொறுமையோடு கேட்பார்‌. சம்பந்தம்‌: 


214 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


இல்லாத பல செய்திகல்‌ அவர்‌ கூறினாலும்‌ அவற்றைப்‌ புறக்கணிக்‌ 
காமல்‌ குறித்துக்‌ கொள்வார்‌. அவை அத்தனையும்‌ பயன்படும்‌ 
என்று சொல்ல முடியாவிட்டாலும்‌, ஏதேனும்‌ ஒன்று பயனுள்ள: 
தாக இருந்தால்‌ போதும்‌ என்பது அவர்‌ எண்ணம்‌. அதனால்‌ பயன்‌ 
இல்லாத பலவற்றை அவர்‌ சொன்னாலும்‌ அவற்றை அலட்சியம்‌. 
செய்யாமல்‌ கேட்பார்‌. அலட்சியம்‌ செய்தால்‌ அவருடைய ஊக்கம்‌. 
குறைந்து விடுமென்றும்‌ சொல்ல வேண்டியவற்றைச்‌ சொல்லாமல்‌. 
இருந்து விடக்கூடும்‌ என்றும்‌ கருதுவார்‌. 


அவருடைய உழைப்பையும்‌ பொறுமையையும்‌ அளவிட்டுச்‌: 
சொல்லமுடியாது. ஒரு செய்யுளுக்கு எளிதில்‌ பொருள்‌ விளங்கா: 
விட்டால்‌ அதனை அறியும்‌ வரையில்‌ திருப்பித்‌ திருப்பிப்‌ படித்துச்‌ 
சிந்திப்பார்‌. ஓர்‌ அரிய கருத்துப்‌ புலப்பட்டுவிட்டால்‌ தம்முடைய 
தோளைத்‌ தாமே தட்டிக்‌ கொள்வார்‌. ப 


அவருடைய பேருழைப்புக்கு அடுத்தபடி அவருடைய நன்றி' 


அதை மறவாமல்‌ பாராட்டுவார்‌. அவர்‌ எழுதிய *என்‌ 
சரித்திரத்‌” தில்‌ இத்தகைய நிகழ்ச்சிகள்‌ பலவற்றைக்‌: 
காணலாம்‌. 


அவருடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டவையாவும்‌ மிகச்‌ சிறந்த. 
நூல்களாக இருக்கும்‌ என்று சொல்வதற்கில்லை; என்றாலும்‌ குமிழ்‌. 
என்பதற்காக அவற்றிலும்‌ தம்‌ உள்ளத்தைச்‌ செலுத்தி ஆராம்‌ 
வார்‌. அருமையான சங்க நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்த அவர்‌ பல: 
சிறிய பிரபந்தங்களையும்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. அவற்றிலும்‌. 
குறிப்புரைகள்‌, பாட பேதங்கள்‌, ஆராய்ச்சிப்‌ பண்புடைய 
முகவுரை, அகராதி யாவும்‌ இருக்கும்‌. அவருடைய பதிப்புக்களில்‌. 
உள்ள அகராதிகளைத்‌ தொகுத்தாலே பேரகராதியாக விளங்கும்‌. 


மூகவுரையில்‌ நூலின்‌ இயல்பு, அதில்‌ உள்ள சிறப்புக்கள்‌, அதன்‌ 
மூலச்சுவடி கஇடைத்தவரலாறு, அதை ஆராயும்போதும்‌ பதிப்பிக்கும்‌. 
போதும்‌ உடனிருந்து துணை செய்தவர்களின்‌ பெயர்கள்‌ இவற்றை 
எடுத்துக்‌ காட்டுவார்‌. அவர்களை மனமாரப்‌ புகழ்வார்‌. *இளமை, 
முகல்‌ தமிழ்த்‌ தொண்டிலே பொழுது போக்கி வரும்‌ எனக்குச்‌ சில. 
வருஷங்களாக உள்ள முதுமைத்‌ தளர்ச்சியால்‌ நான்‌ எண்ணிய: 
வற்றை எண்ணியபடியே என்னால்‌ செய்ய முயலவில்லை. ஆயினும்‌,. 
சுவையுள்ள தமிழ்‌ நூல்கள்‌ வெளிவர வேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
மட்டும்‌ இருந்து வருகிறது, இந்நிலைமையில்‌ இப்பதிப்பு: 
விஷயத்தில்‌ என்‌ கருத்தையும்‌ குறிப்பையும்‌ தெளிந்து உதவி: 


பண்டி நலங்கள்‌ 215 


புரிந்தவர்‌ மேற்கூறிய ஐகந்நாதையார்‌. அவருடைய பேருழைப்பே 
இப்பதிப்பிலுள்ள ஆராய்ச்சியும்‌ குறிப்புரையும்‌ இம்முறையில்‌. 
அமைந்திருப்பதற்குக்‌ காரணம்‌ என்பதை இதன்‌ மூலமாகத்‌ 
தமிழன்பார்களுக்குத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌” என்று (குமர 
குருபர சுவாமிகள்‌ பிரபந்தங்கள்‌” என்னும்‌ நூலின்‌ முகவுரையில்‌ 
எளியேனைப்‌ பற்றி எழுதியிருக்கிறார்‌. “ஈதல்‌ அரிதெனினும்‌ இன்‌ 
சொலினும்‌ நல்கூர்தல்‌, ஒஓ பெரிது கொடிதம்மா”' என்று குமர 
குருபரர்‌ சொல்வார்‌. அதனைத்‌ தம்‌ எழுத்திலும்‌ சொல்லிலும்‌ 
லோபமின்றி அவர்‌ வெளிப்படுத்தும்‌ இயல்பை எவ்வளவு பாராட்‌ 
மூனாலும்‌ தகும்‌. இராமபிரான்‌ அணை கட்டும்போது ஓர்‌ அணில்‌ 
தன்‌ மேலுள்ள மணலை அந்த அணையில்‌ உதறியதை அப்பெருமான்‌ 
பாராட்டி அதைத்‌ தடவிக்‌ கொடுத்தாரென்றும்‌, அதனால்‌ 
அணிலின்‌ முதுகில்‌ கோடுகள்‌ உள்ளன என்றும்‌ சொல்வார்கள்‌. 
இது புராணக்கதை. ஆனால்‌ ஆூரியப்பிரான்‌ பிரத்தியட்சமாக 
இத்தகைய செயலைச்‌ செய்தது எத்தனை பெருந்தன்மை! பெரிய 
மலை ஒரு சிறிய மணல்‌ துகளைப்‌ பாராட்டியது போன்ற செயல்‌ 
அல்லவா இது? 


குமிழை அரை குறையாகப்‌ படித்தவர்‌ தம்பால்‌ வந்தால்‌ 
அவரோடு பேசி, அவருடைய குறைபாடுகளை உணர்ந்தாலும்‌ 
அவற்றைச்‌ சுட்டிக்‌ காட்டிக்‌ கண்டிக்கமாட்டார்‌. “உனக்குள்ள 
துமிழன்பு சிறந்தது. ஒரளவு படி.த்திருக்கிறாய்‌. கற்றவர்களை அணு 
இன்னும்‌ நன்றாகப்‌ படித்தால்‌ நீ பெரிய புலவன்‌ ஆவாய்‌” என்று 
களக்கம்‌ அளிப்பார்‌. இன்ன முறையில்‌ கற்க வேண்டும்‌ என்றும்‌. 
சொல்வார்‌. ர டட 


ஆனல்‌ யாரேனும்‌ தாம்‌ மிகப்‌ படித்தவராக எண்ணிக்‌ 
கொண்டு வந்தாலும்‌ அவர்களைச்‌ இல கேள்விகள்‌ கேட்டு 
மடக்குவார்‌. அவர்‌ தம்‌ கர்வம்‌ அடங்கிச்‌ செல்வார்‌. 


பழைய நூல்‌ எதுவானாலும்‌ அதன்பால்‌ மதிப்பு வைத்து 
வெளியிடுவார்‌. அதில்‌ பிழையிருந்தாலும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
வெளியிடுவார்‌, பழைய தமிழ்‌ நூல்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ 
என்பதே அவருடைய நோக்கம்‌. அவர்‌ பதிப்பித்த **சிவசிவ 
வெண்பா”:” என்பதை இதற்கு உதாரணமாகச்‌ சொல்லலாம்‌. 
அந்து நூலின்‌. வெண்பாக்கள்‌ சிலவற்றில்‌ வெண்டமா தவறி 
யிருக்கும்‌ என்றாலும்‌ ௮து பழைய நரல்‌ என்பதனால்‌ அதனை வெளி 
யிட்டார்‌. அதன்‌ முகவுரையில்‌ அந்தப்‌ பிழையை எடுத்துக்‌ 
காட்டினார்‌. ப அசித்‌ 


216 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


எற்த நூலானாலும்‌ அவர்‌ கைபட்டால்‌ அது தனி மெருகுடன்‌ 
விளங்கும்‌. ₹அழகர்‌ கிள்ளை விடுதூது” என்ற நூலை முன்பே ஒருவர்‌ 
பதுப்பித் திருந்தார்‌. பெருக்கல்‌ வாய்பாடு போல அதன்‌ 
தோற்றம்‌ இருந்தது. ஆ௫ரியப்பிரான்‌ அதைப்‌ பதிப்பித்திருக்‌ 
கிறார்‌. அதையும்‌ பிறர்‌ பதிப்பித்த நூலையும்‌ பார்க்கும்போது 
அஜ கஜாந்தரமாகத்‌ தோன்றும்‌. மற்ற நூல்களின்‌ அமைப்பைப்‌ 
போலவே குறிப்புரையையும்‌ விரிவான முன்னுரையையும்‌ இணைத்து 
அதை வெளியிட்டார்‌. *மகரநெடுங்‌ குழைக்‌ காதர்‌ பாமாலை! 
என்பது ஒரு நூல்‌, அதுவும்‌ முன்பே ஒருவரரல்‌ பதிப்பிக்கப்‌ . 
“பெற்றது. அதை ஆசிரியப்பிரான்‌ பதிப்பித்தார்‌. வழக்கம்‌ 
போலக்‌ குறிப்புரையையும்‌, அந்த நூல்‌ தோன்றிய சுவையான 
வரலாற்றையும்‌ அந்தப்‌ பதிப்பில்‌ காணலாம்‌. அவர்‌ கைபட்ட 
எதுவும்‌ தனிச்‌ சிறப்புடன்‌ விளங்கும்‌ என்பதை அவர்‌ வெளியிட்ட 
சிநு பிரபந்தங்களைக்‌ சண்டு அறியலாம்‌. 


(இவ்வளவு காரியம்‌ செய்து விட்டோம்‌!” என்ற திருப்தி 
அவருக்கு என்றுமே இருந்ததில்லை. ₹*எல்லா நூல்களையும்‌ . பஇப்‌ 
பிக்கும்‌ பேரார்வம்‌ இருந்தது. தமிழ்‌ மக்கள்‌ அவர்‌ கைப்பட 
எல்லா நூல்களும்‌ வெளிவர வேண்டுமென்ற விரும்பினார்கள்‌. 
58 ஆண்டு வாழ்ந்த அவர்‌ இருபத்தைந்தாவது பிராயம்‌ தொடங்கி 
இடைவிடாமல்‌ உழைத்தும்‌ ஆராய்ந்தும்‌ செய்த அற்புதத்‌ 
இருக்ிதொண்டு, **ஒருவரா இவ்வளவையும்‌ செய்தார்‌?*' என்று 
வியப்பில்‌ ஆழ்த்தும்‌, பிற்காலத்தில்‌ இதை நம்பாமல்‌, *யாரி 
யாரோ செய்தவற்றை அவர்‌ பேரால்‌ வெளியிட்டிருக்கிறார்சள்‌” 
என்று சொல்லவும்‌ கூடும்‌. **நாம்‌ இதுவரையில்‌ உண்ட உணவை 
எண்ணிப்‌ பாருங்கள்‌. ஓர்‌ அன்ன மலையாகவே அவை இருக்கும்‌. 
அதையும்‌ இடைவிடாமல்‌ தளர்ச்சியின்றிச்‌ செய்தால்‌ மலைகளைப்‌ 
படைப்பது போன்ற செயல்களைச்‌ செய்ய முடியும்‌”? என்று அவர்‌ 
சொல்வார்‌. 


அடிக்கடி அவரைப்‌ பல ஊர்களிலுள்ள சபையினர்கள்‌ தலைமை 
தாங்கிச்‌ சிறப்பிக்க அழைப்பார்கள்‌. சிலவற்றை ஒப்புக்‌ கொண்டு 
போய்ச்‌ சிறப்பிதீது வருவார்‌. அழைக்கும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ 
போனால்‌ தம்‌ தமிழ்ப்பணி தடைப்படும்‌. என்ற எண்ணமே அதற்குக்‌ 
காரணம்‌, 


- அவிநாசியில்‌ இருந்த கருணாம்பிகை சபை என்ற சபைக்கு ஒரு - 
முறை சென்று தலைமை தாங்கினார்‌. அடுத்த ஆண்டும்‌ வந்து 
- சிறப்பிக்க வேண்டுமென்று சபையினர்‌ வற்புறுத்தினர்‌. அதனால்‌ 
இரண்டாவது முறையும்‌ அங்கே சென்று சிறப்பித்தார்‌, அந்த . 


பண்டி நலங்கள்‌ ப ப 217 


அரில்‌ ஒரு பத்திரிகையை நடத்திய ஒருவர்‌ பொறாமை மிகுதி 
பினால்‌, **இவரைத்‌ தவிர வேறு புலவர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ இல்லையா? 
இவரையே ஏன்‌ அழைக்க வேண்டும்‌?” என்று தம்‌ பத்திரிகையில்‌ 
எழுதினார்‌, அதைக்‌ கண்டு ஆசிரியர்‌ வருந்தினார்‌. சில நாட்கள்‌ 
கழித்து அவிநாசியிலிருந்து ஆசிரியருக்கு ஒரு கடிதம்‌ வந்தது, 
4-தங்களைக்‌ குறை கூறி எழுதியவர்‌ தம்‌ கை புழுத்து நோய்வாய்ப்‌ 
பட்டு இறந்து போனார்‌'” என்று ஒருவர்‌ எழுதியிருந்தார்‌. அதைக்‌ 
கண்டு ஆரியர்‌, “குறை கூறுவது சிலர்‌ இயல்பு, அதனால்‌ அவரிடம்‌ 
நல்ல குணங்கள்‌ இரா என்று சொல்ல முடியாது. பாவம்‌! அவர்‌ 
இறந்தது பெரிய துர்ப்பாக்கயம்‌'* என்று வருந்தினார்‌. தம்மை 
அவமதிப்போரையும்‌ தமக்குத்‌ இங்கு இழைக்க முயல்பவர்களையும்‌ 
அவர்‌ வெறுப்பதில்லை. “என்னுடைய வினைப்பயனே இப்படி 
முடிந்தது?” என்று வருந்துவது அவர்‌ வழக்கம்‌ பொருமையினால்‌ 
யாரேனும்‌ எழுதினால்‌ அதைப்‌ பொருட்படுத்துவது இல்லை. 
அதற்கு ஓர்‌ உதாரணம்‌ என்‌ நினைவுக்கு வருகிறது. 


ஒரு முறை ஒருவர்‌ ஆசிரியரைக்‌ குறை கூறி எழுதியிருந்தார்‌. 
அவர்‌ கூறியதற்கு ஒரு பதில்‌ எழுதி அதைக்‌ கும்பகோணம்‌ 
கல்லூரியில்‌ இருந்த சாது சேஷையர்‌ என்ற பேராசிரியரிடம்‌ 
காட்டினார்‌. அவர்‌ அதை உடனே இழித்துப்‌ போட்டுவிட்டு, 
உலகத்தில்‌ தாம்‌ நல்ல காரியங்களைச்‌ செய்ய முடியாவிட்டாலும்‌ 
நல்லது செய்தவார்களைக்‌ குறை கூறுவோர்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்களுக்குப்‌ பதில்‌ எழுதுவதனால்‌ தமிழ்த்‌ தொண்டுக்காக நீங்கள்‌ 
(செலவிடும்‌ காலம்‌ வீணாகும்‌, ஆகையால்‌ இவற்றையெல்லாம்‌ 
பொருட்படுத்தாமல்‌ உங்கள்‌ வேலையைச்‌ செய்து வரவேண்டும்‌”* 
என்றார்‌. அதைப்‌ பொன்னேபோல்‌ போற்றித்‌ தம்மைக்‌ குறை 
கூறும்‌ கண்டனங்களுக்குப்‌ பதில்‌ எழுதுவதைச்‌ செய்யாமல்‌ தம்‌ 
பணியைத்‌ தொடர்ந்து நடத்தினார்‌. பல சமயங்களில்‌ அவ்வாறு 
.'ருறை கூறியவர்கள்‌ பிறகு மனம்‌ திருந்தித்‌ தாம்‌ செய்ததற்கு மனம்‌ 
வருந்தி ஆசிரியரிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டதும்‌ உண்டு.. 


ஆசிரியருக்கு அளுந்து சம்பந்தமான பண்டங்களில்‌ விருப்பம்‌ 
அதிகம்‌. திருப்பதித்‌ திருமால்‌ வடை கடினமாக இருக்கும்‌, அதைக்‌ 
கடித்துத்‌ இன்று சுவைப்பார்‌. மிளகு வடையில்‌ அவருக்கு விருப்பம்‌ 
உண்டு. இவ்வாறு கடினமான பண்டங்களைக்‌ கடித்துத்‌ தின்பதனால்‌ 
அவருடைய பற்கள்‌ இறுதி வரையில்‌ உறுதியாக இருந்தன. 
அவருடைய பற்களிலும்‌ உறுதியிருக்கும்‌; சொற்களிலும்‌ உறுதி 
பிருக்கும்‌; ப 


தம்முடைய நூல்களுக்குச்‌ சிறப்புரை தரவேண்டுமென்றும்‌, 
முகவுரை தரவேண்டும்‌ என்றும்‌ பலார்‌ எழுதுவார்கள்‌. அப்படி 


218 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


வரும்‌ எல்லா நூல்களும்‌ சிறந்தனவாக இருக்கும்‌ என்று சொல்ல: 
முடியாது. அத்தகைய நூல்களுக்கும்‌ தம்‌ கருத்தை எழுதுவார்‌.. 
“இந்த நூலை இயற்றியவர்‌ மிகவும்‌ ஆர்வத்துடன்‌ எழுதியிருக்கிறுர்‌.. 
அது போற்றுவதற்குரியது, இவர்‌ நினைத்த பயன்‌ இடைக்க. 
வேண்டும்‌. இதைவிடச்‌ சிறந்த நூல்களை இவர்‌ எழுத வேண்டு. 
மென்று வாழ்த்துகிறேன்‌” என்று குறிப்பிடுவார்‌. நாலை. 
எழுதியவர்‌ உவகையடைவார்‌. புத்தகம்‌ சிறப்புடையது என்று: 
எழுதவில்லையே என்ற எண்ணமே அவருக்கு உண்டாகாது. 


மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லும்போது அவா்‌ படிக்கும்‌. 
முறைபிலிருந்தே அவர்கள்‌ தகுதியை அறிந்து சொல்லுவார்‌, 
சிலருக்கு விளக்கமாகச்‌ சொல்வார்‌; இடையிடையே தம்‌. 
அநுபவங்களை எடுத்துரைப்பார்‌. சிறிய சிறிய கதைகளைச்‌ சொல்லி! 
இன்பமட்டுவார்‌. அவற்றை ஊறுகாய்க்‌ கதைகள்‌ என்பார்‌, 
உணவை உண்பதற்கு ஊறுகாய்‌ பயன்படுவது போல அவை பயன்‌: 
படும்‌. பெரும்பாலும்‌ நகைச்சுவை நிரம்பியதாக இருக்கும்‌. ஓர்‌ 
உதாரணம்‌ சொல்கி[றன்‌. 


நான்‌ வீதி வழியே நடந்து சென்று கொண்டிருந்தேன்‌ 
அப்போது ஒருவர்‌ காரில்‌ வந்து கொண்டிருந்தார்‌. என்னைக்‌: 
கண்டதும்‌ நிறுத்தினார்‌. என்னை ஏற்றிக்‌ கொண்டு நான்‌ பேரக. 
வேண்டிய இடத்திற்குக்‌ கொண்டுபோய்‌ விடுவார்‌ என்று 
தினைத்ததன்‌. அவர்‌, ₹நீங்களா? இன்னும்‌ இருக்கிறீர்களா? 
நமஸ்காரம்‌” என்று சொல்லிக்‌ காரை ஒட்டிக்‌ கொண்டு போப்‌ 
விட்டார்‌.” இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகளைத்‌ தம்‌ அதுபவத்தில்‌: 
உணர்ந்து அவற்றை எடுத்துக்‌ கூறி நகைப்பார்‌. 


தாம்‌ கண்டறிந்த பெரியவர்களுடைய வரலாற்றை நினைவில்‌. 
வைத்துக்‌ கொண்டு, பாடம்‌ சொல்லும்போது அவர்களைப்‌ பற்றிச்‌: 
சொல்வார்‌. தேதியூர்‌ மகாதேவசவன்‌ என்பவர்‌ பல்‌ குலங்களுக்கும்‌. 

சென்று அத்தலங்களைப்‌ பற்றிய செய்திகளை எழுதி வைத்திருந்தார்‌. 

- அவற்றையெல்லாம்‌ வாங்கி வைத்து வேண்டும்போது உரிய: 
வற்றைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டார்‌, று துரும்பும்‌ பல்லுக்‌. 
குத்த உதவும்‌'”' என்றபடி அவா்‌ எந்தச்‌ சிறிய க்கல்‌ டு புறக்‌. 
கணிக்காமல்‌ குறித்து வைத்துக்‌ கொள்வார்‌. 


முத்துப்பிள்ளயென்ற ஒருவர்‌ சலவையாளர்‌ வகுப்பில்‌: 
தோன்றினவர்‌, அவரை வண்ணாரப்‌ பரதேசி என்றும்‌ சொல்‌. 
வார்கள்‌. ஒரு முறை ஆசிரியர்‌ திருவிடை மருதூரில்‌ அவரைச்‌ 
சந்தித்தார்‌. “ஐயா! உங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று பல. 
நாளாக ஆவல்‌ கொண்டிருக்கி?றன்‌. நீங்கள்‌ பல குலங்களுக்குக: . 


பண்பு நலங்கள்‌ 219: 


சென்று அந்தத்‌ தலங்களின்‌ சிறப்பை அறிந்தவர்கள்‌ என்று கேள்வி 
யுற்றேன்‌. தயை செய்து அவற்றைச்‌ சொல்ல வேண்டும்‌”' என்று 
வேண்டிக்‌ கொண்டார்‌. அவரும்‌ சில செய்திகளைச்‌ சொல்ல 
அவற்றையெல்லாம்‌ குறித்துக்‌ கொண்டார்‌. இப்படித்‌ தலங்களைப்‌: 
பற்றிச்‌ சோர்த்த குறிப்புக்களுக்கு அளவில்லை, ஓவ்வொரு நாளும்‌ 
காலையில்‌ வேலையைத்‌ தொடங்கும்போது தேவாரத்தில்‌ ஒரு. 
பதிகமாவது பாராயணம்‌ செய்வார்‌; அல்லது தம்‌ மாணாக்கர்‌. 
களில்‌ ஒருவரைப்‌ படிக்கக்‌ கேட்டு இன்புறுவார்‌. அப்போது 
அவற்றிலுள்ள நயங்களைச்‌ சொல்வார்‌. 


கும்‌ படிக்கும்‌ நூலில்‌ அங்கங்கே அடையாளம்‌ இட்டிருப்பார்‌. 
கும்‌ மாணாக்கார்களையும்‌ அவ்வாறு செய்யும்படி சொல்வார்‌. ஒரு 
பாட்டின்‌ அடியின்‌ ஏதேனும்‌ சிறப்பு இருந்தால்‌ அதன்முன்‌ ஒரு. 
புள்ளியிட்டிருப்பார்‌, எத்தனை சிறப்புக்கள்‌ உண்டோ அவ்வளவு 
புள்ளிகள்‌ இருக்கும்‌. சந்தேகமான இடங்களுக்கு முன்‌ சிறுகோடு 
(--) இட்டிருப்பார்‌. பாடம்‌ செய்வதற்குரிய அரிய பாடல்களானால்‌ 
அவற்றிற்கு முன்‌ ஒரு சுழி (0) இட்டு வைப்பார்‌. அவர்‌ கைப்பட்ட. 
புத்தகத்திலும்‌ அவருடைய குறியீடுகள்‌ இல்லாமல்‌ இரா. போர்‌: 
மூளையில்‌ சென்று போரிட்ட வீரனுக்கு மார்பில்‌ புண்கள்‌ எவ்வாறு 
வீரத்தைக்‌ காட்டும்‌ அடையாளங்களாக இருக்குமோ, அவ்வாறு 
அவர்‌ படித்த நூல்களில்‌ குறியீடுகள்‌ அமைந்திருக்கும்‌. 


அவருடைய பண்பு நலங்கள்‌ யாவற்றையும்‌ சொல்லிக்‌ 
கொண்டே போகலாம்‌. ஆளுமை (178180௮10௫) என்று 
இக்காலத்தில்‌ சொல்கிறார்களே, அதை அவரைக்‌ கண்ட. 
மாத்திரத்தில்‌ உணர்ந்து கொள்ளலாம்‌, 


அவருடைய தஇிருவவதாரத்தில்‌ சங்க நூல்களும்‌ பிறவும்‌ இன்று. 
அணி விளக்குப்‌ போலத்‌ திகழ்கின்றன. அவர்‌ காலத்துக்கு முன்‌ 
பல புலவர்கள்‌ இருந்தாலும்‌, அவருக்குக்‌ கிடைக்காத ஏட்டுச்‌. 
சுவடிகள்‌ இருந்தாலும்‌ அவை வெளியாகவில்லை, அவற்றைத்‌. 
தேடித்‌ துருவி ஆராய்ந்து கண்ணாடி போலப்‌ பதிப்பிக்கும்‌ வாய்ப்பு. 
அவருக்குத்தான்‌ இடைத்தது. இறைவன்‌ திருவருளும்‌ அவருடைய 
சிறந்த அறிவாற்றலும்‌, பொறுமையும்‌ உழைப்புமே இதற்குக்‌ 
காரணம்‌. இனி யார்‌ அப்படிப்‌ பிறக்கப்‌ போகிறார்கள்‌! வாராது 
வந்த மாமணியாக அவர்‌ திகழ்ந்தார்‌. தமிமுலகம்‌ அவரை 
என்றும்‌ மறவாது என்பது திண்ணம்‌. ப 


220 என்‌ ஆசிரியப்பிரான்‌ 


அவார்‌ தம்‌ புத்தகப்‌ பதிப்புக்களின்‌ மூலம்‌ வாழவைத்த புலவர்‌ 
கள்‌ அமரலோகத்திலிருந்து அவரை வாழ்த்திக்‌ கொண்டிருப்பார்‌ 
.கள்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. அவர்‌ திருநாமம்‌ வாழ்க! 
 நவையேறும்‌ நெஞ்சினேன்‌ நற்றமிழைக்‌ கற்றே 
அவையேற வைத்தருளும்‌ அண்ணல்‌--௬ுவை ஏ றும்‌ 
செந்தமிழ்ப்‌ பன்னூல்‌ விளக்கும்‌ சீர்ச்சாமி நாதகுரு 
அந்துணர்த்தாள்‌ சென்னிக்‌ கணி.” 
“ட சங்கநூல்‌ எங்கே? தமிழ்ப்பழமைதான்‌ எங்கே ? 
நங்கள்பிரா னாம்சாமி நாதகுரு--இங்கே 
பிற்ந்திலனேல்‌ எத்தனையோ பீடுடைய நூல்கள்‌ 
இறந்திருக்கும்‌ அல்லவோ இன்று.” 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி - 


(எண்‌-பக்க எண்‌) 


அகநானூறு, 87, 90 
அண்மைலை செட்டியார்‌ 
(ராஜா), 141, 146 
அந்தகக்கவி வீரராகவ 
முதலியார்‌, 77 
அப்பரும்‌ அப்பூதியடிகளும்‌ 156 
அப்புசாமி ஐயர்‌, பெ, நா. 186 
அம்பலவாண தேூகர்‌ 34, 48, 50, 
85, 94, 197, 1714, 782, 124, 
1249, 121 
அர்பத்‌ நட்வங்கி முறிவு, 65 
அரனார்‌ உதவி, 509 
அருணாசலம்‌ செட்டியார்‌ மெ, 
அரு. அரு 104 
அருணாசல முதலியார்‌ 
(கொழும்பு) 95 
அழகர்கிள்கா விடுதூது 195 
அன்சாரி (டாக்டர்‌) 154 
அனத்தராம பாகவதர்‌ 
(பாலக்காடு) 54 
அனந்தராமையார்‌ இ, வை 27, 
64, 789, 196 
ஆக்ஸ்பர்டு பல்கலைக்‌ கழகம்‌ 66 
ஆூரியப்பிரான்‌ கவர்னரால்‌ 
மதிக்கப்‌ பெற்றது 988, 98 
ஆசிரியப்பிரான்‌ தங்கத்தோடா 
பெற்றது 62 
ஆசிரியப்பிரான்‌ மனைவியார்‌ 
மறைவு 117 
ஆரா வமுத ஐயங்கார்‌ டி. ஜி 748 
ஆலவாயடிகள்‌ திருவிளையாடல்‌ 
ப 44 
ஆலன்துரை 125 
ஆறுமுக நாவலர்‌ 86 
ஆறுமுகம்‌ பிள்ளை 711 
ஆறுமுக முதலியார்‌ 150 
இதயஓலி 3404 
இராகவையங்கார்‌, மு 86, 1008, 


110. 


இராகவையங்கார்‌, ரா 6, 90, 
145, 746, 67 
இராமசாமி ஐயர்‌, டி. எஸ்‌. 146 
இராமசாமி ஐயர்‌ ஸர்‌ ௪, பி. 148 
இராமசாமி நாயுடு 30 
இராமநாதன்‌ செட்டியார்‌, 
பெ, அர. நா. 102 
இராமநாதன்‌ செட்டியார்‌ வயி. 
நாக, ராம. 76 
இராமநாதன்‌ பொ, (கொமும்பு) 
10 


இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ 97 
இராமானுஜாசாரியார்‌, ம, வீ: 
21) 117 
இராவணனும்‌ அனுமானும்‌ 58 
இசாஜகோபாலாசாரியார்‌ 
(ராஜாஜி) 194 
இராஜரத்தினம்‌ பிள்ள 85 
இராஜராஜேசுவர சேதுபதி 84, 
105, 1006 
இலக்கணக்கொத்து 797 
இலுப்பைப்பட்டு 77 
இளங்காடு 112 
இறையனார்‌ அகப்பொருள்‌ 88. 
இறைவன்‌ இறைவியர்வடமொழி 
தமிழ்ப்பெயர்‌ 48 
ஈசுவரமூர்த்தி பிள்ளை 137 
உதக மண்டலம்‌ 58 
உதயணன்‌ கதை 84 
எட்டையபுரம்‌ மகாராஐர 69 
எட்வார்ட்‌ மன்னர்‌ முடி சூட்டு 
| விழா ச£ 
ஐங்குறு நூறு ச்சீ, 48 
ஐந்‌. இணை எழுபது 34 
ஐராவகு உடையார்‌ 742, 749, 
150, 154 
ஓரியண்டல்‌ மகாநாடு [47 
கங்காதர சாஸ்‌ திரிகள்‌, ௪. வி, 6/ 
கங்கா நாத்ஜா (டாக்டர்‌) 148 
கச்சியப்ப முனிவர்‌ 164 


222 


கதிரேசச்‌ செட்டியார்‌ (பண்டித 

கந்துசரமிக்‌ கவிராயர்‌ 
(தாராபுரம்‌) 111 

கந்தசாமிக்கவிராயர்‌, மூ, ரா, க 

ப 7 

கம்பர்‌ விழா 757 

கமுதி 19 

கல்கி 801 

கல்யாண சுந்தரமையர்‌ 74 

கலித்தொகை 47 

கனக சபேசன்‌ 903 

கனக சபைப்பிள்ளை,; ம. வி. 129 

கனக ரத்னாபிஷேகம்‌ 406 

காசிமடம்‌, 198 

காஞ்சிப்‌ புராணக்‌ டன்‌. 

1 


காந்த மலைக்குன்று ர்க்க 
க௱ர்மைக்கேல்‌ 98 
காரவேரியம்மையார்‌ 778 
காளஹ்ஸ்தி 775 


இருஷ்ணசாமி ஐயர்‌ கே. வி, 15, 


184 
கிருஷ்ணசாமி ஐயர்‌, வி. 79, 80, 
90, 92, 109 
இருஷ்ணப்பா (பிடாரம்‌) 54 
கஇருஷ்ணையார்‌ ப 
(திருக்கோடி, காவல்‌) 84 
இருஷ்ணையர்‌ (இருமானூர்‌) 
23, 92, 58. 116 
திருஷ்ணையர்‌ (வக்கீல்‌) எஸ்‌, 44 
இறிஸ்தவக்‌ கல்‌ லூரி 67 
.குடுமியாமலை 29 
குண்டலகேசி 112 


கும்பகோணத்துக்கு மாற்றம்‌ 57. 


குமரகுருதாச சுவாமிகள்‌ 7 85 
குமரகுருபரர்‌ திருநாள்‌ 158 
குமரகுருபரர்‌ பிரபந்தத்‌ 
இரட்டு 87 

குமாரசாமி முதலியார்‌, பொ 

(கொழும்பு) 95, 119 
குமாரசாமி ரெட்டியார்‌ 194-5 
குருமூர்த்தி 45 ப 
குறுந்தொகை 755 
கூறை நாடு 77 
கைலாசம்‌ பிள்ளை 108 
கொங்குவேள்‌ மாக்கதை 747 


- கோபால இருஷ்ணையர்‌, ம, 78 


கொங்கு வேளாளர்‌ 119 
கொங்கு வேளிர்‌ 727 
கொப்பனாப்பட்டி 401 
கோதண்டராமையர்‌ சு. 121,147. 
கோதண்டராமையர்‌ டி, எஸ்‌. 
178 


கோபாலாசாரியாமர்‌ 67 
கோமன்‌ 1717 ப ப 
கோவிந்துரரகவ ஐயர்‌, எஸ்‌. ஏ. 
1406. 
கோஷன்‌ துரை கக ப 
சங்கராசாரியார்‌ 56 
சங்கரானந்துர்‌ 747 
சடகோபராமானுஜாசாரியார்‌ 
12, 48. 
சடகோபாசாரியார்‌ 85 ட தீ 
சண்முகநாத சேதுபதி 167 
சண்முகம்‌ பிள்ளை, ௮, 79 
சந்தானமையங்கார்‌, எம்‌.எஸ்‌. 66. 
சந்‌ தரநாதச்‌ செட்டியார்‌, வீடூர்‌. 
70, 77 
சபாபதி நாவலர்‌ 95 ்‌ 
சம்ஸ்கிருதக்‌ கல்‌ லூரி 78 
சமணர்கள்‌ கழுவேறியது 170 
சார்க்கரைப்‌ புலவர்‌ 744 
சரஸ்வதியம்மாள்‌ 54 
சவராயுலுநாயகர்‌ 47 
சற்குணர்‌ 162 
சன்மார்க்க சபை 144 
சாண்ட்லர்‌, ஜே. எஸ்‌ 106 
சாபமும்‌ சரபமும்‌ 50 


சாமிநாதத்‌ தம்பிரான்‌ 


104, 758, 765, 800 
சாமிநாத தே௫கர்‌ 1797 
சாமிநாத பண்டிதர்‌ 146 


“சாற்றுக்கவி 84, 85 


சித்தாந்த தீபிகை 74 
சித்தாந்தம்‌ 95 
சிதம்பரநாத முதலியார்‌ டி. கே.. 
757, 404.2 
சிதம்பர பாகவதர்‌ 54 ப 
சிதம்பரம்‌ ஈசானமடம்‌ 87 
சிதம்பரம்‌ கோயில்‌ பற்றிய ப 
ப வழக்கு 1740. 
சிதம்பரம்‌ செட்டியார்‌ 50 ப 
சிதம்பரம்‌ பிள்ளை 114 


223 


சிதம்பரம்பிள்ளை வ. உ 87 
சிலேடைப்புலி வேம்பத்தூர்‌ 

பிச்சுவையா்‌ 79 
அிலேடைப்‌ பேச்சு 88, 84, 86, 87 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ 159 
'சிவஞான சுவாமிகள்‌ 164 
அதவதநேசன்‌ 184 
சிவப்பிரகாசர்‌ 708 
சிவப்பிரகாசர்‌ பிரபந்தத்‌ 

இரட்டு 41 

சிவராம சேதுப்பிள்ளை 196 
சிவஸ்வாமி ஐயர்‌, பி. எஸ்‌. 109 
சின்னசாமி ஐயர்‌ 17 
சின்னசாமி பிள்ளை, பா. ஐ. 
சின்னசாமிபிள்ளை, ஜே. 84 
சீகாழிக்‌ கோவை 4.8 
சீகாளத்திப்‌ புராணம்‌ 10.8 
சீநிவாச பிள்ளை (தஞ்சை) 135 
சநிவாசையங்கார்‌ டி. ஸி 

748, 169, 177 
சீநிவாசையர்‌ ஆர்‌. வி. 93, 58 
சீவக சிந்தாமணி 70, 77 
அந்தர ராமையா 40, 48 
சந்தரேசையர்‌, 74 
சப்பராயன்‌, எஸ்‌. 770, 203 
அப்பிரமணிய ஐயர்‌, வி. மு, 

ப 164. 
சுப்பிரமணிய சர்மா, 172 
அசப்பிரமணிய தேகிகர்‌ 

(மேலகரம்‌) 484, 46, 737, 124 
சுப்பிரமணிய தேசிகர்‌ கலாசாலை 
122 


110] 


சேஷாத்திரி ஆச்சார்‌ 38 
சேஷையா சாஸ்திரிகள்‌ 42 
சைவப்பிரகாச வித்தியாசாலை 86 
சொக்கலிங்கத்தம்பிரான்‌ 784, 
128 
சோம சுந்தரக்‌ தம்பிரான்‌ 87 
சோம சுந்தர நாயக்கம்‌ 25 
சோம சுந்தர பாரதியார்‌ 1707 
சோம சுந்தர விலாசம்‌ 5 
ஞானப்பிரகாச முதலியார்‌ 76 
ஞானியார்‌ சுவாமிகள்‌ 750 
டங்கன்‌ துரை எச்‌, வி. 47 
துக்கயாகப்‌ பரணி 142, 755, 768 
குஞ்சைவாணன்‌ கோவை 755 
குத்துகிரி 747, 748, 149 
துமிழ்‌ அன்பர்‌ மகாநாடு 184 
குமிழ்ச்‌ சங்கம்‌ 88 
குமிழ்நெறி விளக்கம்‌ 30, 88 
குமிழ்ப்பேரகராதி 106 
குமிழ்‌ வரலாறு 785 
தமிழ்‌ விடுதூது ஆராய்ச்சி 60 
குமிழிசை 16 
தார்பார்ப்‌ பாட்டு 94, 95 
கதுலங்களைப்‌ பற்றிய 
த்‌ செய்திகள்‌ 38 
குலசயனப்‌ பெருமாள்‌ 100 
துனியூர்ப்புராணம்‌ 77 
தாமோதரம்‌ பிள்ளை ௪, வை. 
17, 32 
தியாகராசசெட்டியார்‌ 
80, 48, 59, ரத 
தியாகராச லீலை 59 
தியாகராச விலாசம்‌ 75 


சுப்பிரமணிய பாகவதர்‌ (பழனி) 
5௪ திராவிடக்‌ கலைக்கழகம்‌ 80 


சுப்பிரமணிய பாரதியார்‌ 68 திராவிடப்‌ பிரகாசிகை 285 


சப்பிரமணியபிள்ளை திராவிட பாஷா சங்கம்‌ 98, 108 
ப வ. த. 794 தஇர௱விட வித்யாபூஷணம்‌ 117 
அப்பிரமணிய முதலியார்‌, வெ.ப திருக்கழுக்குன்றம்‌ 207 
ப 164 திருக்காட்டுப்‌ பள்ளி 1128 


சுப்பிரமணிய முனிவர்‌ 48 
சுவாமிநாத சாஸ்திரியார்‌, 

டி, வி, 1718 
வாமிநாத இக்ஷிதர்‌ 723 
சேதுபதி மன்னர்‌ உதவி 104 
“சேந்த மங்கலம்‌ 747, 148 
'சேஷடரி ஐயர்‌, மு. வி. 147 


திருக்காளத்தி 7108-8 
திருச்செந்தூர்‌ 157 
திருப்பாற்கடல்‌ நாத 
கவிராயர்‌ 128 
ப்புகழ்ப்‌ பதிப்பு 182 

பண்ட்‌ இரிபந்தாதி 164 
இருமூர்தீதி 802, 807 
திருவண்ணாமலை 118 


வாசகர்‌ உலா 77 
ததர வடு தைக்‌ கோவை 48 
இருவான்மியூர்‌ 16] 
இருவிடைவாயில்கோயிவில்‌ 
தேவாரப்‌ பதிகம்‌ 144 
தருவை பல வக கட ன்‌ 
ரைசாமி ஐயர்‌ கே. ஆர்‌. 42 
மி ட்ட 2, வே. 120 
தென்திருப்பேரை 1797 
தொல்காப்பியப்‌ 
பொருளதிகார ஆராய்ச்சி 95 
ந்யூயிங்டன்‌ பங்களா 54 
நச்சினார்கினியர்‌ 56, 78 
நடேச சாஸ்தியார்‌ 18 
நடேச முதலியார்‌ 150 
நம்பியாண்டார்‌ நம்பி 744 
நல்ல சகுனம்‌ 21 
தல்லதம்‌.பி சர்க்கரை 


மன்றாடியார்‌ 11] 
நற்றிணை 717 
நன்னூல்‌ சங்கர நமச்சிவாயா 
உரை 744 
தன்னுூரலுக்கு உள்ள 
உரைகள்‌ 117 
நாகப்ப செட்டியார்‌ 150 
நாகவீச்சுரவஞுர்‌ 78 
நாகோஜிராவ்‌ 89, 185 
நாச்சிமுத்துப்‌ புலவர்‌ 111) 112 
தாராயண ஐயங்கார்‌ 105 
நாராயணசாமி ஐயம்‌ 


(பின்னத்தூர்‌) 90, 117 . 


நாராயணசாமி ஐயர்‌, ஆர்‌. 182 
நீலசண்ட. சாஸ்‌ இரியரர்‌ 147 
நெடுங்காடி 22 
நெல்லையப்பப்‌ பிள்ளை 137 
ப்ளாக்‌ டவுன்‌ 04 
பச்சையப்பன்‌ கல்லுரரி அறக்‌ 

ப கட்டளை. 54 
பஞ்சாபகேச சாஸ்‌ தறிகள்‌ 54 
பரஞ்சோதி முனிவர்‌ 76 
பரமக்குடி 5 
பரிபாடல்‌ 26, 718 
பழனிப்‌ பிள்ளாத்‌ தமிழ்‌ 188 
பழைய கோட்டை 717 
பழைய திருவிளையாடல்‌ 42, 76 


224 


பழைய மேஜை 90 
பன்னூற்றிரட்டு ச 
பாச்சிலாச்சிரமப்‌ புராணம்‌ 86 
பாண்டித்துரை த்தேவர்‌ 4, 26, 
42,444, 67, 68, 69, 76, 86, 104 
பாம்பன்‌ சுவாமிகள்‌ 125 
பார்த்தப்பிரகரலிங்கம்‌ 58 
பாரத தர்ம மஹாமண்டலசபை: 
117: 
பாரதியார்‌ பாடல்கள்‌ 62 
பாரஇீய சாகித்ய பரிஷத்‌ 194 
பாரிகாதை 167 
பாரிஸ்‌ மாநகர நூல்நிலையம்‌ .40 
பாலகங்காதர திலகர்‌ 787, 782: 
பாலவநத்தம்‌ ஜமீன்தார்‌ 88 
பாஸ்கர சேதுபதி 6, 78, 45 
பிரஹத்‌ ஸம்கறிதா 740 
பிருகத்கதை 88 
பில்டர்பெக்துரை 57 
புமுக்சரம்‌ 77 
பெரியசாமி முத்தைய உடையார்‌ 
128 
பெருங்கதை 88, 787, 188-189. 
பொண்டேனியோ 40 
பொன்னுசாமிப்பிள்ளை 78 
பொன்னோதுவார்‌ நத], 76 
போப்‌ ஜி.யு. 74, 66, 67, 80, 85. 
போர்ன்‌ துரை ௦8 | 
மகாதேவசிவன்‌ 87 ப 
மகாமகப்‌ பெருவிழா 122 
மகாலிங்கையர்‌, ஏ. 69 
மண்ணிப்படிக்கரைப்‌ புராணம்‌ 


மணிஜயா்‌ (ஜட்ஜ்‌) 532, 62, 105. 
மதுரைக்‌ தமிழ்ச்சங்கம்‌ 42, 79, 

| 142: 
மயிலைதாதர்‌ உரைப்பதிப்பு 177 
மல்லிநாத செட்டியார்‌, ௪, 70. . 
மாணிக்க வாசகர்‌ பெருமை 727 
மாணாக்கர்‌ விளையாட்டுக்கள்‌ 55... 
மரதவச்‌ சிவஞான முனிவர்‌ 


உரை 177 
மாநிலக்‌ கல்‌. லூரி விழா 68: 
மாமல்லபுரம்‌ 100: 

_ மாயூரநாதர்‌ கோயில்‌ 


கும்பாபிஷேகம்‌ 756, 160 
மார்க்‌ ஹண்டர்துறை 117. 
மரர்ஷ்பாங்ஸ்‌ . ம02 


229 


மாரிசன்‌ 85 

மிடில்‌ மாஸ்ட்‌ 57, 98, 98 
முத்து என்ற வண்ணாரப்‌ 
ப ்‌ பரதேசி 83 
முத்துசாமி ஐயர்‌ வே. 96 

முத்து ராமலிங்கத்தேவர்‌ 5 


முத்தையா பாகவதர்‌ 54 
மைக்கேல்‌ பிரபு 85 
மெளன சுவாமிகள்‌ 77 


ரகுநாதையர்‌ 88 
ரங்காசாரியார்‌ (டாக்டம்‌) 175 

ரங்க௱சாரியார்‌ (மஞ்‌) 48. 
ரத சப்தமி விழா 8] 

ரமண சாஸ்திரி வி, வி, 1785-6 
ரமண மகரிஷி 178 
ரவீந்திரநாத்தாகூர்‌ 188 
ராமலிங்க செட்டியார்‌ டி, ஏ 
ப 197 

ராஜராஜேசுவர சேதுபதி 758 
ரிப்பன்‌ புத்தகசாலை 65 
லாரன்ஸ்‌ ஜே. 48 

லைட்‌ அஃப்‌ ட்ரூதீ 74 

லைனல்‌ பைபர்ட்‌ 40 
வண்டுவிடுதூது 779 

- வரதராவ்‌, டூ. 18 

வரந்தருவார்‌ பாரதம்‌ 16 

வளையாபதி 30, 117, 118 
வானொலி 401. 

விக்க மசிங்கபுரம்‌ 162 

விக்கிரய பத்திரம்‌ 75 

- விக்டோரியா காலேஜ்‌, 

பாலக்காடு 282 

விசுவநாதையர்‌ வி, வி. 179 

விநாயக புராணம்‌ 721 
வில்லிபுத்தூராழ்வார்‌ 17 
வில்வவனப்‌ புராணம்‌ 40 

வில்ஸ்‌ (டாக்டர்‌) 15 


விறலி விடு தூது 88 
விஜஓயராஈகவன்‌ 42 
வீதிவிடங்கன்‌ ஆடற்பனுவல்‌ 60 
வீரபாண்டியக்‌ கவிராயர்‌ 107 
வேங்கடசுப்பையர்‌ 17 
வேதநாயகம்‌ பிள்ளை 48 
வேம்பத்தாரார்‌ திருவிளயாடல்‌ 
76 
வேல்ஸ்‌ இளவரசர்‌ சென்னை 
விஜயம்‌ 17298 

வைசிய புராணம்‌ 112 
வைத்தியநாததீ்‌ தம்பிரான்‌ 

189, 187 
வைத்தியலிங்க தேசிகர்‌ 134, 1506 
வைத்தீசுவரன்‌ கோவில்‌ 158 


ஸ்ரீ காந்த முதலியார்‌ 


(கொழும்பு) 95, 119 

ஸ்ரீ சுயம்பிரகாச பிரம்மேந்திர 

சரஸ்வதி சுவாமிகள்‌ 747 
ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ 489 
ஸ்ரீநிவாஸையங்கார்‌, கே.ஆர்‌ 

129 

ஸ்ரீமத்‌ சங்கராசாரிய சுவாமிகள்‌ 

(காமகோடி பீடம்‌) 142 
ஸ்டே ன்துரை 81 
ஜகந்நாதையர்‌, கி, வா, 197 


- ஜன விநோதினி 54 


ஜார்ஜ்டவுன்‌ 62. 

ஜார்ஜ்‌ மன்னர்‌ (ஐந்தாவது) 84 

ஜுலியன்‌ வின்சன்‌ 40, 42, 80, 
82) 57 


டஓஜயஸிங்‌ 1 


ஹரிஹரசர்மா, 192. 
ஹாவ்ல்க்துரை 78 


- ஐறிந்தி 200 


மிஹஷன்ஸ்மென்‌ ஜே. எம்‌, 49,1492 


